முருகன்‌ ஓலா உழவன்‌ 


முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 
கா. சி. வேங்கடரமணி, K.A., BL. 


குமிழாக்கியவர்‌ : 


கிருஷ்ண குமாரி 


அங்‌ 


எவ்வ -- ௯ 
od = 
அன னர்‌ ன ம்‌ x 
ச்‌ Se ள்‌. டக 
சீரு 29) 
தவன்‌ ட்‌ 





ஸு ர்‌ 
டல | 
7 
ந கட்‌ 





கலைமகள்‌ காரியாலயம்‌ 
சென்னை ப 4, 


முதற்‌ பதிப்பு, 1928. 
இரண்டாம்‌ பதிப்பு மார்ச்‌, 1958. 


உரிமை பதிவு 


விலை ரூ. 4/- 





PRINTED AT THE M. L. J. PRESS , PRIVATE மாற, MADRAS -4. 


முன்னுரை 

இ லகிலுள்ள சீவர்கள்‌ அனைவரும்‌ துன்ப மொழிந்து 
இன்பமெய்தியிருப்பதே தமது வாழ்க்கையின்‌ பயனெனக்‌ 
கருதிய ஆன்ற பெரியார்‌, துயரங்களுக்கெல்லாம்‌ மூல 
மாகிய காமாதிகளை அகற்றுவதற்கும்‌, அழியாத இன்பம்‌ . 
அடைவதற்கும்‌ சாதனமாகிய தறுானுஷ்டானங்களையும்‌, 
அவைகளைக்‌ கைப்பற்றி நடந்தவர்கள்‌ அடைந்த மேன்‌ : 
- மையையும்‌ நன்கு விளக்கும்பொருட்டு இந்த இந்து 
தேசத்தில்‌, புராண இதிகாசங்களை இயற்றியுள்ளனர்‌. அது 
போலவே மேல்நாட்டில்‌ சீவகாருண்யம்‌ பொருந்திய 
அறிஞர்கள்‌ அனைவரும்‌, மாந்தர்களது இன்பத்திற்கு 
ஏற்பட்டுள்ள இடையூறுகளை நன்கு ஆராய்ந்து, அவை 
களை விலக்குவதற்கு ஏற்ற மார்க்கங்களெனத்‌ தமக்குத்‌ 
தோற்றிய ஆசரணைகளை எடுத்துக்காட்டுவதற்காகப்‌ புது 
மைக்‌ கதைகள்‌ இயற்றுகின்றனர்‌. அவ்வாறு இயற்றும்‌ 
மேல்நாட்டு அசிரியர்களில்‌ சிறப்பு வாய்ந்த சிலர்‌, 
தற்காலத்தில்‌, செல்வமானது சிலரிடத்‌ திலேயே தேக்க 
மடைந்து சீவர்களின்‌ யொதுநலத்திற்குப்‌ பயன்படா 
மல்‌ இருப்பதுவே உலகிலுள்ள வறுமைக்குக்‌ காரணம்‌ 
என்று எண்ணி, அவ்வாறு தேங்கவிடாமல்‌ நாட்டிலுள்ள 
பொருள்‌ அனைத்தும்‌ தேசத்தார்‌ அனைவருக்கும்‌ பொது 
வாகச்‌ சொந்தமெனக்‌ கருதி, விவகரிப்பதனால்‌ வறுமை 
என்பது உலகினின்று அகன்றுவிடுமென்னும்‌ கொள்‌ 
கையை மேற்கொண்டு, அதற்கேற்பக்‌ கதைகள்‌ இயற்றி 
யிருக்கின்றனர்‌. இவ்வாறான அபிப்பிராயங்களைக்‌ கைக்‌ 
கொண்ட, ஸ்ரீமான்‌ ௩. 5. வேங்கடரமணி என்பவர்‌, 
ஆங்கில பாஷையில்‌, முருகன்‌ என்னும்‌ உழவனது கதை 
யைக்‌ கூறுபவர்போல்‌, பயிரிடுவோருக்குக்‌ குடியினாலும்‌ 
கெட்ட சேர்க்கையினாலும்‌ வரும்‌ கேடுகளையும்‌, மிராசு 


vi 

தாரர்கள்‌ தங்கள்‌ சொந்த நிலத்தில்‌ பாடுபட்டுப்‌ 
பலனடைந்து சுகத்தில்‌ இராமல்‌, நிலத்தை விற்றுப்‌ 
படித்து அற்ப சம்பளத்திற்கு வேலைசெய்து பிழைப்‌ 
பதனால்‌ அடையும்‌ துன்பங்களையும்‌, பொருள்‌ ஈட்டுவதே 
புருஷார்த்தமெனக்‌ கருதி, வஞ்சமும்‌ பொய்யுமே 
சாதனங்களாக ஓழுகுபவர்கள்‌ இழிவடைவதையும்‌, 
வீண்‌ விவகாரங்களில்‌ பிரவேசித்தவர்‌ அழிந்துவிடு 
வதையும்‌, அரசாங்கத்தவர்‌ தேசத்திலுள்ள கொடுந்‌ 
தொழில்களுக்கு மூல காரணமாகிய செல்வத்‌ தேக்கத்‌ 
தால்‌ வரும்‌ செருக்ை நீக்க முயலாததனால்‌ அவைகள்‌ 
விருத்தி யடைவதையும்‌, அத்தேக்கத்தை ஒழிப்பகனால்‌ 
கொடுமை நீங்கிச்‌ சீவர்கள்‌ சாந்தமும்‌ களிப்பும்‌ அடைந்‌ 
திருப்பார்கள்‌ என்பதையும்‌, முக்கியமாக விளக்கியிருக்‌ 
இன்றார்‌. ஆங்கில பாஷாபிமானிகள்‌ பலரும்‌ கொண்‌ 
டாடும்படி சொல்‌ நயம்‌, யொருள்‌ நயம்‌ வாய்ப்ப 
இயற்றிய இக்கதையைத்‌ தமிழ்‌ மக்களும்‌ படித்து ஆனந்‌ 
திக்குமாறு ஸ்ரீமதி கிருஷ்ணகுமாரி யென்னும்‌ சீமாட்டி 
தமிழில்‌ மொழிபெயர்த்தது பேருபகாரமா கும்‌. 

அசிரியரது அபிப்பிராயங்களும்‌ நயங்களும்‌ மொழி 
பெயர்ப்பில்‌ மாறுபடாமல்‌ இருப்பதையும்‌, கதையினால்‌ 
விளங்கும்‌ பல நீதிகளையும்‌, இதைப்‌ படிப்போர்‌ எளிதில்‌ 
காணலாகும்‌. இம்மொழிபெயர்ப்பை நான்‌ படித்த 
பொழுது இச்சீமாட்டி சுயமாகவே கதைகள்‌ எழுதவல்லவ 
ரென்பது நன்கு விளங்கிற்று. ஆகவே, தமிழ்‌ மக்கள்‌ 
படித்துப்‌ பயனடையும்வண்ணம்‌ நூல்கள்‌ பல இயற்றி 
மேன்மையும்‌ புகழும்‌ 'இவர்‌ அடைவார்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை. 


21-9-1928, 1 


ஸம்ஸ்கிருத காலேஜ்‌ 1 1. 5. ராமசந்திர ஐயர்‌, 
தெரு, மயிலாப்பூர்‌. ] 


முகவுரை 


சென்ற வருஷம்‌ இம்மாதங்களில்‌ முருகன்‌ என்னும்‌ 
புஸ்தகம்‌ ஆங்கிலத்தில்‌ வெளிவந்தபொழுது, அதைப்‌ 
படித்துப்‌ பார்த்துக்‌ கொண்டாடாதவர்கள்‌ மிகச்‌ சிலரே. 
அதில்‌ செறிந்து அடர்நீதிருக்கும்‌, உயர்ந்த பாவங்களும்‌, 
நடையின்‌ திறமும்‌ யாவர்‌ மனத்தையும்‌ கவர்ந்தன. 
ஆங்கில மொழியிலுள்ள தேர்ச்சியின்‌ மிகுதியால்‌ நூலா 
சிரியர்‌, அதைத்‌ தாய்மொழியாகிய தமிழை விட்டு 
ஆங்கிலத்திலேயே எழுத நேர்ந்திருந்தாலும்‌, நம்மவர்‌ 
களுடைய மனப்போக்கையும்‌, பழக்க வழக்கங்களையும்‌ 
சிறிதும்‌ மீறாமல்‌, முற்றும்‌ நம்‌ மனோபாவங்களையே 
போற்றி அவர்‌ எடுத்துக்‌ காட்டியிருப்பது மேன்மேலும்‌ 
வியப்பை அளிப்பதாயிருக்கிறது. கிராம வாழ்க்கையும்‌, 
வியவசாயத்‌ தொழில்‌ அபிவிருத்தியுமே நமது தேசத்தின்‌ 
வறுமையை நீக்கி, அதற்கு எவ்விதத்திலும்‌ செளக்கியத்‌ 
தையும்‌ ஹிதத்தையும்‌ அளிக்க வல்லதென இவ்‌ 
வாசிரியர்‌ தமது சிறந்த அறிவால்‌ உணர்ந்து இப்புஸ்தக 
மூலமாய்‌ வெளியிடுகின்றார்‌. தற்கால நாகரிகத்தைப்‌ 
பாராட்டும்‌ நமக்கு மேன்மேலும்‌ தேவைகள்‌ அதிக 
மாகின்றனவே யொழிய, அதனால்‌ நமக்கு முன்பிருந்த 
திருப்தியும்‌, சுகமும்‌ வரவரக்‌ குறைந்துவருகின்‌ றன 
வென்பதே அவருடைய துணிபு. அவருடைய அபிப்பிரா 
கள்‌ அவர்‌ மொழிகளிலேயே மிகவும்‌ சிறந்து விளங்கு 
தின்றன. ஆதலின்‌, அவைகளை இங்கே விவரிக்கவேண்டிய 
தில்லை. 


இவ்வரிய புஸ்தகத்தைப்‌ படித்து ஆநந்தித்த ஒவ்‌ 
வொருவர்‌ மனத்திலும்‌, தமிழில்‌ இது இன்னும்‌ எவ்வளவு 
சுபாவமாய்‌ விளங்கும்‌ என்ற எண்ணம்‌ உதித்திருக்கக்‌ 


vill 


கூடும்‌. அவ்வாறான நினைவும்‌ அவலுமே இப்பொழுது 
இக்கதையைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்க்கத்‌ தூண்டின. 
ஆங்கில பாஷையில்‌ பயிற்சியில்லாதவர்கள்‌ பொருட்‌ 
டென்னும்‌ காரணம்‌ பொருந்தாது. ஏனெனில்‌, இத்‌ 
நாளில்‌ ஆங்கிலப்‌ பயிற்சி பெற்றவர்கள்‌ அரிதோ? ஆசிரி 
யருடைய கருத்துக்களையும்‌, மனோபாவங்களையும்‌ தமிழில்‌ 
தெளிவாயும்‌ அழகாயும்‌ மொழிபெயர்க்கக்கூடுமென்ற 
நம்பிக்கையுடன்‌ இக்கடினமான வேலையை மேற்கொள்ள 
வில்லை. பொருட்சுவையும்‌ அதற்கேற்ற சொல்நயமும்‌ 
அமைந்துள்ள நூல்க& மொழிபெயர்ப்பது எளிகென்று 
யாரேனும்‌ கூறமுடியுமா? ஆகவே, இத்தமிழ்‌ மொழி 
பெயர்ப்பைப்பற்றி ஒன்றும்‌ சொல்லுவதற்கில்லை. 
இப்புஸ்தகத்திற்குத்‌ தாமாயமைந்த குணவிசேஷங்களே 
இதைத்‌ தாங்கி நிற்கவேண்டும்‌, 

இதை அச்சிடுமுன்‌, ஆதரவுடன்‌ பார்வையிட்டு 
உதவிய ஸ்ரீமான்‌ டி. எஸ்‌. ராமசந்திர ஐயர்‌ அவர்களுக்கு 
என்‌ மனப்பூர்வமான நன்றியும்‌, வந்தனமும்‌ அளிக்‌ 
கிறேன்‌. 


28-9-1928, \ 
மயிலாப்பூர்‌. |] 


கிருஷ்ண குமாரி. 


கவியின்‌ கனவு 


ஹா, 8, வேங்கடரமணி அவர்கள்‌ “தமிழ்‌ நாட்டின்‌ 
தாகூர்‌” என்ற புகழ்‌ வாய்ந்தவர்‌. ரவீந்திரரே அவ 
ருடைய இலக்கியத்‌ திறனைப்‌ பாராட்டிப்‌ போற்றியிருக்‌ 
கிறார்‌. வேங்கடரமணியவர்கள்‌ ஒரு தடவை சாந்தி 
நிகேதனத்துக்குச்‌ சென்றிருந்தபொழுது, கவிமன்னர்‌ 
அவரை அங்கேயே சில காலம்‌ தங்கியிருக்க வேண்டி 
னராம்‌. ஆனால்‌ வேங்கடரமணி விடுதலைப்‌ பறவை. 
அவர்‌ எங்குமே எப்போதுமே பொருந்தியிருப்பது அரிது. 


கிராம நலத்திலும்‌ கல்வியிலும்‌ வாழ்விலும்‌ சில 
லட்சியச்‌ சீர்திருத்தங்களை விரும்பி, அவற்றிற்கேற்பத்‌ 
தம்‌ வாழ்க்கையை வகுத்துக்கொண்டார்‌ வேங்கடரமணி. 
குழந்தைகள்‌ வயலின்‌ பசுமையிலும்‌ மண்மணத்திலும்‌ 
ஊறி, இயற்கையை அறிந்து, கல்லி பயிலவேண்டும்‌ 
என்ற அவாவுடன்‌ அவர்‌ “மார்க்கண்டேய ஆ௫ரம*த்தை 
நடத்தினார்‌. ஆங்கிலத்தில்‌ அழகிய நடையில்‌ வரையும்‌ 
வன்மை பெற்ற அவர்‌ ஆற்றருவிபோன்ற: இயல்பான 
வேகத்தில்‌ பல நூல்களை எழுதினார்‌. பிற்காலத்தில்‌ 
தமிழிலும்‌ தம்‌ கருத்துக்களைப்‌ பொழிந்தார்‌. அவர்‌ 
நடத்திய “பாரத மணி: என்னும்‌ பத்திரிகையை 
யார்‌ மறந்தாலும்‌, அவர்‌ வழக்கமாக எழுதிவந்த 
“போகிற போக்கிலே என்ற கட்டுரைகளை எவரும்‌ 
மறக்க முடியாது. 


ஆள்வார்‌ சம்ஸ்தானத்தில்‌ அவர்‌ ஆலோசகராக 
இருந்து, கிராமங்களின்‌ நலத்துக்காக மிகவும்‌ பாடுபட்‌ 
டார்‌. அவருடைய செயலில்‌ வேகமும்‌ தெளிவும்‌ இருக்‌ 
கும்‌; கவிதையிலும்‌ நாவல்களிலும்‌ இயற்கை யெழிலும்‌ 
வாழ்வின்‌ விந்தைகளும்‌ நிரம்பியிருக்கும்‌, 


x 


முருகன்‌ ஓர்‌ உழவன்‌” என்ற இந்த நாவல்‌, அவர்‌ 
ஆங்கிலத்தில்‌ எழுதியது. “கிருஷ்ணகுமாரி? இதை அழகிய 
குமிழில்‌ மொழிபெயர்த்திருக்கிறார்கள்‌. ஆசிரியா்‌ இந்த 
நாவலில்‌, ஏழைகளின்‌ வாழ்வை இன்பமயமாக்குவதற்குக்‌ 
தாம்‌ கண்ட லட்சியக்‌ கனவைச்‌ சித்திரித்திருக்கிறார்‌. 
ஆறுகளில்‌ அணைகளைக்‌ கட்டி, பல்லாயிரம்‌ ஏகரா நிலங்‌ 
களைச்‌ சாகுபடிக்குக்‌ கொண்டுவந்து, கராமத்திலுள்ளவார்‌ 
கள்‌ அனைவருக்கும்‌ ஒரளவு நிலம்‌ கொடுத்து அவர்கள்‌ 
வசதியாக வாழ வழி செய்யவேண்டும்‌ என்று வன்மை 
யாக எடுத்துரைக்கிறோர்‌. 


நிலப்‌ பிரச்னையில்‌ முப்பது அண்டுகளுக்கு முன்பு 
ஆசிரியர்‌ கண்ட கனவு இன்று நம்‌ நாட்டில்‌ நடை 
முறைக்கு வந்திருப்பதை நாம்‌ பார்க்கிறோம்‌. எனவே 
இந்த நாவல்‌, என்றும்‌ குன்றாத மதிப்பு வாய்ந்தது; 
நிலையான இலக்கியத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. வாசகர்‌ 
கள்‌ இதற்கு நல்ல வரவேற்பு அளிப்பார்கள்‌ என்று 
நம்புகிறோம்‌. 


சென்னை-4, ள்‌ 
17-2-5௪; ்‌ பதிப்பாளர்‌. 





அத்தியாயம்‌ 


7 பாக்கியக்‌ குறைவு... | 1 
2 போராட்டம்‌ | ies ட்‌. 
2 பல யோசனைகள்‌ . எப்ப 6 
4 நண்பர்கள்‌ சந்தித்தல்‌ உ. 20 
2. வற்புறுத்தல்‌ பசக்‌ 
6 விவாகம்‌ தெய்வ சங்கல்பம்‌ . டப. 
7 . கனவு நிலை ப 40 
8 மாசுற்ற வாழ்வு ப 45 
9. ஆற்றங்கரை டவல்‌ 
10 பின்னும்‌ துரதிருஷ்டம்‌ 890 
11 அதிருஷ்டத்திற்கே காலம்‌ தட சபி 
12 அதிவிருஷ்டி ட்‌ a 
13. விடைகொள்ளல்‌ . | 40 
14 ராமசந்திரன்‌ கலெக்டர்‌ குமாஸ்தா ௭ 00 
15 பண்ணையின்‌ கொடுமை . I வ ௮ 
16 முள்ளிலா ரோஜா ட cD 
17 கெளரவம்‌ உத்தியோகத்தின்‌ உயிர்‌ நிலை .. 108 
18 தலையணை மந்திரம்‌ இ ம்க்‌ 
19 பயிர்க்குள்‌ புழு ன்‌ 2. 
20. நியாயம்‌ என்பது குனி! 420 
21]  அலவந்தி ஆற்றங்கரை  ு 128 
22 புனர்‌ ஜனனம்‌ த்‌ டன்‌ டட ஆற்‌, ட 104 
29. கேதாரியின்‌ முதல்‌ க ப சர 


24 ஈசன்‌ செயல்‌ I ்‌ மக 


டக | 


ad 
26 
27 
28 
20 
20 
2 
22 
22 
24 
2௮ 
36 
7 
38 
29 
40 
41 
42 
43 


44... 


45 
46 
47 
48 
49 
20 


xil 


அரிய மரியாதை 


நாட்டெலி நகரத்தெலியைப்‌ பார்த்தது 


அரசாங்கத்தாரின்‌ பேருதவி! 
நட்பெனும்‌ துலைக்கோல்‌ 

நூதன விளக்கம்‌ 
மோட்டாரைப்பற்றிய விவாதம்‌ 
சகடக்கால்‌ போல்‌ செல்வம்‌ 
விடாயாறும்‌ நினைவு 

அலவந்தி ஆற்றங்கரை 

கேஸ்‌ விசாரணை 

அபாயகரமான பரிகாரங்கள்‌ 
அலையின்‌ முடி 

உண்மை நில! 

உழவர்‌ உவகை 

ராமுவின்‌ புதிய உத்தியோகம்‌ 
மறைந்து இடக்கும்‌ மணல்திட்டு 
கனவு 

அணையும்‌ விளக்கு 

சம்பாஷணை 

நிலவொளியும்‌ தத்துவ விசாரணையும்‌ 
கேதாரியின்‌ அயல்வீட்டார்‌ 

மலை வளம்‌ 

அற்புதக்‌ காட்சி! 

மங்கள நாள்‌ 

அலவந்தி ஆற்றங்கரை 
மூருகன்‌--கடவுள்‌ நியமித்த குடி 





oo பாக்கியக்‌ க 


அலவத்திக்‌ கிராமத்திற்‌ கருகில்‌ காவேரி நதி அகன்று 

” கம்பீரமாகச்‌ செல்லுகின்றது.அதற்கு இக்கரையில்‌ 
ஊருக்குச்‌ சமீபத்திலேயே ராமசந்திரனுடைய சிறு தென்‌ 
னந்தோப்பு அழகாக, நெருங்கி அடர்ந்துகாணப்பட்டது. 
அத்தோப்பில்தான்‌ ஏழு தலைமுறைகளாகச்‌ சுகமாயிருந்து, 
வாழ்ந்து வந்த முருகனுடைய குடிசையும்‌ விளங்கிற்று. 
அந்தத்‌ தென்னந்தோப்பின்‌ வளமையை வியந்து அதை 
அடைய. அவ்வூரில்‌ ஆசைப்படாதார்‌ இலர்‌. பரம்பரை. 
யாகப்‌ பயிர்‌ செய்துவரும்‌ குடியானவருள்‌ . முக 
உதவிக்கு வேண்டா தவர்களும்‌ இல்லை.  : ன்‌ | 

ஆனிமாதம்‌; பொழுது இப்பொழுதுதான்‌ விடிந்து. 
ரு றன அறும்‌ மேகமற்ற அகாயத்தில்‌ சூரியன்‌ தன்‌. : 
செங்கதிர்களைத்‌ : தாராளமாக : வீசிக்கொண்டு கிளம்பி 
விட்டான்‌. முருகன்‌ அ... எழுந்தான்‌. வெகு: 
நேரம்‌ தூங்கிப்‌ போய்விட்டதை எண்ணி. வருந்திக்‌. 
. கொண்டு, வயல்களுக்கு எருவடிக்க அவசர அ 
மாடுகளைக்‌ கட்டத்‌ தொடங்கினான்‌. அதோடுகூட அன்று 
செய்ய. வேண்டிய வேலைகள்‌ இன்னவையெனத்‌ தனக்குள்‌ . 
 ளேயே' அவன்‌. சிரத்தையுடன்‌ சொல்லிக்கொண்ட. . 
பொழுது, பின்னால்‌ காலடிச்‌ சத்தம்‌. கேட்டுத்‌ திரும்பிப்‌ 
பார்க்க, காற்றில்‌ மெதுவாக அசைந்தாடும்‌. தென்னஞ்‌: 
சோலையினின்றும்‌' தன்‌ பக்கமாக வரும்‌' தன்‌ எஜமான. 


2 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


“முருகா, கஷ்டங்கள்‌ ஒருபொழுதும்‌ தனியாக 
வருவதில்லையென்று ஆங்கிலத்தில்‌ ஒரு பழமொழி 
உண்டு'” என்றான்‌ ராமசந்திரன்‌. 

“நம்மவங்களும்‌ ஒண்ணு சொல்லுவாங்க, சாமி! 
“பட்டகாலிலே படும்‌ கெட்ட குடியே கெடும்‌” இன்னு?” 
என்றான்‌ முருகன்‌. 

தாய்ப்‌ பாஷையாகிய தமிழின்‌ பெருமையைக்‌ 
குறைக்க முருகனுக்கு ஒருபொழுதும்‌ சம்மதமில்லை. 
அத்துடன்‌ அன்னிய பாஷையில்‌ அவனுக்கிருந்த அலட்சி 
யமும்‌ பல காரணங்களால்‌ அதிகம்‌. 

“*இருக்கலாம்‌, முருகா! அது என்‌ விஷயத்தில்‌ மிக 
வும்‌ உண்மையாக இருக்கிறது. தமிழ்ப்‌ பழமொழி இன்‌ 
னும்‌ நன்றாகப்‌ பொருந்துகிறது. எனக்குப்‌ பீ.ஏ. பரீட்சை 
தவறிப்‌ போய்விட்டது” என்று ராமசந்திரன்‌ அதே 
விசனமான குரலில்‌ கூறினான்‌. 

“போய்‌ விட்டதா!" என்று திகைத்தவண்ணம்‌ முரு 
கன்‌ அவ்வார்த்தையைத்‌ திருப்பிக்‌ கூறியபொழுது அவன்‌ 
பிடிப்பினின்றும்‌ கயிறு தளர, உடனே மாடுகளும்‌ அவிழ்த்‌ 
துக்கொண்டு தங்கள்‌ எஜமானனுக்கு நேோர்ந்ததொன்றை 
யும்‌ அறியாதவைகளாக, என்றும்‌ வராதவர்‌ வந்ததற்கு 
அன்று விடுமுறையாக இருக்கலாகாதாவென்று எண்‌ 
ணியவைபோல்‌ மேய ஆரம்பித்தன. 

“இரண்டு வருஷம்‌ கஷ்டப்பட்டுப்‌ படித்ததுடன்‌ விரு 
தாவாக மிகுந்த பணச்‌ செலவும்‌ ஆயிற்று. அது போனால்‌ 
போகட்டும்‌. நான்‌ அதைக்‌ குறித்து வருந்தவில்லை. இந்தப்‌ 
பீ, ஏ. பட்டப்‌ பெருமையில்‌ நான்‌ கொண்டிருந்த பேரா 
வல்‌ அம்மாவையே மீறி நின்று, என்‌ நலத்தைக்‌ கோரி 
அவள்‌ கொண்டிருந்த ஆசைகளுக்கெல்லாம்‌ முற்றும்‌: 
மாறாக என்னை நடக்கும்படி செய்துவிட்ட தல்லவா!'* 

“ஆமாங்க?” என்று முருகன்‌ இதுதான்‌ சமயமென்று 
குன்‌ மனத்தையும்‌ சிறிது வெளியிடக்‌ கருதிக்‌ கூறத்‌ 
தொடங்கினான்‌. '*அம்மா இறக்கும்பொழுதுகூட ரொம்ப 
விசனப்‌ பட்டாங்க: ஆனா நீங்க இவ்வளவு பிடிவாதம்‌ 


பாக்கியக்‌ குறைவு 3 


பிடித்ததற்குக்‌ கடுகத்தனை கேடிபப்படவில்லை. அம்மா 
அவங்க இறக்குமுன்னே, உங்களுக்குக்‌ கல்யாணம்‌ பண்‌ 
ணிப்‌ பார்க்க வேணுமின்‌ னிருந்தாங்க. அதிலும்‌ தங்க 
இனத்திலேயே பெண்‌ கொள்ள வேணுமின்னு ஆசை. 
ஐயா இறந்த பிற்பாடு அம்மாவுக்கு லோகத்திலே வேறே 
ஒண்ணிலும்‌ இச்சை யில்லை. இந்தத்‌ தென்னம்பிள்ளையை, 
அது பூம்பாளைதள்ளிக்‌ காய்ப்புக்கு வருந்தனையும்‌ நான்‌ 
தண்ணியச்திப்பாதுகாத்து வளர்ப்பதுபோல, அம்மாவும்‌ 
உங்களை நிதமும்‌ மெத்த ஆசையுடன்‌ பார்த்து வந்தாங்க. 
சாகும்பொழுதுகூட அவங்களுக்கு வேறே எண்ணமில்லை. 
நம்ப ஊரிலே வழக்கம்‌ இல்லாதபடி. நீங்க என்னென்‌ 
னமோ பேசுவதைக்‌ கேட்டு அவங்களுக்கு நீங்க எங்கே 
யாவது ஒரு நாள்‌ ஓடிவிடுவீங்களோ இன்னு ரொம்பப்‌ 
பயமாப்‌ போச்சு!” 

“முருகா, ஆழ்ந்த, வெண்கல மணி போன்ற உனது 
குரலுடன்‌ நீ இவ்வாறு அம்மா சொல்லியவைகளை எடுத்‌ 
துக்‌ கூறி என்‌ துக்கத்தை அதிகப்படுத்தாதே. நீ பாடு 
பட்டு உழைக்க, அதினின்றும்‌ சேர்ந்த சொத்து இது. 
அதைக்‌ கொள்ளைகொள்ளும்‌ இந்த ஆங்கிலப்‌ படிப்பை 
நீ முற்றும்‌ கரிப்பது எனக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. 
பழைய ஆசாரத்திற்கு விரோதமான என்‌ புதுக்‌ கொள்‌ 
கைகளையும்‌, நான்‌ கண்டபடி நடப்பதையும்‌ பார்த்து, 
அம்மா பயந்தது உண்மைதான்‌. அந்தோ! அவள்‌ வியாதி 
யினால்‌ மெலிந்த தேகத்தையும்‌, கள்ளம்‌ கபடமற்ற மன 
தையும்‌ சிறிதும்‌ உணராமல்‌, நமது தன்மைக்கு முற்றும்‌ 
விரோதமான புதிய எண்ணங்களை யெல்லாம்‌-கூறி நான்‌ 
எவ்வாறு வருத்தினேன்‌! அவளைப்போன்ற தாயை இனிக்‌ 
காண்பது எளிதோ! கேவலம்‌ கல்வியறிவு அற்றவளும்‌ 
அல்ல. எவ்வளவுதான்‌ உதார குணமும்‌ பகுத்தறிவும்‌ 
மேம்பட்ட புத்திநுட்பமும்‌ பெற்றவளாக இருந்தும்‌, 
ஸ்திரமான வியவஸ்தைகள்‌ அற்ற இக்காலத்திற்கு ஏற்ற 
வாறு, விஷயங்களை முற்றும்‌ அறியக்கூடாதவளாகத்‌ தன்‌ 
இயற்கைக்‌ குணங்களுக்கு நேர்விரோதமாக நடப்‌ 


4 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


பவளாகத்‌ தோன்றிற்று. எப்படி இருந்தபோதிலும்‌ 
தாயல்லவா? ஆம்‌; நானும்‌ சிறுபிள்ளத்தனமாக அவள்‌ 
இஷ்டத்திற்கு மாறாக நடந்துவிட்டேன்‌. ''-இவ்வண்ணம்‌ 
மேன்மேலும்‌ தோன்றிய பழைய ஞாபகங்களை ஒருவாறு 
அடக்கிக்கொண்டு ராமசந்திரன்‌, “அதிருக்கட்டும்‌, 
முருகா. நம்‌ குடும்ப ஆசாரத்திற்கும்‌ வழக்கத்திற்கும்‌ 
விரோதமாக என்னை ஆங்கிலம்‌ கற்க வைத்தது யார்‌? 
ராஜ பாஷையில்‌ தேர்ந்து, நான்‌ இட்டது சட்டமாக 
இவ்வூரில்‌ விளங்க வேண்டும்‌ என்பகுற்கா??' என்று 
கேட்டான்‌. 

“நம்ம ஒரே குழந்தை, இந்த நீச பாஷையைப்‌ படிச்சு 
அந்தப்‌ பெருமையிலே சந்தியாவந்தனங்கூட நேரே 
தெரியாமே போவதோடு, இந்தத்‌ தர்ப்பணம்‌, இதெல்‌ 
லாம்‌ எதற்கென்று ரொம்ப உதாசீனமும்‌, சாத்திரத்‌ 
திலே அவநம்பிக்கையும்‌ உண்டாகி விடுமின்னு பயந்து, 
பெரிய ஐயா ரொம்பத்தான்‌ தடுத்தாங்க. அவங்க எண்‌ 
ணம்‌ நீங்க சம்ஸ்கிருதம்‌ படிக்க வேணுமின்னு. ஆனா, 
அம்மா, குழந்தைப்‌ பிராயம்‌ முதல்‌ உங்களைத்‌ துரைவீட்‌ 
டுப்‌ பிள்ளைக்குச்‌ சரியாய்‌ உடுத்தி, கலெக்டர்‌ துரை 
போலே தெருவில்‌ உலாவப்‌ பார்க்கவேணுமின்னு ஆசைப்‌ 
பட்டாங்க.” 

“அவள்‌ ஆசைக்குத்‌ தக்க தண்டனைதான்‌! என்று 
ராமசந்திரன்‌ தனக்குள்ளேயே கூறிக்கொண்டான்‌. 
“அந்தோ, தெய்வமே! நான்‌ கற்ற கல்வியெல்லாம்‌ எனக்கு 
எதற்கு? இறந்த அன்னையை மட்டும்‌ ஒரு நாளைக்காயி 
னும்‌ எனக்கு மீண்டும்‌ அளிப்பாய்‌. அவள்‌ காலடியில்‌ 
விழுந்து மன்னிப்புக்‌ கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. செய்‌ 
தவையும்‌ செய்யாதவையுமான எவ்வளவோ அபராதங்்‌ 
களுக்காக இந்நிலையில்‌ நான்‌ வருந்துவதைக்‌ கண்டு, 
என்னை மீளவும்‌ அவள்‌ தன்‌ மடிமீது சிறு குழந்தையைப்‌ 
போல்‌ ஏற்றுக்கொள்ளட்டும்‌. இந்த அகன்ற உலகில்‌, 
முருகா, உன்னை விட்டால்‌ எனக்கு வேண்டியவர்கள்‌, 
வேண்டா தவர்கள்‌ ஒருவரும்‌ கிடையாது. என்னைத்‌ தேற்‌ 


பாக்‌ கியக்‌ குறைவு 5 


றுவாரும்‌ இல்லை. ஆயினும்‌, நீயும்‌ ஒரு வேலைக்காரனே. 
உன்னிடம்‌ என்‌ எல்லாக்‌ குறைகளையும்‌ நான்‌ எவ்வாறு 
கூறி அழுவேன்‌??? என்று சொல்லி ராமசந்திரன்‌ ஒரு 
குழந்தையைப்போல்‌ விம்மி அழுதான்‌. 

““£ப்பொழுதென்ன கெட்டுப்போச்சு, சாமி! சும்மா 
விசனப்பவெதைக்காட்டிலும்‌, அம்மா இறக்கும்போது 
என்ன ஆசைப்பட்டுச்‌ சொல்லிக்கொண்‌ டிருந்தாங்களோ 
அம்மாதிரி செய்யுங்க. எல்லாம்‌ சரியாய்விடும்‌'” என்று 
முருகன்‌ படிப்பற்றவனாயினும்‌ மனப்பூர்வமான வார்த்‌ 
தைகளினால்‌ தன்‌ எசமானனைத்‌ தேற்ற முயன்றான்‌. 

“டி.ஏ. பரீட்சை கொடுக்காமல்‌ இருக்க மாட்டேன்‌ 
என்று நான்‌ அவளுடன்‌ எவ்வளவு வாதாடினேன்‌! சம்‌ 
பாதிக்கக்‌ தொடங்கிய பிறகேகல்யாணம்‌ செய்துகொள்ள 
வேண்டுமென்று, நான்‌ படித்த படிப்பையெல்லாம்‌ அவ 
ளிடம்‌ காட்டி, அவள்‌ கொண்டிருந்த எல்லையற்ற அன்‌ 
பிற்குக்‌ கைம்மாறாக, அவள்‌ இறக்குமுன்‌ எனக்குத்‌ தகுந்த 
இடத்தில்‌ விவாகமாகிப்‌ பார்க்க வேண்டுமென்ற அவ 
ளது ஓரே விருப்பத்திற்கும்‌ பங்கம்‌ உண்டாக்கினேன்‌. 
மனைவி அகத்திற்கு வருவதற்குள்‌, நான்‌ பீ.ஏ. பட்ட 
மாவது பெற்றிருக்க வேண்டுமென்று பிரசங்கம்‌ செய்த 
தற்குத்‌ தக்க வெகுமானமாகத்தான்‌, என்னைப்‌ பரீட்சை, 
“பொருள்‌ நூலிலேயே மூக்கை உடைத்துவிட்டது. 
இவ்வாறு அயல்‌ நாட்டு எண்ணங்களை மேற்கொண்டு 
நான்‌ பேசியது அவளுக்குச்‌ சற்றும்‌ விளங்கவில்லை. பழம்‌ 
புட்டிகளில்‌ புதுத்‌ திராட்சை ரசத்தை விட்டால்‌ என்ன 
வாகும்‌ தெரியுமா? முருகா, உனக்கு இந்த உபமானத்‌ 
தின்‌ கருத்துத்‌ தெரியுமோ??” 

“சாமி, போனதைப்பற்றி யாரேனும்‌ வருத்தப்படு 
வாங்களா? என்ன உபயோகம்‌? அம்மா இப்பவும்‌ சொர்க்‌ 
கத்திலிருந்து உங்களைப்‌ பார்த்துக்கொண்டுதான்‌ இருக்‌ 
காங்க. உங்களைப்‌ பார்த்துக்கொள்ளும்படி அவங்க எங்‌ 
கிட்டத்தான்‌ சொல்லியிருக்காங்க. என்ன பிரமாதும்‌?? 
இப்பொழுது—'” என்று, இவ்வண்ணம்‌, முருகன்‌, “காற்‌ 


௦ முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


றுள்ளபோதே தூற்றிக்கொள்‌” என்பதற்கிணங்க, பல 
வாறாகச்‌ சமாதானம்‌ செய்து எசமானனைத்‌ தன்‌ வழிக்‌ 
குக்‌ கொண்டுவர முயன்றான்‌. 

“முருகா, என்‌ மனத்தில்‌ எவ்வளவு விசனம்‌ குடி 
கொண்டிருக்கிற தென்பது உனக்குத்‌ தெரியாது. இந்தப்‌ 
2ீ.ஏ. பரீகைை போனால்‌ போகட்டும்‌. அதொன்றும்‌ 
பெரிதல்ல. அனால்‌ அது என்‌ சுபாவத்தை எனக்கு 
முற்றும்‌ வெட்ட வெளிச்ச மாக்கிவிட்டது. என்‌ தாயின்‌ 
விஷயத்தில்‌ சிறிதேனும்‌ நன்றியில்லாமல்‌ நான்‌ நடந்தது 
கொஞ்சமோ? ஒரு ராஜகுமாரன்போல்‌ பணத்தை எழுதி 
வரவழைக்து, காபிக்‌ கிளப்பிற்கும்‌ கண்ட அயோக்கியப்‌ 
பயல்களுக்கும்‌ கொடுத்து அழித்தேன்‌. அதுவும்‌ அவள்‌ 
குன்‌ நகைகளை விற்றுக்‌ கேட்டவுட னெல்லாம்‌ தாமத 
மின்றி அனுப்பிய பணம்‌! தவிக்கும்‌ இந்த ஹிருதய 
மும்‌ பெருகும்‌ கண்ணீரும்‌, முன்பு சிறிதும்‌ கவனியாதி 
ருந்த தீவினையைப்‌ போக்கடிக்கக்‌ கூடுமென்றால்‌--நான்‌ 
எட்டிரண்டும்‌ அறியாத ஒரு சிறுவன்‌. காலேஜில்‌ எல்‌ 
லாப்‌ பையன்களும்‌ ஒரு வழியிற்‌ செல்ல, தான்‌ மட்டும்‌ 
வேறுவிதமாக இருக்க முடியுமா? கும்பலில்‌ கோவிந்தம்‌ 
போடாதவர்‌ யார்‌? முருகா, நான்‌ கூறுவதெல்லாம்‌ 
உனக்கு அர்த்தமாகாது.” ராமசந்திரன்‌ கண்ணீர்‌ 
விட்டு அழுது தன்னைத்‌ தேற்றிக்கொண்டான்‌. 

“சாமி, எனக்கு எல்லாம்‌ தெரியுதுங்க. படிப்பில்‌ 
லாமற்போனாலும்‌ முருகன்‌ புத்திக்கொண்ணும்‌ குறை 
வில்லை. கடந்துபோன விஷயத்தை நினைச்சு வருத்தப்‌ 
பட்டு, வேதாந்தம்‌ பேசறதிலேலாபமென்ன? காலம்‌ தப்பி 
விதை தெளிப்பதுபோலேதான்‌. ஏழை முருகன்‌ வார்த்தை 
யைக்‌ கேட்டா, எசமானுக்கு ஒரு குறைவும்‌ இல்லை. பட்ட 
ணப்‌ படிப்பை நிறுத்திவிடுங்க. உங்க முன்னவங்க மாதிரி 
கிராமத்திலே இருந்து நிலத்தைப்‌ பார்த்து வாருங்க, 
இந்த ஒரு வேலியை வைத்துக்கொண்டுதான்‌ உங்க ஐயா, 
அவங்களுக்கு ஐயா, எல்லாரும்‌ எவ்வளவோ பணக்காரங்‌ 
களாயும்‌ அதிகாரம்‌ செலுத்திக்கிட்டும்‌ இருந்தாங்க. 


பாக்கியக்‌ குறைவு ii 


பெரிய எசமானுக்குப்‌ பிற்பாடு, இந்தப்‌ பன்னிரண்டு 
வருசமா இந்த வயல்கள்‌ எசமானைக்‌ கண்டிருக்குமா? 
ஏதோ ஏழை முருகன்‌ பார்வையிலே அநாதைப்பிள்ளை 
போல, அதுகளும்‌ பயிராகிக்கொண்டு வருதுங்க.” 
... இவ்வளவு மட்டும்‌ முருகன்‌ கூறி நிறுத்தி, 
மீண்டும்‌ ஞாபகப்படுத்திக்கொண்டு சொல்லத்‌ தொடங்‌ 
கினான்‌: ““அம்மா பார்த்து வைச்ச குழந்தையையே 
கல்யாணம்‌ பண்ணிக்கொள்ளுங்க. அது நல்ல இடம்‌. 
அவங்களுக்குத்‌ இருப்தியாக இருக்கும்‌. ஏழு தலைமுறை 
யாக உண்ட அன்னத்திற்கு முருகன்‌ ஒருகாலும்‌ 
இரண்டு நினைக்கமாட்டான்‌. எசமான்‌ இருந்தா இந்த 
ஒரு வேலி, ஒண்ணுக்கு இரண்டு பங்காக விளையாதா? 
சுகமாயிருக்க அது ஏராளமாச்சுதே. ஓவ்வொரு வருச 
மும்‌ கொஞ்சம்‌ பணம்‌ மீத்தி, பட்டணப்‌ படிப்பினால்‌ 
நேர்ந்த கடனையும்‌ எசமான்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
அடைத்துவிடலாம்‌. முருகன்‌ மூச்சுள்ள வரையிலே 
எசமானுக்கு ஒரு கவலையும்‌ இல்லை." 
“முருகா, நீ கூறுவதவ்வளவும்‌ சரி, பழகிய 
அநுபோகமுள்ள ஓர்‌ ஆளுக்குத்‌ தக்கவாறு பேசுகிறாய்‌. 
சித்திரை மாதத்து ஊற்றுப்‌ பெருக்கைப்போல்‌, நீ கூறும்‌ 
மொழிகள்‌ உள்ளும்‌ புறமும்‌ ஒன்றாய்‌, களங்கமற்றவை 
களாக இருக்கின்றன. தன்‌ இரு கரைகளையுமே உடைத்‌ 
துச்‌ செல்லும்‌ நதியின்‌ பெருவெள்ளம்‌ போன்றதன்றோ 
பேராசை! பட்டணவாசம்‌ சாமானியமான தல்ல, எப்‌ 
யடிப்பட்டவர்களையும்‌ தன்வசப்‌ படுத்திவிடும்‌. அதற்‌ 
குள்‌ அகப்பட்ட ஒரு பொம்மையாக நாம்‌ இருக்கவேண்‌ 
டுமே யன்றி, ஒரு நாளும்‌ அதை அடக்கி ஆளக்‌கூடும்‌ 
என்பது கூடாத காரியம்‌.” நெற்றியில்‌ அரும்பிய வியர்வை 
யைத்‌ துடைத்துக்கொண்டு ராமசந்திரன்‌ ஒரு நிமிஷம்‌ 
பொறுத்து, மறுபடியும்‌ கூறத்‌ தொடங்கினான்‌: ““முருகா, 
எனது முன்னோர்களில்‌ ஒருவர்‌ ஒரு நாயக்க மன்னனிட 
மிருந்து இச்சிறு கிராமத்தைச்‌ சர்வமானியமாகப்‌ பெற்‌ 
றது எதற்காக வென்று உனக்குத்‌ தெரியுமோ? வீண்‌ 


டை! 


8 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


ஆடம்பரம்‌ இன்றி இல்லறம்‌ நடத்தி, உயர்ந்த விஷயங்‌ 
களிற்‌ புத்தியைச்‌ செலுத்தி வந்ததற்கேயாம்‌. பீ. ஏ. 
பட்டம்‌ ஒன்றும்‌ அவர்‌ பெற்றவர்‌ அல்ல. சாதாரண 
வைதிக திலைமையிலிருந்த ஒரு எளிய பண்டிகர்தான்‌. அக்‌ 
குடும்பத்தில்‌ எட்டாவது தலைமுறையில்‌ நான்‌ பிறந்த 
வன்‌. பரம்பரையாக ரத்தத்தில்‌ ஊறிய அவ்வாசனைதான்‌ 
இப்பொழுது என்னிடம்‌ தலை காட்டுகின்றது. தானும்‌ 
ரை வழியைப்‌ பின்தொடர விரும்புகிறேன்‌.” ! 
**தாவேரிப்‌ புது வெள்ளம்போலே எசமான்‌ வார்த்‌ 
தைகளைக்‌ கேட்கும்பொழுது, முருகனுக்கு வரும்‌ ஆனந்த 
மும்‌ பெருமையும்‌ வாயாலே சொல்லத்‌ தரமில்லை. ”” 
“அம்மா இறந்துபோய்‌ நாளாகவில்லை. முருகா, 
அகுற்குள்‌ நான்‌ இவ்‌ வருஷம்‌ கல்யாணம்‌ செய்துகொள் 
வது நன்றாக இருக்குமா? காலேஜ்‌ சிநேகிகர்கள்‌,புஸ்தகங் 
கள்‌, உபாத்தியாயர்கள்‌, காபிகிளப்பு, தனி யறைகள்‌ 
ஒன்றையுமே இனித்‌ தேடாமல்‌, சாகுபடி செய்து 
கொண்டு, நான்‌ இங்கே உன்னோடு சுகமாக இருந்துவிடு 
கிறேன்‌. கல்யாணத்தை அடுத்த வருஷம்‌ பார்த்துக்‌ 
கொள்ளுவோம்‌. முருகா, உன்‌ புத்திமதியைக்‌ கேட்டு 
நடப்பதென்று நான்‌ தீர்மானித்துவிட்டேன்‌. மிகவும்‌ 
எளிய ஜனங்களிடந்தான்‌ நற்குணம்‌ மேல்நோக்கி விளங்கு 
கின்றதென்பது எனக்கு இவ்வளவு காலத்திற்குப்‌ பிறகு 
இப்பொழுதுதான்‌ தெளிவாகத்‌ தெரிகின்றது.” * 


2 
போராட்டம்‌ 


முருகன்‌ உள்ளன்போடு கூறிய வார்த்தைகளி 
னின்றும்‌ உண்டாகிய ஆறுதல்‌ அன்று மட்டோடுதான்‌ 
நின்றது. முடிவில்‌ தனது தீர்மானத்திலேயே நம்பிக்கை 
வைத்த ராமசந்திரனுக்கு முருகனுடைய வார்த்தைகள்‌ 
செவிடன்‌ காதில்‌ சங்கூதியதுபோல்‌ ஆயின. பரீகைஷ 
தவறிப்போனதைப்பற்றி அவன்‌ அதிக வருத்தப்பட. 
வில்லை. தன்‌ தாயின்‌ விருப்பத்திற்கு மாறாக நடந்த, 
வற்றை யெல்லாம்‌ இனி எவ்விதம்‌ மாற்றுவது என்றூ 
எண்ணியே அடங்காத்‌ துயரம்‌ உற்றான்‌. நடுக்கடலில்‌ 
உடைந்து தத்தளிக்கும்‌ மரக்கலத்தைக்‌ கரையில்‌ நின்று 
பார்த்துத்‌ தவிக்கும்‌ கப்பல்‌ தலைவன்போல்‌, தாயை 
நினைந்து நினைந்து உள்ளம்‌ உருகலானான்‌. 

தன்னால்‌ இயன்றமட்டும்‌ முருகன்‌ தன்‌ எசமானனைத்‌ 
தேற்றியும்‌, அரும்‌ கோடையில்‌ எவ்வளவுதான்‌ கவலை 
யுடன்‌ அவன்‌ ஜலம்‌ ஊற்றி வந்தபோதிலும்‌, மேன்‌ 
மேலும்‌ வாடி வதங்கும்‌ மெல்லிய கொடிகளுக்கு ஒப்ப, 
ராமசந்திரன்‌ முகமும்‌ நாளுக்கு நாள்‌ ஒளி மழுங்கியது. 
மழை முகங்‌ காணாது காய்ந்து கிடக்குங்‌ கொடிகளை அடி 
யோடு எரிந்து போகாவண்ணம்‌ பாதுகாப்பது மட்டுமே: 
யன்றி, முருகன்‌ வேறு என்ன செய்வான்‌! ஆனால்‌, அகா 
யத்தில்‌ சூழ்ந்த கரிய மேகங்களை ஒவ்வொரு சமயமும்‌; 
கோடைக்‌ காற்றுக்‌ கிளம்பிக்‌ கலைத்துவிடுவதுபோல,. 
பரீகைு தவறியதானது எளிதில்‌ ராமசந்திரனுக்கு, 
ஆறுதல்‌ அளிப்பதாக இல்லை. ஆயினும்‌ குடியான வனுக்கு. 
இன்றியமையாத உழைப்பும்‌ பொறுமையும்‌ நன்கு: 
வாய்ந்த முருகன்‌ இதனால்‌ ஒன்றும்‌ மனம்‌ தளரவே இல்லை.. 

இதன்‌ நடுவில்‌, தன்‌ நண்பன்‌ மூன்று மாகு கால 
மாகத்‌ தனக்குக்‌ கடிதம்‌ எழுதாததைப்பற்றி நினைத்து 


10 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


ராமசந்திரன்‌ சிறிது வியப்புற்றான்‌. பரீக்ை தேறிய 
பெருமையோவென்று அவன்‌ சந்தேதித்துக்கொண்‌ டிருக்‌ 
கும்பொழுது, அது பிசகெனக்‌ காட்ட, நாலைந்து நாட 
களுக்கெல்லாம்‌ அவனுக்கு ஒரு கடிதம்‌ வந்தது. குன்‌ 
நண்பன்‌ கேதாரியின்‌ அழுத்தமான பெருங்‌ கையெழுத்து, 
கண்களிற்‌ பட்டதும்‌, சற்றுச்‌ சந்தோஷத்துடன்‌ பிரித்துப்‌ 
யார்த்தான்‌. 
பூந்தமல்லி ஹைரோட்‌, 
சென்னை. 
ஜூலை, 4. 
பிரியமுள்ள ராமு, 
உடனே எழுதத்‌ தவறியபோதிலும்‌ நான்‌ உன்‌ 
அன்னை இறந்த செய்தி கேட்டு எவ்வளவு வருத்தம்‌ உற்‌ 
றேன்‌ என்பதை உனக்கு அறிவிக்காமல்‌ இருக்க முடிய 
வில்லை. இப்படிப்பட்ட தாயை நீ இழந்தது ஒரு பெரிய 
குறைவுதான்‌. குழந்தைப்‌ பருவம்‌ முதல்‌ தாயின்‌ அருமை 
யையே அறியாத நான்‌ அக்குறைவை முற்றும்‌ உணர்ந்து 
வன்‌ அல்லவா? ஆனால்‌, அதற்காக நீ ஓரே துயரத்தில்‌ 
முழுகி, எதை உத்தேசித்து அவள்‌ உனக்காகவும்‌ உன்‌ 
படிப்பின்‌ பொருட்டும்‌ பாடுபட்டாளோ, அதை மறந்து 
விடாதே. நமது பாகைடகளும்‌,யோசிக்கும்பொழுது, லாட்‌ 
டரி£சட்டைப்போல்‌ அதிருஷ்டத்தைப்‌ பொருத்ததாகவே 
இருக்கின்றன. பரீகை்ஷையில்‌, அதுவும்‌ “பொருள்‌ நூலில்‌, 
நீ எப்படித்‌ தவறக்‌ கூடும்‌ என்பது எனக்கு இன்னும்‌ 
விளங்கவில்லை. நீ எழுதியது பரீக்ஷ்கர்களின்‌ மூளைக்கே 
எட்டவில்ல்யோ! போனால்‌ போகட்டும்‌. எல்லாம்‌ நமது 
நலத்திற்கென்றே வைத்துக்கொள்ளுவோம்‌. அங்கேயே 
இருந்து, படித்து, மறுபடியும்‌ பரிக்ஷைக்குச்‌ செல்லுவதில்‌ 
ஒன்றும்‌ பயனில்லை. அதனால்‌ உன்‌ கல்விப்‌ பயிற்சியே 
கெட்டுவிடும்‌ என்பது நிச்சயம்‌. இராம வாசமும்‌ உனக்‌ 
குப்‌ பிடிக்கும்‌ என்று தோன்றவில்லை. உடனே புறப்பட்டு 
வந்து, தவறிப்போன பரீஷையில்‌ இந்த வருஷம்‌ முதல்‌ 
வகுப்பில்‌ தேறுவதற்கு நீ முயலவேண்டும்‌. 


போராட்டம்‌ 11 


நான்‌ லா காலேஜில்‌ சேர்ந்துவிட்டேன்‌. சிறு வயது 
முதல்‌ என்‌ காரியம்‌ ஒவ்வொன்றும்‌ எதிர்பாராத வண்‌ 
ணம்‌ நடந்து வந்திருப்பதற்கு ஏற்றவாறு இதுவும்‌ நேர்ந்‌ 
தது. எவ்வளவோ சமயங்களில்‌ எனக்குத்‌ உத்ஸாகம்‌ 
குன்‌ றிவிடுறெது என்றாலும்‌, என்னை அறியாமல்‌ முற்றும்‌ 
அவ்விதம்‌ ஆகாதபடி பார்த்துக்கொள்ளுகிறேன்‌. புகை 
யின்றி நெருப்பு இராதாயினும்‌, கொழுந்துவிட்டு எரியும்‌ 
பொழுது புகை கிளம்ப முடியாதல்லவா? உடனே 
புறப்படு. இல்லாவிடில்‌, நிவர்த்தித்துக்கொள்ள முடி 
யாத ஒரு தீமையை விலைக்கு வாங்கி அநுபவிப்பவன்‌ 
அவாய்‌. 

நான்‌ உன்னை இங்கே கூப்பிடுவதில்‌ சுயநலமும்‌ 
சேர்ந்துள்ளது என்பதை ஒப்புக்கொள்ளுகிறேன்‌. இந்த 
நான்கு வருஷங்களாக நாம்‌ இருவரும்‌ பிரியாது சேர்ந்‌ 
திருந்தோம்‌ ஆகையால்‌, இப்போது உன்னைவிட்டுத்‌ தனித்‌ 
திருப்பது எனக்கு இருப்பாகவே இல்லை. உண்மையில்‌, 
நம்‌ இருவருக்குமாக நான்‌ ஒரு பெரிய அறை அமர்த்தி 
விட்டேன்‌. தாமதியாமல்‌ புறப்படுவாயென்று எதிர்‌ 
யார்க்கும்‌, 

உன்‌ அன்புள்ள, 
கேதாரி. 

பி. எஸ்‌: *ஷஹிஸ்டரி' மெடல்‌ எனச்குத்தானாம்‌. 
அதில்‌ அதிசயம்‌ ஒன்றுமில்லை. நான்‌ யாருடைய குறிப்பு 
களை நன்றாக மனப்பாடம்‌ பண்ணி ஓஒப்பித்திருந்தேனே, 
அவரே இவ்வருஷம்‌ பரீககராக இருந்திருக்கிறார்‌. கேட்க 
வேண்டுமா? ஆனால்‌ நமது கலாசாலைகளில்‌ இதற்குத்‌ 
தான்‌ கெளரவம்‌ அதிகமாக இருக்கிறது. “பொருள்‌ 
நூலி'ல்‌ உன்‌ சொந்த: புத்தியைக்‌ கொண்டு நீ எழுதிய 
தொன்றும்‌ பயன்படவில்லை. தைரியமாக அடிப்பவர்‌ 
களுக்குத்தான்‌ இது காலம்‌; அடக்கமுள்ளவர்களுக்கு 
அல்ல. இருந்தாலும்‌ நீ இவ்வளவு ஆடம்பர மற்றவனாக 
இருக்கலாகாது. 

கேதாரி. 


12 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


கேதாரி அபிமானத்துடன்‌ அழைத்தபடியே, இனி 
நாமும்‌ ராமசந்திரனை ராமுவென்றே அழைப்போம்‌. இக்‌ 
கடிதத்தை ராமு பன்முறை படித்தான்‌. அவன்‌ எதிர்‌ 
பார்த்துக்‌ காத்திருந்த ' அநுதாபம்‌ ஒரு வரியிலேனும்‌ 
தொனிக்கவில்லை. பரீக்ை தவறிப்போனகைப்பற்றி 
ஒன்றும்‌ விசாரிக்காமல்‌, மேற்‌ செய்ய வேண்டியவைகளை 
மட்டும்‌ வெகு கண்டிப்பாக எடுத்துக்‌ கூறியது அவன்‌ 
மனத்தைச்‌ சிறிது வருத்தியது. 

ஆயினும்‌ இவ்வளவு. சீக்கிரத்தில்‌ கேதாரி அள்‌ 
பெருமையையே பாராட்டிப்‌ பேசக்‌ கூடியவன்‌ ஆகமாட்‌ 
டான்‌. அவன்‌ எழுதியதும்‌ கூடியவரையில்‌ உசிதமாகவே 
தோன்றிற்று. மேலும்‌, இந்நிலையில்‌ அவனைப்போல்‌ ஒரு 
நண்பன்‌ பக்கத்‌ துணையாக இருக்க வேண்டியதும்‌ முக்கிய 
மாக இருந்தது.--இவ்வாறு ராமு சிந்தித்துக்கொண் 
டிருக்கும்பொழுது, முருகன்‌ உள்ளே நுழைந்தான்‌. 

“சாமி, இப்படி வருத்தப்பட்டு உட்கார்ந்திருந்தா, 
உங்களுக்குத்தான்‌ கஷ்டம்‌. வயல்களை வந்து பாருங்க. 
நேற்றிரவு பெருகிய காவேரிப்‌ புது வெள்ளத்கை நம்ம 
தோப்பு நாத்தங்காலுக்குப்‌ பாய்ச்சினேன்‌. இன்னிக்குக்‌ 
காலமே பாத்தா, ஒரு விரல்‌ கனம்‌ வண்டல்‌ மண்‌ படிந்‌ 
திருக்கு. அதனாலேயே இந்த வருஷம்‌ நல்லா விளையும்‌. 
சரியான சமயத்தில்‌ என்‌ கைவேலையைப்‌ பார்த்து ஊரிலே 
வயிற்றெரிச்சப்‌ படாதவங்க இல்லை. இரா முழுவதிலும்‌ 
நான்‌ கண்‌ கொட்டவே இல்லை. மம்மட்டியும்‌ கையுமா 
நின்னு, ஐலத்தையெல்லாம்‌--** 

“ரொம்பச்‌ சந்தோஷம்‌ முருகா. ஆனால்‌ பட்டண 
வாஸம்‌ செய்தவர்களுக்கு இவ்விஷயங்களைப்பற்றி 
என்ன தெரியும்‌?” என்றான்‌ ராமு. ஓன்றும்‌ சொல்லத்‌ 
தோன்றருதவனாய்‌. 

முருகன்‌ விடாமல்‌, ““சாமி, நான்‌ வாங்கின மாடுகள்‌ 
கொஞ்சங்கூடச்‌ சேற்றைப்‌ பாராமே, எப்படி வயலை 
உழுதூன்னு வந்து பாருங்க. நான்‌ கொடுத்த பணம்‌ 
வீணில்லை. அம்மா போட்டிருந்த கறிகாயி இப்போ 


டோராட்டம்‌ 13 


தோட்டத்திலே ஏராளமாக்‌ காய்ச்சிருக்கு. எசமான்‌ 
கையாலே பறிச்சு வீட்டுக்குக்‌ கொண்டு வந்தா, எவ்வ 
ளா வோ நன்னா இருக்கும்‌. பொழுதும்‌ போகும்‌. நம்ம 
தோட்டத்திலே நம்ம கையாலே போட்ட கறிகாய்களைப்‌ 
போலே வேறு எதுவும்‌ ௬ுசியாவாது”” என்றான்‌. 

“நீ பேசுவதெல்லாம்‌ நன்றாகத்தான்‌ இருக்கிறது, 
முருகா. ஆனால்‌ என்‌ மனம்‌ வேறு விதமான எண்ணங்‌ 
களால்‌ குழம்பி யிருக்கிறது. ஸாமான்ய வாழ்க்கையின்‌ 
உயர்வை நீ எனக்கு எடுத்துக்‌ கூற வேண்டுமோ? நானே 
அதைக்‌ கோருபவன்‌. ஏழு தலை முறையாக என்‌ ரத்தத்‌ 
தில்‌ அது ஊறி வந்ததல்லவா? ஆனால்‌ ஏதோ இப்பொழுது 
காலம்‌ சற்று மாறுதல்‌ அடைந்திருக்கிறது. போனது 
போகட்டும்‌ என்று ஒரே நாளில்‌ ஒழித்துவிடுவது சுலபம்‌ 
அல்ல. முறுக்குவதற்கு எவ்வளவு நேரமாகுமோ, 
அவ்வளவு நேரம்‌ பிரிப்பதற்கும்‌ ஆகும்‌;---உனக்குத்‌ தெரி 
யாதா, முருகா? நான்‌ பீ. ஏ. பரீக்ஷைக்கு மறுபடியும்‌ 
வாசித்துப்‌ பாஸ்‌ பண்ணத்தான்‌ வேண்டுமென்று என்‌ 
தோழன்‌ ஒருவன்‌ இதோ எனக்குக்‌ கண்டிப்பாகக்‌ கடிதம்‌ 
எழுதியிருக்கிறான்‌. அவ்விதமே காலேஜ்‌ உபாத்தியாயர்‌ 
ஒருவரிடமிருந்தும்‌ கடிதம்‌ வந்திருக்கிறது. இப்பொழுது 
படிப்பை நிறுத்திவிட்டால்‌, இவ்வளவு நாள்‌ படித்ததும்‌ 
வீண்தான்‌. காவேரியில்‌ நீர்‌ வற்றியிருக்கும்பொழுது, நீ 
எப்பாடு பட்டாயினும்‌ இரைத்து, வயல்கள்‌ பாழாகப்‌ 
போகா வண்ணம்‌, ஜலம்‌ பாய்ச்சுவதில்லையா? 

“முருகா, நான்‌ ஆங்கிலம்‌ கற்கத்‌ தொடங்கியதற்கு 
அம்மாவே காரணமென்று நீதானே சொன்னாய்‌! அவள்‌ 
விரும்பியதுதான்‌ நிறைவேறட்டுமே! முருகா; நிலத்தை நீ 
பார்த்துக்கொள்ளும்‌ வரையிலும்‌, அதைப்பற்றி எனக்குக்‌ 
கவலை இல்லை. அதன்றியும்‌, விவசாயத்தைப்பற்றி எனக்கு 
என்ன தெரியும்‌? பரீகைஷக்கு மீண்டும்‌ படிப்பதென்றே 
நான்‌  தீர்மானித்துவிட்டேன்‌. அதற்கு வேண்டிய 
பணமும்‌ நீதான்‌. சேகரிக்கவேண்டும்‌. இப்பொழுது 
நூறு ரூபாய்‌ இருந்தாலும்‌ போதும்‌. பீ. ஏ. பாஸ்‌ 


14 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


செய்த பிறகு என்‌ ஜன்மம்‌ முழுவதையும்‌ உன்னுடன்‌ 
உத்தமமான உழவுத்‌ தொழிலிற்‌ கழித்து, என்‌ போன்று 
வர்களுக்கு அதன்‌ பெருமையை நிதர்சனமாகக்‌ காட்டு 
வேன்‌. முருகா, கதிர்‌ முற்றுந்‌ தருணத்தில்‌ மழையற்றுக்‌ 
காய்ந்து கடக்கும்‌ முதிர்ந்த நெற்பயிர்போல்‌ அல்லவா 
இப்பொழுது என்‌ நிலைமையும்‌ இருக்கின்றது! பரீக்ஷை 
தவறியது என்னைப்‌ பிறர்‌ நகைப்புக்கும்‌ அதுதாபத்திற்‌ 
கும்‌ அளாக்கியதுடன்‌, என்‌ மனத்திற்கும்‌ அடங்காத்‌ 
துயரத்தை உண்டாக்கிவிட்டது,”? ப 
இவ்வாறு ராமு பேசுவதை முருகன்‌ கடைசிமட்டும்‌ 
பொறுமையாகக்‌ கேட்டிருந்து, பிறகு சிறிது தயங்கிய 


வண்ணம்‌ துக்கத்தோடு, “எசமான்‌ அப்படித்‌ தீர்மா 
னித்துவிட்டா, முருகன்‌ வேறென்ன பதில்‌ சொல்வான்‌?! * 
என்றான்‌. 


“முருகா, நாளை நான்‌ இவ்விடம்‌ விட்டுப்‌ புறப்பட 
எண்ணியிருக்கிறேன்‌.”” 

“எசமான்‌ இஷ்டம்‌. ஆனால்‌ போவதற்கு முன்னே, 
நிலத்தைப்‌ பார்த்துவிட்டுப்‌ போகவேணும்‌.” 

“பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது, முருகா? ஐந்து 
தலைமுறை ஆவதற்குள்‌, எழுநூறு ஏகர்‌ ஏழு ஏகருக்கு 
வந்துவிட்டது. அந்த ஏழும்‌ கடனில்‌ அகப்பட்டு, மிஞ்சு 
வது சந்தேகந்தான்‌. இந்த ஆடம்பரச்‌ செலவும்‌, அள 
வுக்கு மிஞ்சிய செளக்கியமும்‌ தற்கால நாகரிக வாழ்க்கை 
யில்‌ ஏற்பட்டுள்ளன. முகுகா, படிப்பென்றாலும்‌, அதன்‌ 
அபிவிருத்தியின்‌ பொருட்டு நேரும்‌ பொருட்செலவும்‌ 
வருஷந்தோறும்‌ கட்ட வேண்டிய கிஸ்திப்‌ பணமும்‌ 
உண்டு, வயிற்றுக்குக்‌ கஞ்சியில்லாமல்‌ அடிக்கும்‌ இந்த 
நாகரிகத்தைப்‌ பாராட்டுவதனால்‌ ஏற்படும்‌ தண்டனை 
இது. முருகா, உனது திருப்திக்காக வாயினும்‌ நான்‌ 
போவதற்கு முன்‌ நிலத்தைப்‌ பார்த்துவிட்டுப்‌ போட 
றேன்‌. ”” 

முருகன்‌ சென்றதும்‌, ராமு தனக்குள்ளேயே ஆலோ 
சிக்கலானான்‌: “ஆஹா, கேதாரி! நீ இல்லாவிட்டால்‌ 


போராட்டம்‌ 15 


இந்த பீ. ஏ. பரீக்ஷையைப்பற்றி நான்‌ சிறிதாயினும்‌ 
கவலை கொள்வேனா? உன்னோடு சேர்ந்திருக்கும்‌ நினைவே 
என்னை இப்பொழுது பட்டணம்‌ இழுக்கின்றது. கப்பா 
லுக்குக்‌ கடல்‌ போலும்‌, பாய்‌ மரத்திற்குக்‌ காற்றுப்‌ 
போலும்‌ நீயும்‌ எனக்கு இன்றியமையாதவனாக இருக்‌ 
கிறாய்‌. நானோ பெண்‌ தன்மையன்‌. பிறர்‌ உதவியின்றித்‌ 
தானே நடந்துகொள்ளும்‌ திறமை யற்றவன்‌. இவ்வகன்ற 
உலகில்‌ ஒருவருடைய உதவியையும்‌ நாடாமல்‌ ஸ்வய 
நினைவையும்‌ ஸ்வய எண்ணங்களையுமே பிரதானமாகக்‌ 
கொண்டு வாழ என்னால்‌ முடியாது. உண்மையான நண்‌ 
பன்‌ ஒருவன்‌ மட்டும்‌ கிடைத்தால்‌, ஒரு பெரிய அரசு 
பெற்றதற்‌ கொப்ப, என்‌ ஹிருதயம்‌ களிப்பெய்திவிடும்‌. 
கேதாரி! நீ என்னைப்போல்‌ அடக்கமுடையவன்‌ அல்ல. 
மேன்‌ மேலும்‌ உத்ஸாகம்‌ கொள்ளுங்‌ குணமுடையவன்‌. 
சிறிது செம்பு கலக்கப்‌ பெற்ற தங்க நாணயம்போன்று 
உனது பிரகிருதியே வேறு. உலகில்‌ மகா நற்குணம்‌ 
படைத்தவன்‌, பரம அயோக்கியன்‌ இவ்விருவரும்‌. 
உனக்கு ஒன்றுதான்‌. எது வரினும்‌ கலங்காமல்‌, தன்‌ நலத்‌. 
தையே கருதுபவனாய்‌, நீ இவ்விருவரையுங்‌ கொண்டு 
உன்‌ காரியத்தைச்‌ சாதித்துத்‌ தன்‌ வழியே சென்றுவிடு 
வாய்‌. நீ பெரிய பதவிக்கு வரக்‌ கூடியவன்‌ என்பதில்‌ 
தடையில்லை. அதற்கு நான்‌ உன்னுடன்‌ இருப்பதும்‌ 
சிறிது உதவியாகலாம்‌. தோழா, நீ முன்னுக்கு வருவ 
தைப்‌ பார்க்கும்‌ பாக்கியம்‌ எனக்குக்‌ கிடைக்கட்டும்‌.” 


பல யோசனைகள்‌ 


ஒருவனுடைய சகாயமும்‌ இன்றித்‌ தானே முன்‌ 
ணுக்கு வந்த கேதாரி, ஐந்து வயதிலேயே பெற்றோர்கள்‌ 
இறந்தமையால்‌, அந்த அருமை பெருமைகளை இழந்த 
துடன்‌ அதனால்‌ ஏற்படும்‌ நன்மைகளும்‌ அற்றவனானான்‌. 
சிறுவர்கள்‌, மனம்‌ போனபடி திரியாமல்‌, நேர்வழியில்‌ 
நடப்பதற்குத்‌ தாய்‌ தந்தையர்களுடைய அன்பும்‌ 
கவனிப்புமே காரணம்‌ அல்லவா? பட்டுக்கோட்டைத்‌ 
தாலுக்காவில்‌ நீர்‌ வறண்ட ஒரு கிராமத்தில்‌ அவன்‌ 
ஓர்‌ எளிய குடும்பத்தில்‌ பிறந்தவன்‌. ஆனால்‌ அவன்‌ 
நிலைமையானது வெகு சீக்கிரம்‌ அவனைப்‌ பட்டண 
வாசத்தில்‌ கொண்டுவந்து சேர்த்துவிட்டது. சென்னை 
யில்‌ பீ. ஏ. வகுப்பில்‌, தான்‌ எவ்வாறு வந்து புகுந்து 
கொண்டோம்‌ என்பதை நினைக்க அவனே வியப்புற்றான்‌. 
ஆனால்‌, சாவதானமாக யோசித்துப்‌ பார்க்கும்‌ 
பொழுது, தைரியமாகத்‌ துணிந்து நிற்பவனை ஒருவரும்‌ 
ஆதரிக்காமல்‌ கைவிடார்‌ என்பதுடன்‌, அவனிடம்‌ 
யாவரும்‌ விரும்பக்‌ கூடிய சில குணங்களும்‌ விளங்‌ 
கக்‌ கூடுமென்று அவனுக்குப்‌ புலப்பட்டது. ஒரு மரக்‌ 
கட்டையைச்‌ சிறு படகுபோல்‌ குடைந்து, ஆற்றில்‌ விட்‌ 
டால்‌, அது எவ்வளவு லேசாக மிதந்து செல்லுமோ, 
அவ்வண்ணமே தன்‌ நிலைமைக்குத்‌ தக்கவாறு, உத்ஸாகத்‌ 
தோடு மனம்‌ தளராத சுபாவத்தையுடைய வாலிபனுக்கு 
இவ்வுலகில்‌ எதுவும்‌ தடையாக முடியாதன்றோ? 

கேதாரியின்‌ சுபாவம்‌ எதற்கும்‌ அஞ்சாத தன்மை 
யாக இருந்ததுபோலவே, அவன்‌ முகமும்‌ பார்வைக்கு 
நல்ல கம்பீரக்‌ களையுடன்‌ விளங்கிற்று. எந்த வேலையிலும்‌ 
அவனுக்கு உத்ஸாகமும்‌ சுறுசறுப்பும்‌ அதிகம்‌. பெரும்‌ 
பாலும்‌, நினைத்த காரியத்தைச்‌ செய்து முடிக்கும்‌ இயல்பு 


பல யோசனைகள்‌ 17 


உடையவனாயினும்‌, காலத்திற்கேற்ற மேலான மனோ 
பாவங்களையும்‌ உடையவனாக இருந்தான்‌. இவ்வாறு எல்‌ 
லாக்‌ குணங்களும்‌ அவனிடம்‌ அழகாக ஒன்று சேர்ந்‌ 
திருக்க, கேதாரி சீக்கிரத்திலேயே பீ.ஏ. பரீகை்ஷையில்‌ மூன்று 
பாகங்களிலும்‌ முதல்வனாகத்‌ தேறியதொன்றும்‌ வியக்கத்‌ 
தக்கதல்லவன்றோ! இதுவரையில்‌ அவனும்‌ தற்பெரு 
மைக்கு வசமாகாது, தான்‌ முன்பிருந்த நிலைமையை அடிக்‌ 
கடி ஞாபகத்திற்கொண்டு அதனால்‌ அடக்கமும்‌ வாய்ந்தே 
விளங்கலானான்‌. பீ. ஏ. பரீக்ஷையில்‌ மூன்று பாகங்களிலும்‌ 
முதல்வனாகத்‌ தேறியதுடன்‌, சொல்வன்மை, புத்தி 
நுட்பம்‌, வணக்கம்‌ அகிய இவைகளில்‌ சிலாூிக்கத்‌ தகுந்த 
வனாகவும்‌ இருக்கவே, கேதாரி லா காலேஜில்‌ சேருவதைத்‌ 
குவிர்த்து வேறு என்ன செய்வான்‌? உபாத்தியாயர்கள்‌, 
பையன்கள்‌ அனைவருக்கும்‌ அவன்‌ வேண்டியவனாக இருந்‌ 
தான்‌. உண்மையில்‌, புத்திசாலியென அவன்‌ தன்‌ காலே 
ஜில்‌ மட்டும்‌ பெயர்‌ பெறவில்லை; சென்னை முழுவதுமே 
அவனைக்‌ கொண்டாடினார்கள்‌. இக்‌ கேதாரியைத்தான்‌ 
சாமு தன்‌ அந்தரங்க நண்பனாகப்‌ பாராட்டிவந்தான்‌. 
ஒரு நாள்‌, அலவந்தியிலிருக்கும்‌ தன்‌ நண்பனுக்கு 
எழுதிய கடிதத்தை, சென்னை ஹை கோர்ட்‌ கட்டிடக்‌ 
தைச்‌ சார்ந்த தபாற்‌ பெட்டியிற்‌ போடத்‌ தானே எடுத்‌ 
துச்‌ சென்ற கேதாரி, கடிதம்‌ பெட்டியினடியிற்‌ போய்‌ 
விழும்‌ சப்தம்‌ கேட்குமளவும்‌ நின்று பார்த்திருந்து 
விட்டுப்‌ பிறகு, தான்‌ எழுதியது வீண்‌ போகாதென்ற 
திருப்தியுடன்‌ அவ்விடம்‌ விட்டுக்‌ கிளம்பினான்‌. அவன்‌ 
ஒவ்வொரு சமயமும்‌ இவ்வாறுதான்‌ செய்வது வழக்கம்‌ 
என்றாலும்‌, இப்பொழுது, தான்‌ எழுதியதைப்பற்றி 
அதிக திருப்தியும்‌ நம்பிக்கையும்‌ கொண்டான்‌. ஏனே 
னில்‌, அதை அவன்‌ உண்மை உத்ஸாகத்தோடு எழுதி 
யிருந்தான்‌. 
என்றும்போல்‌ அல்லாமல்‌, அன்று கேதாரி நல்‌ 
லுடை உடுத்திருந்தான்‌' லா காலேஜில்‌ சேர்ந்ததும்‌, 
அவன்‌ ஆடையணியும்‌ மாறிவிட்டதெனத்‌ தன்‌ நண்பர்‌ 
ம, ஐ. 2. 


18 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


கள்‌ வேடிக்கையாகப்‌ பேசிக்கொண்டதும்‌ அவனுக்குத்‌ 
திருப்திதான்‌. ஏனெனில்‌, அழகிய உடைகள்‌ அணிவதனால்‌ 
நம்‌ மனத்தில்‌ பெருமை தோன்றுவதுடன்‌, பார்ப்பவர்க 
ளுக்கும்‌ நம்மிடம்‌ மதிப்பு ஏற்படுகிறது என்னும்‌ விஷயம்‌ 
அவனுக்குப்‌ புலப்படத்‌ தொடங்கிவிட்டது. ஆடையால்‌ 
அடையும்‌ பயன்களைப்பற்றிய வியாசம்‌ நம்மவரில்‌ யாரே 
னும்‌ எழுதுவது எவ்வளவு நன்றாக இருக்கும்‌ என்றுகூட 
எண்ணலானான்‌. வாழ்வில்‌ மேன்மை அடைவதற்கு ஒரு 
வார்‌ அணியும்‌ ஆடைகளும்‌ ஒரு விசேஷ காரணமாக இருக்‌ 
கிறது என்பதைக்‌ கேதாரி சிறிதும்‌ சந்தேகிக்கவில்லை. 
மூளைக்கும்‌ துணிம்ணிகளுக்கும்‌ இவ்வளவு நெருங்கிய சம்‌ 
பந்தும்‌ இருப்பதை இன்னும்‌ முன்பே அறியாமல்‌ போன 
தைப்பற்றிச்‌ சிறிது வருத்தமுங்‌ கொண்டு, அவன்‌ இவ்‌ 
வாறெல்லாம்‌ தனக்குள்ளேயே யொசித்துச்‌ செல்லும்‌. 
பொழுது, ஒரு “போர்டு” பஸ்‌ டிராம்‌ கார்‌ ஸ்தம்ப 
மொன்றில்‌ மோதி, அவன்‌ ஆலோசனையைக்‌ கலைத்தது. 
மோதுண்டதனால்‌ பஸ்‌ முன்‌ .சக்கரத்தின்‌ மேற்பலகை 
நன்றாய்‌ முறிந்த்போனபோதிலும்‌, உள்ளே உட்கார்ந்‌ 
திருந்தவர்களுக்கு அதிர்ச்சி உண்டாக்கியதைத்‌ தவிர 
வேறுவிதமான அபாயம்‌ நேரிடவில்லை. ஆனால்‌ மோட்டா 
ரைப்பற்றி அறிந்தவர்களோ, இவ்வாறு குலுங்குவதை 
யும்‌ தளர்ந்த சரீரத்திற்கு ஒரு மருந்தாகவே எண்ணு 
வார்கள்‌. இவ்வபாயம்‌ நடந்த இடத்திற்குச்‌ சமீபத்தில்‌ 
தான்‌ கேதாரியும்‌ வந்துகொண் டிருந்தானாதலால்‌, எவ்‌ 
வளவுதான்‌ முக்கிய விஷயங்களாக இருப்பினும்‌, நடுவீதி 
யில்‌ அவைகளைப்பற்றி ஆழ்ந்து யோசிப்பது மிகுந்த ஆபத்‌ 
திற்கு இடமாகும்‌ என்பதை அச்சமயத்தில்‌ இக்காட்‌௪ 
அவனுக்கு உணர்த்தியதுபோல்‌ இருந்தது. உடைந்த கண்‌ 
ணாடித்‌ துண்டுகளும்‌ இரும்பாணிகளும்‌ இரைந்து கிடந்த 
சாலையோரத்தில்‌ ஓதுங்கியவனாய்‌, கைகால்‌ முறிந்து 
பிராணனுக்கே ஹானி நேரிடும்‌ அபாயங்களுக்கு உள்ளா 
வகைக்‌ காட்டிலும்‌, கற்கள்மேலும்‌ ஆணிகள்மேலும்‌ 
நடப்பது பாதகமல்ல்‌ என்று தீர்மானித்தான்‌: 


பல யோசனைகள்‌ 19 


பல ஜனங்கள்‌ நடுவில்‌ அவனும்‌ நடையிற்‌ சிறந்த 
வன்போல்‌ உல்லாசமாக நடந்து பிராட்வேயை நோக்கிச்‌ 
செல்லுகையில்‌, எந்திரங்களால்‌ மனிதனுடைய 
சக்தி வெகுவாய்ப்‌ பிரயாணத்திற்குப்‌ பயன்படாதிருப்‌ 
பதை எண்ணி வருத்தமுற்று, ஓர்‌ ஓரத்தில்‌, ஏறுவார்‌ 
இல்லாமல்‌ காத்துக்கொண்‌் டிருந்த சில ரிக்ஷா வண்டிக்‌ 
காரர்கள்‌, அவன்‌ நடந்து போவதைப்‌ பார்த்து, “*சாமீசீ 
ஏறிக்கொள்கிறீங்களா??' என்று கத்திக்கொண்டே, ஒரு 
வரை யொருவர்‌ தள்ளிக்கொண்டு முன்னால்‌ ஓடிவந்தார்‌ 
கள்‌. தன்போன்ற ஒரு மனிதன்‌ இழுத்துச்‌ செல்ல. 
கான்‌ உட்கார்ந்து போவதில்‌ கேதாரி என்றுமே சிறிது 
அருவருப்புடையவன்‌. ஒரு ரிக்ஷா வண்டிக்காரன்‌, இன்‌ 
னும்‌ அதிகமாக வயிறு காய்ந்திருந்ததனாலேயோ என்‌: 
னவோ, கூப்பிட்டதுடன்‌ நில்லாமல்‌, ““இப்படி மகாராச: 
ருங்கல்லாம்‌ நடந்து போனா, ஏழைங்க எப்படிப்‌ பிழைப்‌ 
பாங்க?” என்று உரத்த குரலில்‌ முறையிட்டான்‌. 

துணிமணிகளில்‌ எல்லையற்ற மயக்கமும்‌ மதிப்பும்‌ 
மேலிட்டிருந்த கேதாரி, வீட்டை விட்டுக்‌ கிளம்பும்‌ 
பொழுது இருந்த பரபரப்பில்‌ புதிதாகத்‌ தைத்த சட்டை. 
எப்படி இருக்கிறது என்பதைக்‌ கண்ணாடியில்‌ பார்க்கத்‌ 
தவறிவிட்டான்‌. ஆயினும்‌ அதன்‌ அழகை, இப்பொழுது 
அந்த ரிக்ஷா வண்டிக்காரன்‌ உயர்த்திப்‌ பேசியது, அந்த 
அழுக்குப்‌ படிந்த சிறிய கண்ணாடியைவிட மேலான 
அத்தாட்சியாகத்‌ தோன்றவே, செல்வத்தின்‌ களை தன்‌ 
முகத்தில்‌ நிச்சயமாக விளங்குகிறது என்றே மனத்திற்குள்‌ 
சந்தோஷம்‌ அடைந்தான்‌. உள்ளங்கையை ஒரு நிமிஷம்‌ 
உற்றுப்‌ பார்த்துத்‌ திருப்தியும்‌ கொண்டான்‌ . அவன்‌ நடை 
தளர்ந்ததைக்‌ கவனித்த ரிக்ஷா வண்டிக்காரன்‌ தைரியங்‌ 
கொண்டு மறுபடியும்‌ கூக்குரலிடவே, தன்‌ கண்ணிய 
மான தோற்றத்தைக்‌ கெடுத்துக்கொள்ள விரும்பாத; 
கேதாரியும்‌, கால்நடையாகச்‌ செல்வது அவன்‌ போகும்‌ 
இடத்தில்‌ மதிப்பிற்குக்‌ குறைவாக இருக்கும்‌ என்பதை 
உணர்ந்து, ““கெட்டிக்காரன்‌! உனக்கு இரண்டணாு 


௮0 முருகன ஓர்‌ உழவன்‌ 


கூடவே கொடுக்கலாம்‌” என்று அவனை மெச்சி, அவன்‌ 
ரிக்ஷாவில்‌ ஏறிக்கொண்டான்‌. 

கால்மேல்‌ காலிட்டு உட்கார்ந்து, பாதி மூடிய கண்க 
டன்‌, பல இனிய நினைவுகளில்‌ முழுகியவனாய்‌, வண்டி 
களும்‌ ஜனங்களும்‌ நிறைந்த அக்குறுகிய வீதியில்‌ 
சென்றபொழுது, அவன்‌ அறியாமலே கை தாளம்‌ போட, 
வாயும்‌ மெதுவாகச்‌ சீட்டியடிக்கத்‌ தொடங்கிற்று. 
கடைத்‌ தெருவில்‌, புதிதாகப்‌ பறித்த மல்லிகை மலர்கள்‌ 
வெள்ளிக்கூடையில்‌ நிரப்பப்பட்டால்‌ எவ்வாறு விளங்‌ 
குமோ, அவ்வண்ணமே அவன்‌ முகத்தில்‌ யெளவனத்தின்‌ 
வனப்பும்‌ அதிருஷ்டக்‌ களையும்‌ மிகுந்து பிரகாசித்தன. 

ஆனால்‌, இவ்வினிய எண்ணங்களெல்லாம்‌ ரிக்ஷா 
வண்டிக்காரன்‌ புத்திக்கு எட்டக்கூடுமா?தங்கள்‌ பெருத்த 
சரீரத்தின்‌ மேல்‌ மூட்டை துணியை வாரிப்போட்டுக்‌ 
கொண்டு, வழக்கமாக உட்காரும்‌ வியாபாரிகளுடன்‌ ஓப்‌ 
பிட்டுப்‌ பார்க்கும்பொழுது, கேதாரி ஒரு பாரமாகவே 
அவனுக்குத்‌ தோன்றவில்லை. ஆயினும்‌, அவனை ஒரு 
நல்ல சுமையாகவே ரிக்ஷாக்காரன்‌ மதித்ததற்குக்‌ கார 
ணம்‌ வேறு. “ “தயாள ப்ரபுங்க ஏறி உட்கார்ந்தால்‌, 
நான்‌ பம்பாய்‌ மெயிலுக்குச்‌ சரியாய்‌ ஓட. மாட்டேனா?” 
என்று, ஓடும்‌ வேகத்தில்‌ பெருமை அடித்துக்கொண்டே, 
அவன்‌ ஒரு பந்தயக்‌ குதிரைபோல்‌ ரிக்ஷாவை அதி 
வேகமாக இழுத்துக்கொண்டு ஓடினான்‌. தன்‌ நல்லதிருஷ்‌ 
உத்தினால்‌ வழக்கத்தைவிட அன்று அதிகமாகக்‌ கிடைக்‌ 
கப்‌ போகும்‌ கூலியை நினைத்து, ஓவ்வொரு சமயம்‌ 
பல்லை இளித்துத்‌ தனக்குள்ளேயே முணுமுணுத்துக்‌ 
கொண்டதைக்‌ தவிர, மற்றப்படி பேசினால்கூட எங்கே 
வேகம்‌ குறைந்துவிடுமோ என்று பயந்து, அவன்‌ வழி 
முழுவதும்‌ வாய்‌ இறக்கவில்லை. அவன்‌ அவ்வாறு கூறும்‌ 
பொழுதெல்லாம்‌, கேதாரியும்‌ ஆக்ஷூபிக்காமல்‌ மெளன 
மாக இருந்தது, அங்ககாரம்‌ செய்ததாக ஏற்பட, இந்த 
நியாயம்‌ எங்கும்‌ படிக்காமல்‌ இயற்கையாகவே ரிக்ஷாக்‌ 
காரனுக்கு நன்கு புலப்பட்டிருந்தது, அவனுடன்‌ அதிக 


பல யோசனைகள்‌ 21 


மாக வாதாடுவதற்குக்‌ கேதாரியின்‌ சொந்த நினைவுகள்‌ 
இடம்‌ தராமற்‌ போனதுடன்‌, தன்‌ அற்பத்தனத்தைக்‌ 
காட்டிச்‌ சச்சரவு புரிந்து, தன்னைப்‌ பெரிய மனிதனாக 
அவன்‌ மதித்ததைக்‌ கெடுத்துக்கொள்ளவும்‌ அவனுக்கு 
இஷ்டமில்லை. மேலும்‌, தன்‌ செளகரியத்தின்‌ பொருட 
டுப்‌ பிறரை அவன்‌ அதிகமாக ஏவுவதில்லையாகையால்‌, 
அவ்வாறு நேரும்பொழுது தாராளமாகப்‌ பணத்தைக்‌ 
கொடுத்துவிடுவது வழக்கம்‌. அதுவும்‌ ஜானகியின்‌ வீட்‌ 
டிற்கு எதிரில்‌ சில்லறைக்‌ கணக்குப்‌ பார்த்துக்கொண்டு 
நிற்பது அவனுக்கு மிக்க அகெளரவமாகத்‌ தோன்றிற்று: 

ஜார்ஜ்‌ டவுனில்‌ அநேகம்‌ சந்துபொந்துகளில்‌ 
நுழைந்து, கடைசியில்‌ முத்து முதலித்‌ தெரு 15-ஆவது 
நம்பர்‌ வீட்டின்‌ முன்‌ ரிக்ஷா வந்து நின்றது, ஜானகி 
வாயிற்படியில்‌ நின்றுகொண்‌ டிருந்தாள்‌. மாலைப்பொழு 
தின்‌ மஞ்சள்‌ வெயில்‌ அவள்மேல்‌ படிந்திருக்கும்‌ 
அழகைப்‌ பார்த்துக்‌ கேதாரி ஒரு நிமிஷம்‌ திகைத்து நின்‌ 
ரன்‌. அதற்குள்‌ ரிக்ஷா வேகமாய்‌ நகரவே, உடனே, 
“நிறுத்து” என்று கூறி, தான்‌ பேசியதற்கு இரட்டிப்பாக, 
ஒரு ரூபாயை அவனிடம்‌ வீசி யெறிந்தான்‌. முதலில்‌ 
அவ்வளவு கொடுக்க உத்தேசம்‌ இல்லையாயினும்‌, ஜானகி 
யின்‌ எதிரில்‌ ரூபாய்க்குச்‌ சில்லறை கேட்க அவன்‌ விரும்ப 
வில்லை. வேகத்தில்‌ பம்பாய்‌ மெயிலுக்குத்‌ தன்னை ஓம்‌ 
பிட்டுப்‌ பெருமை அடித்துக்கொண்டபொழுதுகூட்‌, முழு 
ரூபாய்‌ ஒன்று கிடைக்குமென்று ரிக்ஷா வண்டிக்காரன்‌ 
நம்பியவன்‌ அல்ல. ஆயினும்‌, தொழிலுக்கேற்ற அநு 
பவம்‌, புத்தி நுட்பம்‌ இவைகளினால்‌ ஒரு நிமிஷத்தில்‌ 
விஷயத்தை உள்ளபடி அறிந்து, கொடுத்த மகராசனை 
யும்‌ தெய்வத்தையும்‌ வாய்கொண்ட மட்டும்‌ வாழ்த்தி, 
வேலையின்றி உட்கார்ந்திருக்கும்‌ மற்ற ரிக்ஷாக்காரர்கள்‌ 
மேல்‌, தன்போன்ற அதிருஷ்டம்‌ இல்லாமைக்காக அநு 
தாபமுங்காட்டிக்கொண்டு, தான்‌ வழக்கமாகச்‌ செல்லும்‌ 
கள்ளுக்‌ கடைக்குச்‌ சென்றுவிட்டான்‌. எங்கும்‌ தைரியமே 


ஐயத்திற்கு ஆதாரமல்லவா! 


22 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


ஜான கேதாரியின்‌ வரவைத்‌ தன்‌ தாய்க்குத்‌ 
தெரிவிக்க உள்ளே சென்றாள்‌. அவன்‌ அவர்களுக்குத்‌ 
தூரத்துப்‌ பந்துவாயினும்‌, தற்செயலாகக்‌ காண தேர்ந்‌ 
திராவிடில்‌, ஜன ப்பெருக்கமுள்ள பட்டணமாகிய சென்னை 
கில்‌, ஒருவர்‌ இருந்தது மற்றவருக்குத்‌ தெரியாமலே 
போயிருக்கலாம்‌. ஜானகியின்‌ தாயாகிய மீனாக்ஷி உபசார 
வார்த்தைகளுடன்‌ அவனை உள்ளே அழைத்து, ஒரு பலகை 
யில்‌ உட்காரச்‌ செய்தாள்‌. இரவிற்‌ படுக்கை அறையாக 
வும்‌, பகலில்‌ உட்கார்ந்து சம்பா ஷிக்கக்கூடிய கூடமாகவும்‌ 
இருந்த அவ்விடத்தில்‌, அந்தப்‌ பலகை ஒன்றுதான்‌ நாற்‌ 
காலிக்குப்‌ பதிலாக இருந்தது. ஆனால்‌ கேதாரிக்கு இருந்த 
களிப்பில்‌, அவன்‌ இதையெல்லாம்‌ ஒன்றும்‌ கவனிக்கவே 
(இல்லை, ஜானகியின்‌ செளந்தரியத்‌ தினால்‌ அச்சிறு வீடு 
முழுவதும்‌ விளக்கேற்றியதுபோல்‌ பிரகாசமாக இருந்‌ 
தது. அச்சிறுமியும்‌, சற்று நாணத்துடன்‌ சமையலறை 
வாசற்படியில்‌, அடுப்பில்‌ வைத்திருந்த ஈர விறகி 
னின்றும்‌ கிளம்பும்‌ புகையை வெளியே வரவொட்டாமல்‌ 
தடுத்துக்கொண்டு நிற்கலானாள்‌. 

வீட்டிற்கு வந்தவர்களை மீனாக்ஷி, எப்பொழுதும்‌ 
கன்‌ பேச்சினால்‌ வேறு விஷயங்களில்‌ மனம்‌ செல்ல 
விடாமல்‌ தடுத்துவிடுவது வழக்கம்‌, 

““கேதாரி! அதிருஷ்டமற்ற இந்தக்‌ குடும்பத்தின்‌ 
மேல்‌ நீ அளவுக்கு மிஞ்சிய அன்பு பாராட்டுகிறாய்‌. என்ன 
விதமாக எங்கள்‌ நன்றியை வெளியிடுவது என்று எனக்குத்‌ 
தெரியவில்லை. நீ வந்துவிட்டுப்‌ போவகே பெரிய பாக்கிய 
மாகத்‌ கோன்றுகிறது. ஆயினும்‌ நீ அபிமானமாக இருக்‌ 
கிறாய்‌ என்பதற்காக நாங்கள்‌ அடிக்கடி உனக்குத்‌ தொற்‌ 
கரவு கொடுக்கலாமா? அவர்‌ - ஜானகியின்‌ தந்தை- 
அயிருடனிருந்தால்‌-”” என்று மீனாக்ஷி தொடங்கினாள்‌. 

““என்போன்ற வாலிபர்களுக்கு, பிறருக்கு உபகார 
மாக இருப்பதிலேயே ஊக்கமும்‌ களிப்பும்‌ உண்டு” என்று 
கேதாரி முகமலர்ச்சியுடன்‌ பதில்‌ கூறியபொழுது, அவ 
னது மனப்பூர்வமான களிப்பும்‌ உள்ளன்பும்‌ அச்சோற்‌ 


பல யோசனைகள்‌ 22 


களில்‌ நன்றாக விளங்கின. **திரவிய சகாயம்‌ செய்யக்‌ 
கூடாதவனாக இருந்தாலும்‌, வாக்‌ சகாயம்‌ செய்வதில்‌ 
எனக்கு ஒரு செலவும்‌ இல்லையே. அதனால்‌ உங்களுக்கு 
ஏதாவது உபகாரம்‌ இருந்தாலும்‌ இருக்கலாம்‌. திவலை 
ஜலத்திற்கும்‌ விலைகூறும்‌ இப்‌ பட்டணத்தில்‌, தெய்வா தீன 
மாக வாய்மொழிகள்‌ விலையில்லாமல்‌ இருக்கின்றன!” 
என்றான்‌ கேதாரி. 

“அயினும்‌, வக்கீல்கள்‌ தங்கள்‌ பேச்சைக்கூட 
ஏழைகளிடம்‌ விற்று, ஒரு வார்த்தைக்கு எவ்வளவோ 
காசுலீதம்‌ பணம்‌ பறித்துவிடுகிறர்களென்று சொல்லு 
கிறார்களே!'' என்று ஜானகி சிறிது புன்சிரிப்புடன்‌ 
கூறினாள்‌. 

“இருந்தாலும்‌, நான்‌ இன்னும்‌ ஒரு வக்கீல்‌ ஆக 
வில்லையே. அப்படி ஆனாலும்‌, ஜானகி! உன்னைப்பற்றிப்‌ 
பேசுவதற்குப்‌ பணம்‌ கேட்கமாட்டேன்‌, தெரியுமா?- 
அனால்‌ யார்தான்‌ கேட்பார்கள்‌?-அது மட்டுமல்ல. 
உன்னை எவ்வாறு சிலாகித்துப்‌ பேச வேண்டுமோ அவ்வித 
மாகவும்‌ நன்றாகப்‌ பேசப்‌ பழக்கிக்கொள்வேன்‌*' என்‌ 
றன்‌ கேதாரி, 

இப்படி அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ வேடிக்கை 
யாகப்‌ பேசிக்கொண்டது மீனாக்மிக்குத்‌ திருப்தியாகவே 
இருந்தது. “ஜானகிக்கு ரொம்ப வயதாகிவிட்டது. 
இந்த வருஷம்‌ கல்யாணம்‌ பண்ணாமல்‌ முடியுமென்று 
தோன்றவில்லை” என்று மீனாக்ஷி பெண்ணைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டே சொன்னாள்‌. 

சம்பாஷணை தன்‌ விவாக விஷயமாய்த்‌ திரும்பு 
வதைக்‌ கண்டு, ஜானகியும்‌ அவ்விடம்‌ விட்டு மெதுவாக 
தழுவினாள்‌. போகும்பொழுது அவள்‌ தன்னை ஜாடை 
யாகப்‌ பார்த்துச்‌ சென்றதை அறிந்து, கேதாரியின்‌ மனம்‌ 
அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தது. 

ஒரு நிமிஷம்‌ பொறுத்து மீனாக்ஷி, கவலையோடு கூடிய 
குரலில்‌ சொல்லத்‌ தொடங்கினாள்‌: ““கேதாரி! ஜானகி 
யின்‌ கல்யாண விஷயமாக அயிரம்‌ ரூபாய்க்குமேல்‌ என்‌ 


ot முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


னால்‌ செலவழிக்க முடியாது என்பது உனக்குத்‌ தெரியும்‌. 
ஜானகியின்‌ தகப்பனார்‌ இறந்து, நாங்கள்‌ கஷ்டப்படும்‌ 
வேளைக்குச்‌ சரியாக, தெய்வம்‌ உன்னை அனுப்பாவிட்டால்‌, 
எங்களுக்குச்‌ சகாயம்‌ வேறு ஏது? அவர்‌ உயிருடன்‌ 
இருக்கும்பொழுது அவள்‌ கல்யாணத்தைப்பற்றி நான்‌ 
எவ்வளவோதான்‌ எண்ணியிருந்தேன்‌. நாம்‌ எப்படித்‌ 
தரித்திரப்பட்டாலும்‌, பெண்ணை நல்ல இடத்தில்‌ 
கொடுத்து அவள்‌ சந்தோஷமாக இருப்பதைப்‌ பார்க்க 
வேண்டும்‌ என்ற பேரவா எனக்குப்‌ பூர்ணமாக இருந்தது. 
எல்லாம்‌ நமது குழந்தையின்‌ பொருட்டென்று நான்‌ 
சொன்ன தன்பேரில்தான்‌ அவள்‌ தந்தை, பிறந்த கிராமம்‌, 
சொந்த வீடு இவைகளை விட்டு, வியாதி குடிகொண்ட 
இந்தப்‌ பட்டணத்துக்குச்‌ சம்பாதிக்க வந்து சேர்ந்தார்‌. 
நன்றாக வேலை உயரும்‌ சமயத்தில்‌ போய்விட்டார்‌. இருந்‌ 
தால்‌, இப்பொழுது நூறு ரூபாய்‌ சம்பளத்தில்‌ ஹெட்‌ 
திளார்க்‌ உத்தியோகம்‌ ஆயிருக்குமன்றோ! அந்த ஸ்திதி 
யில்‌ மூவாயிரம்‌ ரூபாய்‌ கடனாகக்‌ கேட்டாலும்‌, எவரும்‌ 
வட்டி இல்லாமல்‌ கொடுத்திருப்பார்கள்‌. அதைக்‌ 
கொண்டு சட்டப்‌ பரீசைரக்குப்‌ படித்துக்கொண் டிருக்‌ 
கும்‌ பையன்களுள்‌, நல்ல புத்திசாலியாயும்‌ பணக்கார 
னாயுமுள்ள ஒரு பையனைப்‌ பார்த்துப்‌ பிடித்துவிடலா 
மென்று எண்ணியிருந்ததெல்லாம்‌ இப்பொழுது ஒரு 
கனவாய்‌ விட்டது.”்‌ 

இவ்வாறு வருத்தப்பட்டுப்‌ பேசும்‌ மீனாக்ஷியைக்‌ 
கவலைப்பட வேண்டாமென்று தைரியப்படுத்தக்‌ கேதாரி 
வாய்திறக்குமுன்‌, அவள்‌ மீண்டும்‌, "எந்தப்‌ பையனும்‌ 
உன்னை அறியாதவன்‌ இல்லை. உனக்கும்‌ பல பேர்களை 
நன்கு தெரிந்திருக்கிறது. கேதாரி! நீ பார்க்கக்‌ கூடாதா? 
தந்தையை இழந்து வறுமை ஸ்திதியில்‌ இருப்பினும்‌, 
ஜானகியின்‌ நற்குலத்தையும்‌ அழகையும்‌ கண்டு, அவை 
களுக்காகவாயினும்‌ இரங்கி விவாகம்‌ செய்துகொள்ள 
மனம்‌ இசையும்‌ நல்ல பையன்‌ ஒருவனும்‌ கிடைக்கமாட்‌ 
டானா? சென்ற வருஷந்தான்‌ உனக்கும்‌ கல்யாணம்‌ 


பல யோசனைகள்‌ 2௦2 


ஆக இருக்கிறது. ஜானியை உன்‌ மைத்துனியாக - ஏன்‌? 
உன்‌ உடன்‌ பிறந்தவளாகத்தான்‌ ஏற்றுக்கொள்ள 
லாகாதா?*” என்றாள்‌. 
““அத்தை! நான்‌ இப்பொழுது வாக்களிக்கிறேன்‌. 
ஜானகியின்‌ விவாகம்‌ நடந்தேறும்‌ வரையில்‌ நான்‌ வேறு 
காரியம்‌ ஒன்றையும்‌ கவனிப்பதில்லை. அவள்மேல்‌ எனக்‌ 
குச்‌ சகோதர வாஞ்சையே மேலிட்டிருக்கிறது. தெய்வ 
சம்மதமும்‌ மனிதனுடைய முயற்சியும்மட்டும்‌ பூர்ண 
மாக இருந்தால்‌, அவளுக்குச்‌ சரியான கணவன்‌ வராமல்‌ 
போகமாட்டான்‌. நான்‌ ஏற்கனவே இதைப்பற்றியோசித்‌ 
துச்‌ சில காரியங்கள்‌ செய்திருக்கிறேன்‌. ஈசுவரன்‌ இருக்‌. 
கிறான்‌; பார்த்துக்கொள்ளுவோம்‌. அடுத்த சனிக்கிழமை 
மறுபடியும்‌ இங்கே வருகிறேன்‌”? என்று கேதாரி தைரி 
யங்‌ கூறி, மீனாஷியிடம்‌ விடைபெற்றுச்‌ சென்றான்‌. 


4 
நண்பர்கள்‌ சந்தித்தல்‌ 


6 தர்பார்த்தபடி, புறப்பட்டு வந்து சேர்ந்த 
ராமுவைக்‌ கேதாரி வெகு சந்தோஷத்துடன்‌ தன்‌ இருப்‌ 
பிடத்திற்கு அழைத்துச்‌ சென்றான்‌. தான்‌ நினைத்தது 
கைகூடாமல்‌ போகுமானால்‌, அப்பொழுது உண்டாகும்‌ 
மன வேதனை, கேதாரிக்கு வேறு ஒன்றிலும்‌ கோன்றுவ 
தில்லை. புருஷனுக்குரிய தன்மை வாய்ந்தவனாயினும்‌, 
பெண்களுக்கு இயற்கையான குணம்‌ ஒன்றும்‌ அவனிடம்‌ 
விளங்கிற்று: அதாவது, எடுத்த காரியம்‌ வீண்‌ போவ 
தைப்‌ பொறுக்காது மனங்‌ கூசுவதே.ராமு சாதாரணமான 
வன்‌ அல்ல; அப்படிப்பட்டவனைக்கூடத்‌ தான்‌ எழுதிய 
கடிதம்‌ சும்மா விடாமல்‌ இங்கே கொண்டுவந்து சேர்க்கும்‌ 
சக்தி பெற்றதை எண்ணி, அவனுள்ளம்‌ பெருமையுற்றது. 
முதல்முதலில்‌, ஒரு நிமிஷம்‌ அவ்விருவரும்‌ ஒருவரை 
ஒருவர்‌ கண்ட ஆனந்தத்தில்‌ ஈடுபட்டிருந்தனர்‌. ஆயி 
னும்‌, அது வெகு நாள்‌ பிரிய நேருவதற்கு முன்‌ கடைசி 
யாக ஏற்படும்‌ ஒரு சேர்க்கைபோல்‌ தோன்றிற்று, சில 
நிமிஷங்கள்‌ ஒருவரும்‌ பேசவில்லை. 

:“கேதாரி, நேரில்‌ விசாலமான மைதானத்தை 
யுடைய இவ்வறை நன்றாயிருக்கிறது. அவ்வெளியின்‌ 
நடுவில்‌ ரயில்‌ தண்டவாளம்‌ செல்வதும்‌ அழகாகவே 
தோன்றுகிறது, ஆயினும்‌, மாதம்‌ இருபது ரூபாய்‌ 
வாடகை நம்‌ அந்தஸ்திற்குச்‌ சற்று அதிகமென்று நினைக்‌ 
திறேன்‌'” என்று ராமு தொடங்கினான்‌. 

“அப்பா, தம்பு செட்டித்‌ தெருவில்‌ இவ்வளவு 
காலம்‌ ஒரு மூக்கோட்டையில்‌ வசித்தது போதாதா? 
இடம்‌ மாற்றித்தான்‌ பார்ப்போமே என்று நினைத்தேன்‌. 
ஆனால்‌ ஏதோ எனக்குப்‌ பணம்‌ அதிகமாய்‌ வந்துவிட்ட 
தென்று எண்ண வேண்டாம்‌. நான்‌ இப்பொழுது என்‌ 


நண்பர்கள்‌ சந்தித்தல்‌ aT 


அபிப்பிராயங்களையெல்லாம்‌ மாற்றி, லெளகெ முறையில்‌ 
யோசிக்க ஆரம்பித்திருக்கிறேன்‌'” என்றான்‌ கேதாரி. 

அதற்கொன்றும்‌ ராமு பதில்‌ கூறாமல்‌ மெளனமா 
யிருக்கவே, அவன்‌ மறுபடியும்‌, *“நாளுக்கு நாள்‌ உலக 
வாழ்க்கையின்‌ சிரமங்கள்‌ வெளிப்பட வெளிப்பட என்‌ 
மனத்தில்‌ சில விஷயங்கள்‌ தோன்றுகின்றன. ராமு! 
ஏழைகள்‌ ஏழைகளாகவே ஏன்‌ இருக்கிறார்கள்‌? தனவான்‌ 
களைப்போல்‌ இருக்க முயலாததனாலே யல்லவா? ஒரு 
வன்‌ தன்னைத்‌ தானே உயர்த்திக்கொள்ளாவிட்டால்‌, 
அவரவர்கள்‌ காரியத்திற்கே ஓய்வொழிவு இல்லாதிருக்‌ 
கும்‌ இவ்வுலகில்‌, பிறரைப்பற்றி யார்‌ கவலை எடுத்துக்‌ 
கொள்வார்கள்‌? பணக்காரர்களைப்போல முதலிலேயே 
இருக்கத்‌ தொடங்கிவிட்டால்‌, நாளடைவில்‌ நாமும்‌ 
தனவந்தர்கள்‌ அகிவிடுவோம்‌. நம்மை நாமேதான்‌ 
பார்த்துக்கொள்ள வேண்டும்‌. இக்கொள்கையை எல்லா 
விஷயங்களிலும்‌ உபயோகப்படுத்த வேண்டுமென்பது 
என்‌ எண்ணம்‌” என்றான்‌. 

இப்பொழுதுதான்‌ ராமுவுக்குக்‌ கேதாரி மாதம்‌ இரு 
பது ரூபாய்‌ குடிக்கூலியுள்ள வீட்டிற்கு மாறியதன்‌ 
உண்மை நன்கு புலப்பட்டது. “*இருந்தாலும்‌—”* என்று 
அவன்‌ ஆகோேபிக்கக்‌ தொடங்கினான்‌. 

“நீ ஓத்துக்கொள்ள மாட்டாயென்று எனக்குத்‌ 
தெரியும்‌?” என்றான்‌ கேதாரி. *“உன்னைப்போல்‌ மனே 
பாவங்களுடையவர்களாலேயும்‌, அறிவிலிகளான பொது 
ஜனங்களாலேயுந்தான்‌ பணக்காரர்கள்‌ எப்பொழுதும்‌ 
பணக்காரர்களாகவே “இருக்கிறார்கள்‌. உலகத்தின்‌ 
இயல்பை உணர்ந்தவர்கள்‌ சகல செளக்கியங்களையும்‌ 
தாங்களே அடைந்து அநுபவிக்கும்போது, அவ்வாறு 
உணராக சாத்துவிகமான தன்மை உடையவர்கள்‌ 
தாழ்மையையும்‌ அடக்கத்தையும்பற்றி உபதேசம்‌ செய்து 
உலர்ந்த நெஞ்சையும்‌ நாவையும்‌ நனைப்பதற்குக்கூடச்‌ 
சிறிது நன்னீர்‌ அகப்படாதவர்கள்‌ ஆகிறார்கள்‌. உலகம்‌ 
எப்படியென்பது எனக்கு இப்பொழுதுதான்‌—”* 


28 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


“எப்படி, லா காலேஜிற்‌ சேர்ந்த பிறகா? கேதாரி, 
நீ நியாயவா துகளின்‌ தத்துவ ரகசியத்தை எடுத்து 
உரைத்துவிட்டாய்‌. மற்றும்‌, அங்கே நித்தியம்‌ நடப்ப 
வைகளைப்பற்றிச்‌ சொல்லவில்லையே! என்று ராமு 
கேட்டான்‌. 

“அதுவா!” என்றான்‌ கேதாரி, “லா காலேஜை 
ஒரு தனி ஸ்வர்க்கமென்றே கூற வேண்டும்‌. துருக்கர்‌ 
அரண்மனைபோன்ற அதன்‌ அமைப்பையும்‌, விசால 
மான உள்முற்றத்தையும்‌ நோக்குமிடத்து, ஒரு நவாபி 
னுடைய சிங்காரத்தோட்டம்‌ போலவே தோன்றுகிறது. 
அதில்‌ படிக்கும்‌ பையன்களோ, கோலி விளையாடும்‌ சிறு 
வர்களுக்குமேல்‌ உத்ஸாகமுள்ளவர்களாக இருக்கின்ற 
னர்‌. எப்பொழுதும்‌ விளையாட்டே தவிர, படிப்பென்பது 
ஒரு பொழுதும்‌ கிடையாது. சாஸ்திரிகள்‌ அபிசிரவணம்‌ 
சொல்வதுபோல்‌, பேராசிரியர்களும்‌ தங்கள்‌ பிழைப்பிற்‌ 
காகப்‌ பிறருக்குப்‌ புரியாமல்‌ தங்களுக்குள்ளேயே எல்லா 
வற்றையும்‌ சொல்லிக்கொள்ளுகின்றனர்‌. அப்படிக்‌ காது 
கேட்டாலும்‌ நீ தூங்குவதற்கு அது தாலாட்டுவது 
போலவே இருக்கும்‌. கேட்க வேண்டாமென்று தோன்றி 
னால்‌, உன்‌ மனம்‌ போனபடி இருக்கலாம்‌. அல்லது 
விஷமத்திற்காகவே பக்கத்தில்‌ இருப்பவர்களைக்‌ கிள்ளிக்‌ 
கொண்டாவது இருப்பதற்குத்‌ தடை ஒன்றும்‌ இல்லை. 
லா காலேஜில்‌ படிப்பதைக்‌ கல்யாண உத்ஸவமென்றே 
சொல்லலாம்‌, ஸ்வாரஸ்யமற்ற நமது காலேஜ்‌ வாழ்க்கை 
யின்‌ இடையில்‌, இந்த இரண்டு வருஷம்‌ சற்றுச்‌ 
சந்தோஷகரமானதாக வாய்ப்பது நியாயந்தானே!”* 

இந்த வேடிக்கையான வர்ணனை ராமுவின்‌ மனத்தில்‌ 
சிறிது தைத்தது. “என்னைப்பற்றி ஒரு வார்த்தைகூட 
இல்லை! எல்லாம்‌ அவனைப்பற்றியே! என்‌ பரீக்ஷை தவறி 
யது; அம்மா இறந்துபோனது; ஊர்‌; ரயிற்பிரயாணம்‌; 
ஒன்றைப்‌ பற்றியும்‌ உபசாரமான ஒரு கேள்விகூட இல்லை: 
தன்னுடன்‌ நானும்‌ லா காலேஜில்‌ சேர்ந்து படிக்க 
வில்லையே என்று வருந்தியதாக வாயால்‌ சொல்லுவதும்‌ 


கண்பர்கள்‌ சந்தித்தல்‌ 29 


- அருமையாகிவிட்டதல்லவா? உண்மையாகக்‌ கேதாரி முன்‌ 
போல்‌ இல்லை; சற்று மாறிவிட்டான்‌. இவ்வளவு நாட்க 
ளாக இருவரும்‌ கொண்டிருந்த நட்பையும்‌ நான்‌ அவ 
னுக்காகப்‌ பட்ட கஷ்டங்களையும்‌ அதிருஷ்டமானது 
மறக்கடித்து விட்டதென்றே நினைக்கிறேன்‌” என்று 
ராமு தனக்குள்ளேயே கருதினான்‌. ஆயினும்‌ அவ 
னுடைய பெருந்தன்மை மேலிட, மீண்டும்‌, ‘ஒரு வேளை 
நான்தான்‌ பொறுமையினால்‌ வேறு விதமாக நினைக்‌ 
கிறேனோ! கேதாரி எப்பொழுதுமே தன்னைப்பற்றிச்‌ சொல்‌ 
லிக்கொள்ளும்‌ இயல்புடையவன்‌, பரீகை தவறியதைக்‌ 
கேட்டு என்னை வருத்தத்திற்கு உள்ளாக்க ஒருவேளை மன 
மில்லா தவனாக இருக்கலாம்‌. துக்கம்‌ கேட்பதனால்‌, மனத்‌ 
தில்‌ அத்துக்கத்தை வற்புறுத்துவதாகின்‌ றதே ஒழிய, அநு 
தாபம்‌ எங்கே வெளியாகின்றது? இப்படி அவசரப்பட்டு 
நான்‌ என்‌ நண்பனைத்‌ தவறாக நினைப்பது சரியல்ல” 
என்று மற்றொரு விதமாகச்‌ சிந்திக்கலானான்‌. 

ஆனால்‌, ராமுவின்‌ ஹிருதயத்தில்‌ எழுந்த எண்ணங்‌ 
களை ஒன்றும்‌ கேதாரி சுவனிக்கவில்லை. அவன்‌ வழக்கம்‌ 
போல்‌ எதிரில்‌ நிற்பவரை நோக்காது, வெளியே தோன்‌ 
றும்‌ மைதானத்தையும்‌, ராமேசுவரம்‌ வரையும்‌ விடாது 
ஓடும்‌ ரயில்‌ தண்டவாளத்தையும்‌ பார்த்துக்கொண்டே 
பேசலானான்‌. கரிவண்டி, பிரயாணி வண்டிகள்‌ இவை 
ஒன்றும்‌ இல்லாது, வெகு லகுவாகச்‌ செல்லும்‌ ஒரு புகை 
வண்டியைப்போல்‌, கேதாரியின்‌ மனமும்‌ தனக்குரிய 
நெறியிலேயே சென்றுகொண் டிருந்தது. 

“ராமு! உலக வாழ்க்கையில்‌ மேன்மை அடைவதற்கு 
இடையூராக அவிழ்க்க முடியாத பந்தங்கள்‌ உண்டு. எண்‌ 
ணிய கருமத்தைச்‌ செய்து முடிக்கவல்ல மேலோர்கள்‌ தெரி 
யாமலா அவைகளைச்‌ கூசாமல்‌ அறுத்தெறியும்‌ வழியைக்‌ 
கைக்கொண்டார்கள்‌? உலகத்தை அடக்குவதில்‌ கத்தி 
யும்‌ புத்தியும்‌ சமானமானவையே. இக்கருவிகளை மாத்‌ 
திரம்‌ நல்ல தீர்மானத்துடனும்‌ குன்றாத வலிமையட 
னும்‌ பிரயோகிக்க வேண்டும்‌. உதாரணம்‌ வேண்டுமா? 


30 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


ப்ரெஸிடென்ஸி காலேஜ்‌ பாலசுந்தரத்தை உனக்குத்‌ தெரி 
யுமே! உயர்‌ பிறப்பினனென்றும்‌ மேதாவியென்றும்‌ 
இறுமாப்புடையவனென்றும்‌ அவன்‌ பிரசித்தனல்லவா? 
அப்படிப்பட்டவன்‌ இப்பொழுது எனக்கு அடங்கி, என்‌ 
றும்‌ மாறாத விசுவாசமுள்ள ஒரு தோழனாகிவிட்டான்‌. ஒரு 
நாள்‌, எதிர்பாராத விதமாக நான்‌ பேசிய பேச்சில்‌ 
அவன்‌ வசியமாகி, இப்பொழுது தானாகவே என்னுடன்‌ 
கைகோத்துக்கொண்டு பேசக்‌ கிளம்புகிறான்‌. ஒரு நாள்‌ 
உன்னையும்‌ அவனுக்கு இன்னானெனக்‌ கூறி அறிமுகமாக்கி 
வைக்கிழேன்‌.”்‌ 

“ஏன்ன! லீவுக்குக்‌ கொஞ்ச நாள்‌ முன்புதானே, 
சொந்த யோக்கியதையற்ற முட்டாளென்று நீ அவனை 
இகழ்ந்துகொண்‌ டிருந்தாய்‌! கேதாரி, நீ மாறியது அதி 
சயந்தான்‌.'” 

£“அகுனால்‌ என்ன, ராமு? அப்பொழுது எனக்கு 
அவனைத்‌ தெரியாது. அவனும்‌ என்னைத்‌ தெரிந்துகொள்ள 
வில்லை. ஒருவரை ஒருவர்‌ அறிந்துகொண்ட பின்பும்‌ அவ்‌ 
வாறு இருக்குமா? அப்பொழுது நினைப்பது வேறு வித 
மாகத்தான்‌ இருக்கும்‌. பழக்கமானது தப்பபிப்பிராயங்‌ 
கள்‌, அறியாமை இவைகளை நீக்கிவிடும்‌ அல்லவா??? 
என்று கேதாரி சொன்னான்‌. 

₹*எல்லாவற்றிற்கும்‌ அதிருஷ்டந்தான்‌ காரணம்‌”? 
என்று ராமு தனக்குள்ளேயே முணுமுணுத்துக்கொண் 
டான்‌. கேட்டுக்கொண் டிருப்பதற்கு அடையாளமாக, 
“உம்‌” என்றுகூடச்‌ சொல்லாமல்‌ அவன்‌ மெளனமாக 
இருந்தான்‌. கேதாரியும்‌ முகத்தை ஒரு பக்கமாகத்‌ 
திருப்பி, வெளியே பார்த்துக்கொண்டு மேன்மேலும்‌ 
பிரசங்கம்‌ செய்யலானான்‌. அவ்வாறு நின்றால்தான்‌ 
சரியானபடி நன்றாக யோசிக்க முடியுமென்று அவன்‌ 
எண்ணினான்‌ போலும்‌. 

பளபளவென்று தேய்த்த ஒரு பித்தளை ஆணியில்‌ 
தொங்கிக்கொண்‌ டிருந்த விலையுயர்ந்த ஒரு பட்டு ஷர்ட்‌, 
கம்பளிச்‌ சட்டை இவைகளின்மீதே கவனமாக ராமு 


ஈண்பர்கள்‌ சந்தித்தல்‌ ol 


மெளனமாக இருக்கையில்‌, கேதாரி சிறிது அச்சரிய 
முற்றுத்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. உடனே அவனுக்கு 
யாவும்‌ விளங்கிவிட்டன. 

“ராமு, நான்‌ இம்மாதிரி பேசுவது உனக்குப்‌ பிடிக்க 
வில்லையென்று தோன்றுகிறது. நானும்‌ சிறிதுகூட 
யோசனை இல்லாமல்‌ வேடிக்கையாக என்ன என்னவோ 
பேசத்‌ தொடங்கிவிட்டேன்‌. இப்பேச்சு உன்‌ மனத்தை 
மாற்றுமென்று நான்‌ நினைத்தது சரியல்ல, என்னை 
மன்னித்துவிடு. நீ வரும்பொழுது எனக்கும்‌ மனம்‌ ஒரு 
வாறு தளர்ச்சியாக இருந்தது. இருவருக்கும்‌ நல்ல 
தென்றே எண்ணி, நான்‌ வாய்க்கு வந்தவாறு பிதற்றி 
னேன்‌. சில சமயங்களில்‌ அதிகமாகப்‌ பேசுவதனால்‌, 
நாம்‌ நெறிதப்பி, நண்பர்கள்‌, பிறர்‌ இவர்கள்‌ மனஸ்‌ 
தாபத்திற்குக்‌ காரணமாகிறோம்‌? வா, ஸ்நானம்‌ செய்‌ 
யப்‌ போவோம்‌. குழாயில்‌ இங்கே நிறைய ஜலம்‌ வரு. 
கிறது. அதனடியில்‌ உட்கார்ந்தால்‌ ஒரு சிறு அருவி கொட்‌ 
டுவதுபோலவே தோன்றும்‌? ஸ்நானம்‌ செய்தால்‌ நமக்‌ 
கும்‌ முன்போல்‌ மனம்‌ சரியாகிக்‌ குதூகலம்‌ உண்டாகும்‌.”* 


ல 
வற்புறுத்தல்‌ 

மறு நாளே ராமு சென்னைக்‌ கிறிஸ்டியன்‌ காலேஜில்‌ 
சேர்ந்தான்‌. கேதாரி சஞ்சரிக்கும்‌ உலகமே வேறு என்‌ 
பது அவனுக்கு நன்றாக விளங்கிவிட்டது. ஆனால்‌ கேதா 
ரியோ, தன்‌ நண்பனுக்குச்‌ சரியாகத்‌ தான்‌ எவ்விதம்‌ 
நடக்க முயன்றும்‌, ராமு அதை அவ்வாறு அங்கீகரிக்க 
இசையவில்லையென்று கண்டுகொண்டான்‌. அதனால்‌ இரு 
வருக்கும்‌ மனச்‌ சமாதானம்‌ அற்றுப்‌ போனதுடன்‌, 
பழைய நிலைமையின்‌ நினைவு பின்னும்‌ அதிகமாகவே 
வருத்தத்திற்கு இடம்‌ உண்டாயிற்று. அவர்கள்‌ ஒரே 
அறையில்‌ இருந்தது அந்த மனஸ்தாபத்தை நன்கு வெளி 
யாகும்படி செய்தது, உலகிலுள்ள எல்லாப்‌ பாசங்‌ 
களிலும்‌ மிக்க உயர்ந்ததான நட்பையும்‌, அதில்‌ உண்‌ 
டான ஒரு பெரிய மாறுதலையும்பற்றி ராமு தனக்குள்‌ 
ளேயே சிந்திக்கலானான்‌. “பால்யம்‌ தொடங்கி வளர்ந்து 
வந்த சிநேகத்தை, பரீக்ஷை தேறுவதும்‌ தவறுவதுமாகிய 
ஓர்‌ அற்ப விஷயம்‌ பாதிப்பதா! 

ஆயினும்‌, தெய்வமே அந்த நட்பைத்‌ துண்டித்தது 
போல்‌ தோன்றியது. கேதாரியும்‌ ராமுவும்‌ அதை முன்‌ 
போல்‌ ஒற்றுமைப்படுத்த மனப்பூர்வமாக முயன்றதில்‌ 
குறைவில்லை, ஆனால்‌ ஈசுவர சம்மதம்‌ அவ்வாறு இருந்தால்‌ 
அவர்கள்‌ என்ன செய்வார்கள்‌? அவர்கள்‌ உள்ளம்‌ மட்‌ 
டும்‌ தவித்து உருகிக்கொண்‌ டிருந்தது. ராமுவுக்கு இனிப்‌ 
பொறுக்க முடியாதுபோல்‌ தோன்றிற்று, ஒரு நாள்‌ 
கேதாரி வெளியே போய்‌ வெகுநேரம்‌ கழித்து,வழக்கத்தை 
விடப்‌ பின்னும்‌ உத்ஸாகம்‌ குன்றியவனாய்‌ வீடு திரும்பி 
னான்‌. “*ஏதோ முன்போல்‌ ஒன்றும்‌ சரியாயில்லை. கேதாரி, 
நான்கு வருஷ காலமாக ஒரு வேளைகூடப்‌ பிரியாமல்‌ 
நாம்‌ இருவரும்‌ சேர்ந்தே வெளியே போய்க்கொண் டிருந்‌ 


வற்புறுத்தல்‌ 24 


தோம்‌. இப்பொழுதோ நான்‌ இங்கு வந்து இரண்டுவாரம்‌ 
அகியும்‌, உனக்கு ஒரு நாள்கூட என்னோடு வர ஒழிய 
வில்லை. நீ உத்ஸாகம்‌ குன்றியும்‌ தோன்றுகிறாய்‌. நான்‌ 
உன்னுடன்‌ இருப்பது கஷ்டமாக இருக்கிறதா? தாராள 
மாக வெளியிட்டுச்‌ சொல்‌. என்‌ மனம்‌ சரியாக இல்லை?” 
என்று ராமு உள்ளது உள்ளபடி கேட்டான்‌: 

“எனக்கும்‌ அப்படித்தான்‌ இருக்கிறது, ராமு, நீ 
என்னைக்‌ கேட்டது எனக்குப்‌ பெரிய சந்தோஷம்‌?” 
என்று கேதாரி, வழக்கம்போல்‌, தன்‌ முகத்தை நேரே 
காட்டாமல்‌, ஒரு பக்கமாகத்‌ திரும்பி வெளியே பார்த்துக்‌ 
கொண்டு சொல்ல ஆரம்பித்தான்‌. “முதல்‌ விஷயம்‌; 
பல காரணங்களுக்காக நான்‌ உன்னைத்‌ துக்கம்‌ விசாரிக்க 
வில்லை. உலகில்‌ துக்கங்களும்‌ காரிய நாசமும்‌ நம்மை 
மேன்மேலும்‌ உயர்த்துவதற்குரிய சாதனங்களென்று 
ஆழ்ந்து யோசிக்கும்பொழுது, எனக்கும்‌ புலப்படுஇன்‌ 
றது. என்‌ அதிருஷ்டமெல்லாம்‌ கட்டாந்தரையில்‌ மண்டி 
வளரும்‌ புற்பூண்டைப்‌ போன்றதே ஒழிய, வேறு 
அல்ல. இன்று பிரமாதமாக இருந்தாலும்‌, நாளை ஒன்றும்‌ 
இராது. சுபாவத்திலுள்ள குற்றம்‌ குறைவுகளைக்‌ களை 
யாது வளர விட்டுவிடும்‌. இந்த அரை குறை அதிருஷ்டம்‌, 
பரிபக்குவம்‌ அடையாது தற்பெருமைகொண்ட என்‌ 
போன்ற இயல்பினருக்கு ஒருகால்‌ திருப்தியை அளிக்க 
லாம்‌. அனால்‌ மிகுந்த அடக்கமும்‌ மனவொழுக்கமும்‌ 
வாய்ந்த உன்னைக்‌ கடவுள்‌ எந்த உயர்ந்த காரியத்தின்‌ 
பொருட்டுப்‌ பிறப்பித்திருக்கன்றுரோ! இவ்வளவு 
பொறுமை, தயை, பெருந்தன்மை ஆகிய இவைகள்‌ குடி 
கொண்டவனான, நீ, உலகோர்‌ கொண்டாடும்‌ ஓர்‌ 
உயர்வைப்‌ பெறாவிட்டால்‌, அவ்வுயர்வெல்லாம்‌ வாஸ்தவ 
மான யோக்கியதைக்கு ஏற்றதல்ல என்றுதான்‌ கூறவேண்‌ 
டும்‌. உன்னை எப்பொழுதாவது நான்‌ குறைவாக மதித்துப்‌ 
யரிகஸிக்கக்‌ கூடுமா? அல்லது ஒரு மூத்த சகோதரனாகப்‌ 
யாவிப்பதைத்தான்‌ ஒழித்துவிட முடியுமா? யோசனை 
யற்று எவ்வளவு விளையாட்டாக நான்‌ நடந்துகொண்ட 

மூ. ஐ, 8 


24 முருகன்‌ ஓர்‌ ௨ ழவன்‌ 


போதிலும்‌; , ஒருகாலும்‌: (நீ... என்னை .வேறுக. நினைக்க: 
வேண்டாமென்று கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. நுண்பா்களுக்‌ 
குள்ள அபிமானத்தை எடுத்துரைத்தல்‌. முடியாது. இருந்‌ 
தாலும்‌ நீ சந்தேகப்படுவதனால்‌, மறுபடியும்‌ நான்‌ எனது 
உண்மையான விசுவாசத்தையும்‌-அன்பையும்‌ வற்புறுத்து 
கிறேன்‌. நீ எனக்காக : எவ்வளவோ. சிரமப்பட்டிருக்‌ 
கிறாய்‌. ராமு, நீ யாவரையும்போல்‌ அல்ல... மேலானவர்‌ 
கள்‌ இனத்திற்‌ சேர்ந்தவன்‌... நண்பர்கள்‌. உண்மையாக 
இரா மற்போனாலும்‌, உலகம்‌... உன்னக்‌. . கெ கெளரவ. 
டுத்தாவிட்டாலும்‌, ஏன்‌ அதைப்‌ பெரிதாக நினைக்க 
படல த ள்ல 
கேதாரியின்‌ கண்களில்‌ நீர்‌ கதும்பிற்று: ஆயினும்‌. 
முகத்தைத்‌ இருப்பாமலே, இருப்புப்பாதை வழியே. ஒரு 
மினுமினுப்பூச்சியைப்போல்‌ ..ராமேசுவரத்தை.. நோக்கி 
அதிவேகமாகச்‌ செல்லும்‌ ஸிலோன்‌. போட்‌. மெயிலைப்‌ 
பார்த்தவண்ணமாக அவன்‌ நின்றான்‌. | 
தன்‌ நண்பன்‌ இவ்வளவு தூரம்‌. பேசவே, ராமுவுக்‌ 
கும்‌ மிகுந்த வருத்தம்‌ உண்டாகிவிட்டது. ““கேதாரி,நான்‌ 
மனவுறுதியற்றவன்‌. உன்னைப்‌ பார்த்துப்‌. பொறாமையுற்‌ 
றிருந்தேன்‌. . என்மேல்‌ இரங்கி, என்‌ சங்க மன்‌ 
னித்து விடு?” என்றான்‌. 
கேதாரி எ த க வ கண்ணுக்கு 
மறையும்‌ . அளவும்‌ பார்த்துக்கொண்‌ . டிருந்துவிட்டு, 
பிறகு தலையை .அசைத்துக்கொண்டே, .“*மாலை நேரங்‌. 
களில்‌ நான்‌ உன்னையும்‌ என்னுடன்‌ - ஏன்‌ அழைத்துப்‌ 
போவதில்லை என்று கேட்டாயல்லவா? நாளை என்னுடன்‌ 
வா. யாவும்‌ தெரிந்துகொள்வாய்‌”” என்றான்‌? 


டூ 
விவாகம்‌ தெய்வ சங்கல்பம்‌ 


முத்து முதலித்தெரு 15-வது நம்பர்‌ வீட்டில்‌, 
ஜானகி பனிக்காலத்தில்‌ விடியற்காலை மலரும்‌ ரோஜாப்‌ 
புஷ்பம்போல்‌ விளங்கினாள்‌. எதையும்‌ பார்ப்பதிலும்‌ 
கவனிப்பதிலும்‌ இயற்கையாகவே குதூகலம்‌ உள்ளவள்‌ 
ஆதலால்‌, உள்ளே இருப்பதைக்‌ காட்டிலும்‌ வாயிற்‌ 
பக்கம்‌ வந்து நிற்பதில்தான்‌ அவளுக்கு அதிக விருப்பம்‌ 
இருந்தது. எப்பொழுதும்‌ திண்ணைத்‌ தூண்மீது சுகமாகச்‌ 
சாய்ந்து, தாமரை இதழ்போன்ற விழிகளால்‌ அங்கும்‌ 
இங்கும்‌ நோக்கிக்கொண்டே நின்றுகொண் ட.ரப்பாள்‌; 
அவளுக்கு வயது பதினான்கு நிறைந்து, பதினைந்தாவது 
நடந்துகொண் டிருந்தது. இக்காலந்தான்‌ பெண்களுக்கு 
மாசற்ற இளமையும்‌ அழகும்‌ பொருந்திய பருவம்‌ 
ஆனால்‌, நாளுக்கு நாள்‌ வளர்ந்து, பருவமடைந்து வரும்‌ 
ஜானகி, வறுமை நிறைந்த அந்த இடத்தில்‌ குப்பையில்‌ 
ஒளிரும்‌ மாணிக்கம்போல்‌, தான்‌ அதி செளந்தரியத்‌ 
துடன்‌ சோபிப்பதைச்‌ சற்றும்‌ உணரவில்லை. எளியவர்‌ 
களும்‌ பணக்காரர்களுமாகிய பல ஜனங்கள்‌ கடை 
வீதிக்குப்‌ போவதும்‌ வருவதுமாக இருப்பதை ஒவ்வொரு 
நாளும்‌ நின்று பார்த்துக்கொண்‌ டிருப்பதில்‌ அவளுக்கு 
மிகுந்த பிரியம்‌, ஒவ்வொரு சமயம்‌ தந்தையைப்பற்றி 
நினைப்பது உண்டாயினும்‌, இப்பொழுது கொஞ்ச நாட்க 
ளாக வீட்டிற்கு வந்து போய்க்கொண்‌ டிருந்த கேதாரி 
யைப்பற்றி அதிகம்‌ நினைக்கலானாள்‌. விவாகம்‌ என்றால்‌ 
என்ன என்பதை அவள்‌ இன்னும்‌ தெளிவாக அறிந்து 
கொள்ளவில்லை, ஆயினும்‌, ஐந்து வயதான ஒரு பெண்‌ 
குழந்தைக்குப்‌ புதிதாகத்‌ தைத்த பாவாடை அவசியமாக 
இருப்பதுடன்‌, அந்தக்‌ குழந்தை அதைக்‌ கண்டு எவ்வாறு 


36 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


ஆசைகொள்ளுமோ, அவ்வண்ணமே தனக்கும்‌ இவ்‌ வரு 
ஷம்‌ கல்யாணம்‌ நிச்சயமாக நடந்தே தீரும்‌ என்பதை 
நினைத்தாள்‌. இது அவளுக்கு மிகவும்‌ சந்தோஷமாகவே 
இருந்தது. 
்‌ ஒருநாள்‌ சாயங்காலம்‌ - அன்று வழக்கத்தைவிட 
அதிக தாபமாக இருந்தது - ஜானகி எப்பொழுதும்போல்‌ 
திண்ணைத்‌ தூணில்‌ சாய்ந்து, போவோர்‌ வருவோரைப்‌ 
பார்த்துக்கொண்டு நின்றிருந்தாள்‌. கேதாரி அங்கே 
முதல்‌ நாள்தான்‌ வந்திருந்தான்‌. போகும்பொழுது 
அடுத்த வாரம்‌ வருவதாகச்‌ சொல்லிச்‌ சென்றதால்‌, 
அவன்‌, அன்று வருவான்‌ என்று அவள்‌ எதிர்பார்க்க 
வில்லை. அப்படியிருக்க, இப்பொழுது அவன்‌, . ஏதோ 
புன்சிரிப்புடன்‌, அவளை நோக்கிக்கொண்டே. உள்ளே வர, 
அவனைப்‌ பின்பற்றி மற்றொரு சிநேகிதனும்‌ வருவதைக்‌ 
கண்டாள்‌. ஓரு கணம்‌ அவ்விருவர்‌ கண்களும்‌ சந்தித்தன. 

நாணத்தால்‌ ஜானகி தயங்கி நிற்க, அது ராமுவைக்‌ 
கண்டதனால்‌ என்று கேதாரி நினைத்தான்‌. ஆனால்‌ தாயார்‌ 
வீட்டில்‌ இல்லாததனாலும்‌, அவள்‌ இல்லாதிருக்கும்‌ 
பொழுது இப்போதுதான்‌ முதல்‌ முதல்‌ கேதாரி அங்கே 
வர நேரிட்டதாலும்‌, ஜானகி ஒன்றும்‌ செய்யத்‌ தெரியா 
மல்‌ விழித்தாள்‌? அதோடு, கூடவந்த ராமு மற்றெவரை 
யும்போல்‌ அல்லாமல்‌ இருந்ததால்‌, அவனைப்‌ பார்த்த 
வுடன்‌ அவள்‌ மனத்தில்‌ பல எண்ணங்கள்‌ தோன்ற ஆரம்‌ 
பித்தன. இவ்வளவு வருஷங்களாக வாயிலில்‌ நின்று, 
போகும்‌ நானாவித ஜனங்களை எவ்வளவோ ஆவலுடன்‌ 
அவள்‌ கவனித்து வந்திருந்த போதிலும்‌, அபூர்வமான 
தெய்வத்‌ தன்மை பொலியும்‌ அந்த முகத்தைப்போல்‌, 
வேறு எங்கும்‌ அவள்‌ கண்ட தில்லை. 

அவள்‌ மனக்‌ கலக்கத்தை மாற்ற விரும்பாத கேதாரி, 
“ஜானகி, நான்‌ உங்களிடம்‌ பல வேளைகளில்‌ என்‌ நண்பன்‌ 
ராமு என்பவனைப்பற்றிப்‌ பேசியிருக்கேன்‌ அல்லவா? 
அவன்‌ இவன்தான்‌. இச்சென்னையில்‌ இவனைப்போல்‌ 
அரிய குணமுடையவர்‌ ஒருவரும்‌ இல்லை'* என்றான்‌. 


விவாகம்‌ தேய்வ சங்கல்பம்‌ 27 


ஜானகி, ராமு இருவரும்‌ வெட்கத்தினால்‌ முகம்‌ 
சிவந்தார்கள்‌. அவர்களைப்‌ பார்த்துக்‌ கேதாரிக்கு ஆனந்‌ 
தம்‌ பொங்கியது. ஜானி தயங்கி, பேசாமலே இருப்‌ 
பதன்‌ காரணத்தை அறிந்து, “ஜான, அத்தை எங்கே, 
உள்ளே இல்லையா?”” என்று கேட்டான்‌. 

“நேற்றுத்தான்‌ நீங்கள்‌ இங்கே வந்து போனதால்‌, 
இன்றும்‌ வருவீர்களென்று தாங்கள்‌ எண்ணவில்லை. 
அம்மா அடுத்த தெருவில்‌ ஒரு வீட்டிற்குப்‌ போயிருக்‌ 
கிறாள்‌. வருவதற்கு எட்டுமணி ஆனாலும்‌ ஆகலாம்‌? 
என்றாள்‌ ஜானகி, மெதுவாக. 

எங்கே, சுப்புவகத்திற்கா?”” 

“ஆம்‌, நீங்கள்‌,சற்று நேரம்‌ தாமதிப்பதாக இருந்‌ 
தால்‌, நான்‌ போய்‌ ஒரு நிமிஷத்தில்‌ அவளை அழைத்துக்‌ 
கொண்டு வந்துவிடுகிறேன்‌”? என்று ஜானகி ராமுவை 
நோக்கிக்‌ கூறினாள்‌. 

நினைதீததை உடனே செய்பவனன்றோ கேதாரி! 

“இல்லை, ஜானகி, அது சரியல்ல. நீ இங்கேயே 
கொஞ்ச நேரம்‌ இரு, ராமு. ஜானகி உனக்குக்‌ காபி 
போட்டுக்‌ கொண்டுவந்து கொடுத்துப்‌ பேசிக்கொண் 
டிருப்பாள்‌. உனக்குச்‌ சரியாகப்‌ பேசக்கூடியவள்தான்‌. 
எனக்குச்‌ சுப்புவின்‌ வீடு தெரியும்‌? ஒரு வாய்‌ காபி சாப்‌ 
பிடுவதற்கு முன்‌ - இதோ ஒரு நிமிஷத்தில்‌ - மீனாக்ஷி 
அம்மாளை அழைத்துக்கொண்டு வந்துவிடுகிறேன்‌” என்று 
மானைப்போல்‌ துள்ளிக்‌ குதித்து எழுந்து வெளிச்‌ சென்‌ 
ரன்‌. கனவு காண்பவன்போல்‌ உட்கார்ந்திருக்கும்‌ 
ராமுவையும்‌, தனக்கிருந்த கலவரத்தில்‌ ஒன்றும்‌ 
தோன்றாமல்‌ நிற்கும்‌ ஜானகியையும்‌ பார்க்க அவனுக்கு 
அடங்காத குதூகலம்‌ உண்டாயிற்று, 

ஆயினும்‌, தான்‌ கூறியதுபோல்‌, கேதாரி ஒரு நிமி 
ஷத்தில்‌ மீனாக்ஷியுடன்‌ திரும்பவில்லை. கடைத்தெருவில்‌ 
சர்க்கரை என்ன விலை என்றும்‌, மூட்டையாக வாங்கி 
னால்‌ கற்கண்டு விலை யென்னவென்றும்‌ கேட்டுக்கொண்டு, 
அவன்‌ வேண்டுமென்றே அரைமணி நேரம்‌ ஆக்கினான்‌ 


38 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


எதிலும்‌ எளிதில்‌ மயங்காத அவன்‌ மனதும்‌ அக்காதலர்‌ 
களைக்‌ கண்டு. சிறிது இளகிற்று. இம்மாதிரியான அரிய சம 
யங்களில்‌, தனது நிதான குணத்தைக்‌ கொஞ்சம்‌ மாற்றி, 
இயற்கையான மனவெழுச்சிகளுக்கு இடம்‌ கொடுப்பது 
பிசகல்ல என்று கேதாரி கருதினான்‌. 

ஆனால்‌ அந்த அரை மணி நேரமும்‌ ஜானகியும்‌ ராமு 
வும்‌ வாய்‌ திறக்கவே இல்லை. இருவரும்‌ பேச எவ்வளவு 
முயன்றும்‌ ஒரு வார்த்தையேனும்‌ வெளிக்கிளம்பாமல்‌ 
போய்விட்டது. கேதாரி ஜாடையாக உணர்த்தியபடி 
கொஞ்சம்‌ தீர்த்தமாவது கேட்கலாம்‌ என்று ராமு நினைத்‌ 
தானாயினும்‌, கடைசியில்‌ அவன்‌ வாய்‌ திறந்து ஒன்றும்‌ 
கேட்கவே இல்லை, ஜானகியும்‌ காபி:. கொண்டுவந்து 
கொடுத்து, வந்தவரை உபசரிக்க வேண்டுமென்று விரும்‌ 
பியது உண்மையே. ஆயினும்‌ அவளும்‌ அப்படிச்‌ செய்ய 
வில்லை. இருவரும்‌ ஒருவரை ஒருவர்‌ மனமாறப் பார்த்தும்‌ 
பாராதவர்களாக, கண்ணாறக்‌ கண்டு களித்தும்‌ களிப்பு 
எய்தாதவர்களாக, தம்‌ நிலை தவறியவர்கள்‌ ஆயினர்‌.ராமு 
வின்‌ தேக முழுவதும்‌ ஏதோ ஓர்‌ உணர்ச்சி பரவி, அவனைப்‌ 
பரவசமாக்கியது, அவன்‌ உள்ளுணர்வினால்‌ ஐம்புலன்‌ 
களும்‌ முன்னிலும்‌ கூர்மையாக இருப்பதுபோல்‌ தோன்‌ 
றின. ஜானகியின்‌ சுவாசம்‌, புஷ்பப்‌' பந்தலினின்றும்‌ 
வாசனை வீசிக்கொண்டு, வரும்‌ மெல்லிய காற்றுப்போல்‌ 
தன்மேல்‌ படுவதாகத்‌ தோன்ற, அவன்‌ ஹிருதயம்‌ பட 
படவென்று அடித்துக்கொண்டது. அவளது ஆடை, அவள்‌ 
சரீரத்தின்‌ அழகையும்‌. அமைப்பையும்‌ இன்னும்‌ நன்றாக 
எடுத்துக்காட்டும்‌ ஒரு வியாஜமாகவே விளங்கியது. 
மணம்‌ கமழும்‌ நறும்புகை ஒன்று எங்கும்‌ சூழ்ந்திருப்பது 
போல்‌ தோன்றலாயிற்று. சூரியன்‌ நன்றாக உதிப்பதற்கு 
முன்‌, மலர்ந்தும்‌ மலராமலும்‌ இருக்கும்‌ தாமரையைப்‌ 
போல்‌, ஜானகியின்‌ கண்‌ இமைகள்‌ தாழ்ந்திருந்தும்‌, 
அவள்‌ நாக்கு உலர்ந்து பேச எழாமல்‌ இருந்தும்‌, அச்‌ 
சமயம்‌ ஒவ்வொன்றும்‌ வாய்‌ திறந்து பேசியதுபோலவே 
அவள்‌ மன நிலைமையை நன்கு உணர்த்தி நின்றன. 


விவாகம்‌ தேய்வ சங்கற்பம்‌ 29 


அநுபவமும்‌ அறிவும்‌ நிறைந்த இந்தப்‌ புதிய சந்‌ 
தோஷப்‌ பெருக்கினால்‌ இருவருக்கும்‌ தேகம்‌ வேர்த்தது. 
தான்‌ நெடுநாளாகக்‌ கனவில்‌ கண்ட ஜோதி வடிவம்‌, 
இருட்டறையில்‌ பளீரென்று பிரகாசிக்கும்‌ விளக்குப்‌ 
போல்‌ தன்முன்‌ தோன்றுவதாக ராமு நினைக்கலானான்‌. 
கல்வியறிவு, நற்பிறப்பு, மேன்மை இவைகள்‌ ஓர்‌ உருக்‌ 
கொண்டதுபோலும்‌, தன்னுடைய இயற்கைக்‌ குணங்‌ 
களே வெளியில்‌ ஆண்‌ வடிவமாகத்‌. தோன்றுவது போலும்‌ 
எண்ணி ஜானகியின்‌ உள்ளமும்‌ மயங்கிற்று. பனி மூடிய 
ஒரே மலை உச்சியினின்றும்‌ உற்பத்தியாகும்‌ கங்கை, யமுனை 
என்ற நதிகளோ, அல்லது, சந்தனம்‌, தேவகாரு முத 
லிய மரங்கள்‌ அடர்ந்த மலைத்‌ தொடர்களினின்றும்‌ ஒன்‌ 
முகப்‌ பெருகும்‌ காவேரி, பவானி நதிகளோ, இவைகள்‌ 
மலை உச்சியிலும்‌, தாழ்வரைகளிலும்‌ தாம்‌ விளையாடிய 
பாலப்‌ பருவம்‌ நீங்கி, கீழே வந்து, மீண்டும்‌ தவறாமல்‌ 
ஒன்று சேர்வதுபோல்‌, ஒன்றோடொன்று இசைந்து, வற்‌ 
முது பெருகிய அவ்விருவருடைய ஆனந்த வெள்ளமும்‌ 
மறுபடியும்‌ தாமே ஒன்றை ஒன்று கூடியதுபோல்‌ இருந்‌ 
தது. இவர்தான்‌ எனது தலைவரோ, இவள்தான்‌ எனது 
துணேவியோ, என்று பலவாறு சந்தேகங்கள்‌ தோன்ற, 
அவ்விருவரும்‌ தங்களுக்குள்ளேயே சிந்தையில்‌ அழ்ந்தார்‌ 
கள்‌. அவர்கள்‌ கண்டுகொண்‌ டிருந்த இவ்வினிய கனவை 
மீனாக்ஷி வேகமாக வந்து கலைப்பதற்குள்‌ - இறக்கும்‌ 
பொழுது தாயார்‌ விரும்பியதை எடுத்துக்‌ கூறி முருகன்‌ 
கேட்டுக்கொண்டதற்கெல்லாம்‌ மாறாக - அவ்விருவருக்‌ 
கும்‌ கடவுள்‌ கட்டளைப்படி விவாகம்‌ நிச்சயமாகி 
விட்டது. 


VA 
கனவு நிலை 


“அன்புள்ள கேதாரி, எனக்கிசைந்த பெண்‌ 
மணியை அளித்தாயே. இதிலும்‌ சிறந்த தானம்‌ உலகில்‌ 
உண்டோ?” என்று ராமு பிரியத்துடன்‌ மனப்பூர்வமாகக்‌ 
கூறினான்‌. 

“அன்பார்ந்த ராமு, இது நீ எனக்குச்‌ செய்திருக்‌ 
கும்‌ அநேக உபகாரங்களில்‌ ஒன்றிற்குத்தான்‌ நான்‌ பிரதி 
செய்ததாகுமே ஒழிய, வேறல்ல. ஜானகியை நான்‌ 
உனக்கு அளித்ததுபோல்‌, நீயும்‌ எனக்குக்‌ கோலெத்தை 
அளித்திருக்கறொய்‌ அன்றோ? நீ உன்‌ முழு மனத்துடன்‌, 
அவ்வாறு விடாமல்‌ வற்புறுத்திக்‌ கட்டளையிடுவதுபோல்‌ 
கூறாவிடில்‌, சென்ற வருஷம்‌ ஒருபோதும்‌ நான்‌ கோடி 
லத்தை விவாகம்‌ செய்துகொண் டிருக்க மாட்டேன்‌?” 
என்றான்‌ கேதாரி. 

்‌ உண்மையே. அவர்கள்‌ இருவரையும்‌ ஒப்பிட்டுப்‌ 
பேச எனக்குச்‌ சம்மதம்‌ இல்லை. இருவரும்‌ இரண்டு அழ 
கிய மலார்கள்போல்‌ விளங்குகின்றார்கள்‌. வீண்‌ அடம்‌ 
பரச்‌ செலவு ஒன்றும்‌ இல்லாமல்‌, கல்யாணம்‌ வெகு சாத 
ரணமாக நடந்தேறியதைப்பற்றி எனக்குத்‌ திருப்தி 
தான்‌” என்றான்‌ ராமு. “திருப்பதியில்‌ ஏழுமலைப்பெரு 
மாள்‌ சந்நிதியில்‌, நியமம்‌ குறையாது உண்மையான 
மணம்‌ நடந்திருக்கிறது. கடவுள்‌ எல்லோரையும்‌ ஆசீர்‌ 
வதிக்க வேண்டும்‌ என்றான்‌ கேதாரி. 

'“ஜானகியைத்‌ தன்‌ மருமகளாக வீட்டில்‌அழைத்துப்‌ 
பார்க்க அம்மா இப்பொழுது இல்லையே! இருந்தால்‌ அவள்‌ 
ஆக்ஷபிக்க முடியாதபடி நான்‌ சமாதானங்கள்‌ கூறியிருப்‌ 
பேன்‌” என்று ராமு வருத்தத்தோடு சொன்னான்‌. 

“ஆயினும்‌ அவ்வளவு அரியதான பாக்கியத்தை 


கனவு நிலை 41 


அடைவதற்குத்‌ தகுந்த பரிசுத்த நிலையை நாம்‌ பெற்றி 
ருக்க வேண்டாமா? ய்ரிபூர்ணமான ஆனந்தத்தைக்‌ 
கொடுக்கும்‌ . அருளுக்கு உலகில்‌. : எவனும்‌ அருகன்‌ 
அல்லன்‌. ஆகா! இப்பொழுது என்‌ “அன்னை உயிருடன்‌ 
இருந்தால்‌, என்‌ ஆனந்தமும்‌ எவ்வளவு பூர்ணமாக: 
இருக்கும்‌!” 

“இப்பொழுதும்‌ அவள்‌ உன்னை மனதாற ஆசீர்‌ 
வதிப்பதில்‌ ஒன்றும்‌ குறைவு இருக்காது. மகன்‌ மணந்த. 
. மனைவியை வீட்டில்‌ சந்தோஷமாக .வரவேற்காத தாய்‌: 
நமது தேசத்தில்‌ எப்போதும்‌ இருந்ததில்லை. தெய்வானுக்‌: 
கிரகத்தாலன்றி.உனது விவாகமும்‌ நடக்கவில்லை. ஆயி 
னும்‌ ஜானகியைப்பற்றி யார்‌ ஆக்ேபிக்க: முடியும்‌?” 

இதற்கு ஒன்றும்‌: பதில்‌ :உரைக்காமல்‌ ஏதோ 
யோசனையில்‌ . ஆழ்ந்திருந்த ராமு; ஒரு. நிமிஷம்‌ பொறுத்‌. 
துத்‌ தன்‌ நெற்றியில்‌ தோன்‌ றிய வேர்வையைத்‌ .துடைத்‌. 
துக்கொண்டே, “'கேதாரி, நமது ஜீவனோபாயத்தை நாமே 
தேடிக்கொள்வதற் குரிய வயது வந்தவர்களாகியும்‌ நம்‌ 
இருவர்‌ கையிலும்‌ பணம்‌ இல்லை. pr! மனத்திற்குத்‌ 
தோன்றியவாறெல்லாம்‌" அசட்டு எண்ணங்களைக்‌ 
கொண்டு, நிலத்து வரும்படியை நான்‌ எவ்வளவு அழித்‌, 
தேன்‌! சிறிது சேர்த்து வைத்திருந்தால்‌ நாம்‌. இருவரும்‌: 
செளகரியமாக. நம்‌ கலாசாலைப்‌ படிப்பு முழுவதையும்‌ 
தடங்கலின்றி முடிக்கலாமன்றோ? ஆனால்‌ தெய்வா தனம்‌! 
என்‌ கல்யாணத்திற்குக்‌ கொடுத்த பணம்‌ ஆயிரமும்‌. . 
அப்படியே இருக்கிறது. அதைக்‌ கொண்டு இவ்வருஷம்‌ 
படிப்பைத்‌ தள்ளிவிடலாம்‌”” என்றான்‌. . 

சற்றுப்‌ பொறுத்து, மறுபடியும்‌ “ அடுத்த வருஷம்‌ 
ஜானகியும்‌ ககிலமும்‌ நம்முடன்‌ இங்கே. வந்திருப்பார்‌ 
கள்‌. நாம எல்லோரும்‌ ஒன்றாக. இருந்து துக்கம்‌ மிகுந்த. 
இவ்வுலகிலும்‌, இல்லறத்தால்‌ வரும்‌ இன்பம்‌ இப்படி என்‌: 
பதைக்‌ காட்டுவோம்‌. இப்போதைய நமது கொள்கை 
களையும்‌ என்ணங்களையும்‌ இல்லற வாழ்க்கையானதூ 
இன்னும்‌ நன்றாய்‌ விளக்கிக்‌. காட்டுவதல்லாமல்‌, நம்‌: 

| 
i 


42 முருகன்‌ ஒர்‌ உழவன்‌ 


யழைய நட்பினின்றும்‌ அது நம்மைப்‌ பெயர்க்காமல்‌, 
அதை மேன்மேலும்‌ சிறப்புற்று ஓங்குமாறு செய்யட்‌ 
டும்‌. அவ்வண்ணமே, என்றும்‌ பசுமையாக, வாசனை 
யொருந்திய இரு சம்பங்கிக்‌ கொடிகளென, ஜானகியும்‌ 
'கோகிலமும்‌ ஒன்றாக வளர்ந்து, ஒரே கொத்திற்‌ பூத்துப்‌ 
(பொன்னிறமாக விளங்கும்‌ சம்பக மலர்களோவென 
அயுறும்படியாக இருக்கட்டும்‌” என்று உரைத்தான்‌. 

மீண்டும்‌ ழ்‌ நோக்கிய பார்வையுடன்‌, ““அன்‌ 
யார்ந்த கேதாரி, அந்த ஆயிரம்‌ ரூபாயில்‌, இதோ ஐந்‌ 
கூறு ரூபாய்‌ இருக்கிறது. இதை உன்‌ செலவிற்காக, 
அப்படியே எடுத்துக்கொள்‌. சில்லறைச்‌ செலவிற்கெல்‌ 
லாம்‌ இனி என்‌ அபிப்பிராயத்தையும்‌ அநுமதியை 
யும்‌ நீ எதிர்பார்க்க வேண்டியதில்லை?” என்றான்‌. 

அவன்‌ ' கூறிய ஒவ்வொரு வார்த்தைக்கும்‌ பூர்ண 
நன்றியுடன்‌ மேன்மேலும்‌ உள்ளங்கனிய, கேதாரி தன்‌ 
நண்பனை நோக்கி நின்றான்‌. ஒரு வலைப்‌ பை நிறைய 
ரூபாய்களேத்‌ கன்முன்‌ கண்டவுடன்‌, அவனால்குன்‌ கண்‌ 
களையே நம்ப முடியவில்லை, 

““கேதாரி, அடுத்த வருஷத்திற்குள்‌ நீ சம்பாதிக்கத்‌ 
'தொடங்கிவிடுவாய்‌, அதுவரைக்கும்‌ முருகன்‌ நம்‌ இரு 
வரையும்‌ கவனித்துக்கொள்வான்‌.”' 

“பிறகு என்‌ உயிருள்ளமட்டும்‌ உனக்கும்‌ சேர்த்து 
நான்‌ சம்பாதிப்பேன்‌. அன்பார்ந்த ராமு. என்‌ மன 
நிலையை எடுத்துக்‌ கூறுவது சமுத்திர ஜலத்கைக்‌ கரண்டி 
யால்‌ அளப்பதுபோலவே ஆகும்‌. இவ்வுலகில்‌ ஒருவரும்‌--- 
ஏன்‌? என்‌ தந்தையை எனக்கு ஞாபகம்‌ இல்லாமற்போனா 
லும்‌, அவர்கூட-உன்னைப்போல்‌ எனக்கு இவ்வளவு செய்‌ 
வாரென்று தோன்றவில்லை”? என்று கேதாரி சொன்னான்‌. 

இவ்வளவு நாட்களாகத்‌ தான்‌ செய்ய வேண்டு 
மென்று எண்ணியிருந்த ஓர்‌ எச்சரிக்கைக்கு இதுதான்‌ 
தகுந்த சமயம்‌ என்று நினைத்த ராமு, ““கேதாரி, 
மாப்படியும்‌ வயதில்‌ நான்‌ உனக்கு மூத்தவன்‌. உன்‌ 
நிலைமையை மீறிச்‌ செலவிடுவது சரியல்லவென்று உன்‌ 


கனவு நிலை 43 


| 

துமையனைப்போல்‌ நான்‌ எடுத்துக்‌ கூறுவதைப்‌ பொறுத்‌ 
துக்கொள்‌.' அதிருஷ்டத்தைக்‌ கண்டு இறுமாப்புற்று 
நீ நிலை தவற லாகாது. அதிருஷ்டமும்‌ மதுவைப்போல்‌ 
மமயக்கத்தையே தரும்‌. நான்‌ பொறுமையினால்‌ கூற 
வில்லை. ஆயினும்‌ எவ்வளவு நிதானம்‌ உள்ளவர்களும்‌ 
அந்த மோகத்தினின்றும்‌ மீளுவது அசாத்தியம்‌. அன்‌ 
புள்ள தோழா, தைரியம்‌, உத்ஸாகம்‌, புத்தி, சாதுரியம்‌ 
இவைகள்‌ மட்டும்‌ அன்றி, அதிக விநயமும்‌ குடி 
கொண்டவனாக நீ விளங்கி, உலகிற்கு ஓர்‌ உதாரணம்‌ 
ஆக வேண்டும்‌. புருஷனாகப்‌ பிறந்தால்‌ எவ்வாறு 
சிறந்து விளங்க வேண்டும்‌ என்பதை நீதான்‌ விளக்கிக்‌ 
காட்டக்‌ கூடியவனாகத்‌ தோன்றுறொய்‌'* என்றான்‌. 

“ராமு, நீ சொல்வது யாவும்‌ உண்மையே. ஓவ்‌ 
வொரு சமயம்‌ எனக்கும்‌ இவைகள்‌ தோன்றாமல்‌ இல்லை. 
நீ எச்சரித்தது, வாஸ்தவமாக, எனக்குச்‌ சந்தோஷுந்‌ 
தான்‌. ஆயினும்‌ நீ வருணிக்கும்‌ குணங்கள்‌ ஒன்றுக்‌ 
கொன்று பொருந்தாமல்‌ அல்லவோ இருக்கின்றன!” 

“அப்படி ஒருநாளும்‌ இல்லை. கேதாரி, மேலாகப்‌ 
யார்ப்பவர்களுக்கு அப்படித்தான்‌ தோன்றுமாயினும்‌, 
நிசமான வீரமும்‌ விநயமும்‌ ' சேர்ந்தே பிரகாசிக்கும்‌. 
பெருந்தன்மையும்‌ வணக்கமும்‌ ஒன்றைவிட்டு ஒன்று எந்‌ 
நாளும்‌ பிரியாதவை. இவைகள்‌ பரஸ்பரம்‌ எடுத்துக்‌ 
காட்டக்கூடியனவேயாம்‌.”' 

்‌ அன்புள்ள ராமு, லா காலேஜைப்பற்றிச்‌ சிறிதும்‌ 
அறியா ததால்‌ நீ இவ்வாறு பேசுநறொய்‌. ஒரு மகா நதியை 
, நோக்கிச்‌ செல்லும்‌ சிறு உபநதியோடன்றோ அதை 
ஒப்பிடுகிறார்கள்‌. நீ கூறுவதுபோல்‌, பீ. ஏ. . படிப்பே, 
நம்‌ தேசத்தில்‌ என்றுங்‌ கொண்டாடப்பட்டுவரும்‌ மேன்‌ 
மையான பாவனைகளுக்கு முற்றும்‌ விரோதமாக, குற்‌ 
மங்களையே வளரச்‌ செய்கிறது என்றால்‌ நம்‌ சட்டப்‌ படிப்‌ 
பானது இவ்வுலகில்‌ பெரும்‌ பொய்களை இன்னும்‌ மேன்‌ 
மேலும்‌ செழிக்கச்‌ செய்கிறது என்றே கூற வேண்டும்‌, 
நீயும்‌ அதில்‌ சேர்ந்து படிக்கவில்லையே என்று எனக்கு 


44 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


எவ்வளவோ வருத்தமாக இருக்கின்றது. ஏனெனில்‌ 
அதன்‌ வெளி வேஷத்திலும்‌ படாடோபத்திலும்‌ நீயும்‌, 
அகப்படாமல்‌ இருக்க முடியாது. வியாபார முறையி 
லேயே அங்குள்ள விவகாரங்கள்‌ நடைபெறுகின்றன. 
அங்கே சென்றதும்‌ உனது அபிப்பிராயங்களே மா றி' 
விடும்‌, “கல்விப்‌ பயிற்சி அறிவின்‌ பொருட்டல்ல, செல்‌: 
வம்‌ அடைவதற்கு ஒரு வழி” எனவே அங்கே கருதப்படு 
கின்றது. வியாபாரத்திற்கும்‌ வித்தைக்கும்‌ நெடுந்‌: 
தூரம்‌ அல்லவோ! ஆயினும்‌ நீ எச்சரித்தது நன்மையே. 
உன்‌ உதவியால்‌ எவ்விதச்‌ சபலத்திற்கும்‌ இடங்‌: 
கொடாமல்‌ இருக்க முயலுவேன்‌'” என்றான்‌ கேதாரி. 

இவ்வாறு சொல்லி, மிகவும்‌ அன்புடனும்‌ ஆர்வத்‌, 
துடனும்‌ கேதாரி ராமுவின்‌ கையைப்‌ பற்றிய வித. 
மானது அவ்விருவர்‌ நட்பிற்கும்‌ சந்தோஷத்திற்கும்‌ 
இனி ஒரு நாளும்‌ குறைவில்லை என்பதை அறிவிப்பதாக 
இருந்தது. அவர்கள்‌ மீண்டும்‌ முன்போல்‌ இணை பிரியா த. 
நண்பர்கள்‌ ஆயினர்‌. ஆயினும்‌ இவ்வாறு வெகு நேரம்‌ 
பேசியிருந்து, அவர்கள்‌ படுக்கச்‌ சென்றபொழுது, 
தானும்‌ கேதாரியுடன்‌ எப்‌.எல்‌. வகுப்பில்‌ சேர்ந்து படித்‌ 
துக்கொண்‌ டிருந்தால்‌ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்‌: 
என்று நினைத்து, வருந்தாமல்‌ இருக்க ராமுவால்‌ முடிய 
வில்லை. அவன்‌ ஹிருதயத்தினுள்‌ இத்துயரம்‌ உறுத்திக்‌ 
கொண்டிருந்தது. 

“புத்தியும்‌, உத்ஸாகமும்‌ வாய்ந்த, கள்ளம்‌ கபட 
மற்ற சிறுவர்களுள்‌, தேறியவனென்றும்‌, கேறாதவன்‌ 
என்றும்‌ ஒரு நுட்பமான ஜாதி வித்தியாசம்‌ தோன்றச்‌ 
செய்வதற்கு இப்‌ பாழும்‌ ஸர்வகலாசாலை அன்றோ 
காரணம்‌?” என்று அரைத்‌ தூக்கத்தில்‌ இருந்தவாறே. 
அவன்‌ வாய்‌ விட்டுக்‌ கூறினான்‌. திடுக்கிட்டு எழுந்து 
நன்றாக விழித்துக்கொண்டு, பொறாமையினால்‌ உண்டான 
இந்த நினைவுகளை மனத்தைவிட்டு அறவே ஓழிக்கலானான்‌. 
பிறகு நன்றாகத்‌ தூங்கிய கேதாரியைப்‌ பார்த்து, 
யோசிப்பதைவிட்டுத்‌ கானும்‌ தூங்க முயன்றான்‌. 


Ss 
மாசுற்ற வாழ்வு 


ன்‌ எஜமானனுக்கு விவாகம்‌ ஆனதைப்பற்றி 
ஒன்றும்‌ அறியாது, அலவந்தியில்‌ நெற்றி வியர்வை நிலத்‌ 
தில்‌ விழப்‌ பாடுபட்டு உழைத்துக்கொண் டிருந்த முருகன்‌, 
தெல்‌ விற்றதும்‌ தவறாமல்‌ பணத்தை அனுப்பி வந்தான்‌. 
யாரீக்ஷை முடிந்து, ராமு எப்பொழுது வருவான்‌ என்று 
எதிர்பார்த்து அலுத்துப்போயிருந்தும்‌, எசமான்‌ வந்த 
தும்‌ கல்யாணம்‌ நடக்கும்‌ என்பதை நினைத்து, அடங்காத 
களிப்படைந்தான்‌. :சற்று ஏறக்குறைய ஐம்பது வருஷ- 
காலமாக அந்தக்‌ குடும்பத்தில்‌ இம்மாதிரி விசேஷம்‌ 
ஒன்றும்‌ நடக்கவில்லை யாதலால்‌, முருகன்‌ - தனக்கிருந்த 
சந்தோஷத்தில்‌- அநாவசியமாக விவாக முகூர்த்தம்‌ 
தள்ளிப்‌ போக வேண்டாமென்று, ராமுவின்‌ தாய்‌ 
யார்த்து வைத்திருந்த பெண்ணின்‌ பெற்றோரிடம்‌ தானே 
சென்று பேசி ஏற்பாடு செய்யலானான்‌. 

சொந்த ஊர்‌ வேறொன்றும்‌ இல்லாமையால்‌, ஜானகி 
யும்‌ மீனாக்ஷியும்‌ சென்னையிலேயே வசித்து வந்தார்கள்‌. 
கேதாரியின்‌ மனைவி கோகிலமேோ, மதுரை ஜில்லாவில்‌ 
போக்கு வரவு வசதியற்ற ஒரு சிற்றூரில்‌ தன்‌ பிறந்த 
வீட்டில்‌ இருந்துகொண் டிருந்தாள்‌. அங்கே அவள்‌ 
தந்தை, ஜோதிஷத்தில்‌ நன்கு தேர்ச்சிபெற்ற ஒரு ஸம்ஸ்‌ 
கிருத பண்டிகர்‌. 

சனிக்கிழமைதோறும்‌ மாலையில்‌ ராமுவும்‌ கேதாரி 
யும்‌ மீனாக்ஷியின்‌ இருப்பிடத்திற்குச்‌ செல்வார்கள்‌.கேதாரி 
யின்‌ புத்தி சாதுரியத்தின்‌ முன்பு ராமுவின்‌ உயர்குண 
மும்‌ அடக்கமும்‌ நன்கு எடுபடவில்லை. அநேசுமாக அவன்‌ 
மற்றவர்கள்‌ பேசிக்கொண்‌ டிருப்பதைக்‌ கேட்டுக்கொண் 
டிருப்பானே யொழிய,தான்‌ அதிகமாகப்‌ பேசமாட்டான்‌. 


46 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


ஆனால்‌ கேதாரியோ இதற்கு நேர்விரோதமாக எப்பொழு 
தும்‌ தானே பேசத்‌ தொடங்கிவிடுவான்‌. ஆகவே ஏதாவதூ 
வாக்குவாதம்‌ நேரும்பொழுது, அவனே அவர்கள்‌ மத்தி 
யில்‌ இறந்து விளங்கினான்‌ என்பதை நாம்‌ கூற வேண்‌ 
டுமோ? மீனாக்ஷிக்கு அவனிடத்தில்‌ மதிப்பு அதிகமாக 
இருந்தது. ராமு நல்ல பையன்‌. ஆனால்‌ அவனைவிடக்‌ 
கேதாரிதான்‌ நன்றாக முன்னுக்கு வரக்கூடியவன்‌ என்று 
அவள்‌ தீர்மானமாகக்‌ கருதினாள்‌. உயர்பதவியில்‌ பேராசை 
யும்‌ தளரா ஊக்கமும்‌ துணிவும்‌ கேதாரியிடம்‌ அமைந்‌ 
திருக்க, ராமுவோ இனிய நன்னடக்கை, மன ஒழிவு, 
நற்குடிப்‌ பிறப்பு முதலியன மேலிட்டு விளங்கினான்‌. 
மாமியான மீனாக்ஷ்க்கு மருமகன்‌ மேல்‌, அந்தஸ்துக்கு வர 
வேண்டும்‌ என்ற பேரவாவும்‌, ஸ்திரீ ஸ்வபாவத்திற்கு 
உரிய நுண்ணறிவும்‌ பூர்ணமாக இருந்தன. ஆகவே, 
பரம ஸாத்விகனாக இருப்பதுதான்‌ புருஷார்த்தமென்று 
நினைத்தாலொழிய, நான்‌, நீ யென்று மேல்‌ விழும்‌ இவ்‌ 
வுலகில்‌ காலக்கிரமத்தில்‌ யார்‌ முன்னுக்கு வருவார்கள்‌ 
என்பதை அவள்‌ நன்றாகக்‌ கண்டுகொண்டாள்‌. 

ஜானகியோ எனில்‌, தன்‌ கணவனுடைய ஸ்வபாவ 
மும்‌ தன்‌ ஸ்வபாவமும்‌ ஒன்று என்பதை அறிந்தவளாக, 
அவன்‌ குணங்களை வியந்து, அவைகளுக்காகவே அவனை 
இன்னும்‌ அதிகமாக நேசித்தா ளாயினும்‌, ஒரு ராஜபுத்‌ 
திரவீரன்‌ தன்‌ குதிரையை செலுத்திக்கொண்டு செல்வது 
போல்‌, தன்‌ சொல்‌ வன்மையை இஷ்டம்போல்‌ செலுத்தி, 
தைரியமாக எவ்விஷயத்தையும்பற்றி உத்தண்டமாகப்‌ 
பேசும்‌ திறமை வாய்ந்த கேதாரியைக்‌ கண்டு அவளும்‌ 
அதிசயிக்காமல்‌ இருக்க முடியவில்லை. அனைவரும்‌ அவன்‌ 
முகத்தையே நோக்க, கேதாரியே சம்பாஷணேயில்‌ முதல்வ 
கை இருந்தான்‌. கணவனிடத்தில்‌ உள்ள நிஜ பக்தியை 
யும்‌ மீறி அவன்மேல்‌ ஜானகிக்கும்‌ மிகுந்த பிரியம்‌ 
ஏற்பட்டது. 

ரோஸம்‌ உள்ளவன்‌ என்றாலும்‌ ராமு வன்க 
உணர்ந்தவன்‌. ஜானகி, மீனாக்ஷி இவர்களுக்குச்‌ சரியாக 


மாசுற்ற வாழ்வு 24 


அவனும்‌ தன்‌ நண்பனை வியந்து கொண்டாடுபவன்தான்‌. 
அதை அவனே வாய்விட்டுக்‌ கூறி, கேதாரியைப்‌ புகழ்வது 
கூட உண்டு. ஆயினும்‌, எவ்விதமாகவோ மீனாக்ஷி, ஜான 
இவர்கள்‌ எதிரில்‌ கேதாரி தன்‌ குணங்களை வெளியிட்டுப்‌ 
பெருமை அடைவதைக்‌ காண அருவருப்புற்று, அவன்‌ 
மன அமைதி சிறிது கலைந்தது. சனிக்கிழமை மாலைகதோறும்‌ 
ஜானகியின்‌ வீட்டில்‌, அவள்‌ எதிரே இருக்கும்பொழு 
தாவது, அவன்‌ இறமை இவ்வளவு பிரகாசியாமல்‌ இருந்‌ 
தால்‌ நலம்‌ என்று அவன்‌ விரும்பலானான்‌. ஆனால்‌ கேதாரியி' 
னுடைய சாதுரியமோ மீனாக்ஷியையும்‌ ஜானகியையும்‌ 
காணும்பொழுதுதான்‌ வழக்கத்தைவிட அதிகமாகச்‌ 
சோபிப்பதாக இருந்தது. அப்பொழுது ஒரு புதியா 
உணர்ச்சி, தன்‌ தேக முழுவதும்‌ பரவுவதுபோல்‌. 
கோன்றவே,, அவன்‌ ஆவேசம்‌ கொண்டவன்போல்‌ 
பேசக்‌ கிளம்புவான்‌. ராமு என்ன செய்வான்‌? குன்‌ 
நண்பன்‌ விஷயத்தில்‌ தான்‌ சங்கைப்படுவது சரியல்ல. 
வென்று பட்டாலும்‌, அவ்வெண்ணத்தை ஓதுக்கிவிட்டு, 
ஏதாவது முகாந்தரங்கள்கூறி, ஜானகியின்‌ வீட்டிற்குத்‌ 
தான்‌ மட்டும்‌ தனியாகப்‌ போவதற்கு ஆரம்பித்தான்‌. 
இச்சாடையைக்‌ கேதாரியும்‌ அறிந்துகொள்ளாமழ்‌. 
போகவில்லை. 

கேதாரி எதற்கும்‌ தளராத இயல்புள்ளவன்‌. நட்‌ 
பையே பெரிதாக எண்ணிப்‌ பாராட்டக்கூடியவன்‌ என்றா 
லும்‌ வேண்டும்பொழுது அதை ஒரு பிரயோ ஜனத்தின்‌ 
பொருட்டாகக்‌ கொள்ளவும்‌ உடன்படுபவனே. சென்னை 
யில்‌ அவன்‌ பெயர்‌ முன்னிலும்‌ பிரபலமாகிக்‌ கொண்டு 
வந்தது. எழுந்து நின்று பேசும்‌ திறமை நன்கு வாய்ந்த 
வன்‌ என்பகைச்‌ சீக்ரெத்தில்‌ யாவரும்‌ அறிந்துகொண் 
டார்கள்‌. கேதாமி மாதந்தப்‌ பத்திரிகைகளுக்கு எழுதி, 
அதிலிருந்து வரும்‌ தொகை அற்பமாயினும்‌, அதுவும்‌ 
ஒரு லாபமாகவே இருப்பதைக்‌ கண்டுகொண்டான்‌. லா 
காலேஜில்‌ ஏற்கனவே கிடைத்து வந்த பரிசுப்‌ பணத்‌ 
தைக்‌ கொண்டு கலாசாலைச்‌ சம்பளத்தையும்‌ கொடுத்து 


4S முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


வந்தான்‌. மேலும்‌ கையில்‌ ராமு கொடுத்த ரூபாய்‌ 
.ஐந்நூறும இருக்கவே, அவனுக்குத்‌ தன்‌ கெளரவத்தை 
அதிகமாகப்‌ பாராட்டி அதற்கேற்றபடி நடந்துகொள்ளத்‌ 
தைரியம்‌ பிறந்தது. இருபது வருஷகாலமாகப்‌ பிற 
ரைத்‌ தழுவியிருந்ததற்கு முடிவு நெருங்கிற்று, கையி 
லிருந்த சொற்பத்‌ தொகையினால்‌ ஏற்பட்ட துணிவி 
னால்‌, அவன்‌ பலவிதமாக நினைக்கலானான்‌. ராமு உள்பட, 
உலகில்‌ எல்லோரும்‌ அவனுக்கு இப்பொழுது வேறு வித 
மாகத்‌ தோன்றலாயினர்‌. 

இதன்‌ நடுவில்‌, பரீக்ஷக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு, 
முக்கியமான விசேஷம்‌ ஒன்று நேர்ந்தது. மாதம்‌ பதி 
னாயிரம்‌ சம்பாதித்துக்‌ கணக்கற்ற சிறு வக்கீல்களைத்‌ தம்‌ 
குடை நிழலில்‌ தாங்கி வந்த வக்கீல்களுள்‌ முதன்மையான 
மார்க்கண்டம்‌ ஐயர்‌ என்பவரைக்‌ கேதாரி தங்கள்‌ 
காலேஜ்‌ மாணவர்‌ சங்கத்தில்‌ அக்ரொசனம்‌ வடிக்க 
வேண்டும்‌ என்று அழைத்தான்‌. அதுவரையில்‌ அந்தக்‌ 
கெளரவம்‌ ஹை கோர்ட்‌ ஜட்ஜ்களுக்கே உரியதாக 
இருந்தது. ஆயினும்‌ கேதாரி, இயல்பாயுள்ள தைரி 
பயத்தோடு, அவ்வழக்கத்தைப்‌ புறக்கணித்து, ஆயிரக்‌ 
கணக்காகச்‌ சம்பாதித்துப்‌ பிரசித்தி பெற்றிருந்த மார்க்‌ 
கண்டம்‌ ஐயரைத்‌ தேர்ந்தெடுத்தான்‌. அந்தப்‌ பெரிய 
மனிதரும்‌ அம்மரியாதையால்‌ மிக்க திருப்தியடைந்து, 
தாம்‌ பின்னல்‌ ஹை கோர்ட்‌ ஜட்ஜாகப்‌ போவதை 
இதனாலேயே அதிருஷ்டம்‌ விளக்கியதாக எண்ணங்‌ 
கொண்டார்‌. சங்கத்தில்‌ கேதாரி பேசுவதைக்‌ கேட்‌ 
டுச்‌ சீக்ரெத்தில்‌ அவன்‌ ,வெகு உந்நத ப்குவிக்கு 
வரப்பட்டவன்‌ என்பதையும்‌ தெரிந்துகொண்டார்‌. 

அன்று முதல்‌ மார்க்கண்டம்‌ ஐயர்‌ அவனை ஞாபகத்‌ 
தில்‌ வைத்துக்கொண்‌ டிருந்ததுடன்‌, கடற்கரையில்‌ உலா 
வும்பொழுது காண நேர்ந்தால்‌, புன்சிரிப்போடு தலை 
யசைத்து நோக்குவார்‌. ஒரு சமயம்‌ அவனைத்‌ தன்‌ மோட்‌ 
பாரில்‌ அவர்‌, தாமாகவே ஏற்றிக்கொண்டதும்‌ உண்டு, 
ஒரு நாள்‌ அவர்‌ கேதாரியைத்‌ தம்‌ வீட்டிற்குச்‌ சாப்பிடவும்‌ 


மாசுற்ற வாழவு 49 


அழைத்துச்‌ சென்றார்‌? தன்‌ பழைய ஏழைமை ஸ்திதியை 
யும்‌, இவ்வளவு தூரம்‌ படித்து முன்னுக்கு வந்த 
விதத்தையும்‌ அவன்‌ கூறிய பொழுது, அவர்‌ அதிகம்‌ 
கவனம்‌ செலுத்தாது கேட்டபோதிலும்‌, தாமும்‌ இளமை 
யில்‌ அவ்வாறு கஷ்டப்பட்டிருந்தது நினைவிற்கு வரவே, 
சிறிது அநுதாபங்கொண்டார்‌. 


இதையெல்லாம்‌ கவனித்த கேதாரி அவரிடத்தி 
லேயே தானும்‌ வேலை கற்றுக்கொள்ளலாம்‌ என்று திடங்‌ 
கொண்டு, அவரிடம்‌ மிகவும்‌ கெளரவம்‌ பாராட்ட 
லானான்‌. மார்க்கண்டம்‌ ஐயருக்கு உதவி வக்கீலாக இருக்‌ 
கும்‌ பாக்கியம்‌ அவனுக்குத்தான்‌ என்று மற்றப்‌ பையன்‌ 
கள்‌ அனைவரும்‌ புள்ளி போட்டனர்‌. இனித்‌ தனக்குக்‌ 
கவலையில்லை என்று அவன்‌ உறுதி கொண்டான்‌. இவ்வாறு 
தன்‌ பெருமைகளிலும்‌, பிற்காலத்தைப்பற்றிய மனோ 
ராஜ்யங்களிலும்‌ அவன்‌ ஊக்கம்‌ முழுவதும்‌ செல்லவே, 
ராமு தன்னுடன்‌ ஒரே அறையில்‌ இருக்கும்பொழுதே, 
கேதாரிக்கு அவன்‌ ஞாபகம்‌ குறையத்‌ தொடங்கு 
விட்டது. 


அவன்‌ அவ்வண்ணம்‌ நடப்பதற்கு ராமுவும்‌ காரண 
மாகவே இருந்தான்‌. ஒவ்வொரு சமயம்‌, யோசித்துப்‌ 
யார்க்கும்பொழுது, தான்‌ நன்றி இல்லாமல்‌ நடப்பதாகப்‌ 
புலப்பட்டு, கேதாரி அதை மாற்றிக்கொள்ள முயன்றான்‌. 
ஆயினும்‌, அவர்களுள்‌ ஒரு பேதம்‌ ஏற்பட்டுத்தான்‌ இரும்‌ 
போல்‌ இருந்தது. ஆனால்‌ கேதாரி தனக்குள்ளேயே 
இப்படி யுக்தி வாதங்கள்‌ செய்துகொண்டான்‌: “கொஞ்ச 
தூரத்திற்கு அப்பால்‌, வழி பிரியவேண்டி இருக்கும்‌ 
பொழுது எவ்வளவு காலந்தான்‌ இருவரும்‌ சேர்ந்து 
செல்ல முடியும்‌? நடக்க வேண்டியது நடந்துதான்‌ 
தீரும்‌; அதையார்‌ தடுக்க வல்லார்‌! முதல்‌ முதலில்‌ 
குன்‌ பந்துக்களான மீனாக்ஷி, ஜான இவர்களை விட்டுப்‌ 
பிரியும்படி செய்தது ராமுவே அல்லவா? அவன்‌ 
அவர்களைப்‌ பார்த்து ஆறு மாதத்திற்கு மேல்‌ ஆயிற்று: 

மூ.ற. 4 


50 முருகன்‌ ஒர்‌ உழவன்‌ 


தன்‌ பெருமைகளை எல்லாம்‌ மீனா கேட்டு, ஆர்வத்‌. 
துடன்‌ கொண்டாட, அவ்வானந்தத்கை அநுபவியா மல்‌. 
இருப்பது அவனுக்குக்‌ குறைவாகத்‌ தோன்றிற்று, அவள்‌ 
கொண்டாடுவது அற்பமல்ல, “*ராழுவுக்குப்‌ பிரியம்‌. 
இல்லாவிட்டாலும்‌ ஒரு நாள்‌ அங்கே போய்விட்டே வரு. 
வது என்று கேதாரி நிச்சயித்துக்கொண்டான்‌. மேலும்‌. 
ஜானகியின்‌ அழகிய வடிவம்‌ மனக்கண்முன்‌ தோன்றிய 
தும்‌ அவன்‌ தீர்மானம்‌ பின்னும்‌ உறுதியாயிற்று. தங்கள்‌ 
ஞாபகத்தை ஒழித்துவிடலாகாது என்று மீனாக்ஷி கேட்‌ 
டுக்கொண்டா ளாதலால்‌, கேதாரி வழக்கம்போல அவர்‌ 
கள்‌ வீட்டிற்குப்‌ போய்வரத்‌ தொடங்கினான்‌. 

இந்தச்‌ சமாசாரம்‌ ராமுவுக்குத்‌ தெரிய வந்தது. 
உறவினளான மீனாக்ஷியைக்‌ கேதாரி போய்ப்‌ பார்ப்பது 
பிசகல்ல வெனினும்‌, அவன்‌ மனத்திற்கு அது ஏதோ 
சம்மதமாக இருக்கவில்லை. ஆயினும்‌ அவ்வாறு தான்‌ 
அதை விரும்பாமைக்குத்‌ தன்‌ அற்ப நெஞ்சும்‌, பொறாமை: 
யுந்தான்‌ காரணம்‌ என்பதை அவன்‌ அறிந்துகொண் 
டான்‌. பதற்றம்‌ இல்லாத வெகு சாந்தமான ' அவன்‌ 
ஸ்வபாவ நிலை தடுமாறிற்று. 


அவனுக்கு அப்பொழுதுதான்‌ பரீக்ஷை ஆயிற்று? 
கேதாரிக்கு அடுத்த வாரம்‌ ஆரம்பம்‌, மீகினாயுடன்‌- 
நேர்ந்த ஏதோ மனஸ்தாபத்தின்‌ பேரில்‌, பரீகைஷ முடிந்த. 
தினமே ராமு திடீரென்று ஊருக்குப்‌ போய்விட்டான்‌. 
அவன்‌ ரயிலுக்குக்‌ களம்பிக்கொண்‌ டிருக்கும்பொழுது, 
கேதாரி, காலேஜ்‌ பையன்கள்‌ சிலருக்கு நட்பைப்பற்றி 
ஓர்‌ உபந்நியாஸம்‌ செய்துகொண் டிருந்தான்‌. 
ஆகவே அவன்‌ வீட்டிற்கு வந்தபொழுது வெகு நேரம்‌. 
ஆகிவிட்டது. உள்ளே நுழைந்ததும்‌ ராமு புறப்பட்டுப்‌: 
போய்விட்டதை அறிந்துகொண்டான்‌. ஆனால்‌ அதற்‌. 
காக அவன்‌ வருந்தவும்‌ இல்லை; சந்தோஷப்படவும்‌ 
இல்லை. ரயில்‌ கிளம்புவதற்கு இன்னும்‌ நேரம்‌ இருந்த 
தால்‌, ஸ்டேஷனுக்கு ஓடிச்‌ சென்று பார்க்கலாம்‌ என்று: 


மாசுற்ற வாழ்வு ௦1 


முதலில்‌ நினைத்தா னாயினும்‌, பின்பு வேறு எண்ணம்‌ 
தோன்றவே, அவன்‌ மனம்‌ மாறிற்று, உடனே அவன்‌ 
நாற்காலியில்‌ அமர்ந்து, வெளியே நோக்கியபொழுது, 
ரயில்‌, ஸ்டேஷனை விட்டு மெதுவாகச்‌ சென்றுகொண் 
டிருப்பதைக்‌ கண்டான்‌. மற்ற இடங்களில்‌ செல்லும்‌ 
ரயிலினுடைய வேகம்‌ இத்‌ தென்னிந்திய ரயிலுக்கு 
இல்லை. 

உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ உழைப்பவர்களுடைய 
தேகச்‌ சோர்வு அதற்கும்‌ உண்டு. ராமு, ஜன்னலுக்கு 
வெளியே எட்டிப்‌ பார்த்துக்கொண் டிருந்ததைக்‌ 
கண்டதுபோல்‌ கேதாரி நினைத்துக்கொண்டான்‌. ஆனால்‌ 
ஜானகியும்‌ அவன்‌ அருகில்‌ வண்டிக்குள்‌ இருந்தது கேதா 
ரிக்குத்‌ தெரியாது; 


ஓ 
ஆற்றங்கரை 


சித்திரை போய்‌ வைகாசி பிறந்துவிட்டது. மேற்கு 
மலைத்‌ தொடரில்‌ இன்னும்‌ மமை பெய்யத்‌ தொடங்க 
வில்லை. ஆகையால்‌, இஷ்டம்போல்‌ விளையாடி, ஸ்நானம்‌ 
செய்ய முடியாதபடி, காவேரி பூர்ணப்‌ பெருக்குடன்‌ 
கரை புரண்டு ஓடவில்லை; முத்துப்போல்‌ தெளிந்த 
ஜலத்துடன்‌ இடுப்பளவு ஆழந்தான்‌ ஓடிக்கொண்‌ டிருந் 
தது. ஸ்திரீகள்‌, அதிலும்‌ இளம்‌ பெண்கள்‌ ஸ்நானம்‌ 
செய்யும்பொழுது பலவிதமான வம்பு பேசிக்கொண்டு, 
விரைவில்‌ கரையேறி வீடு சேர மனம்‌ இல்லாமல்‌ 
இருந்தனர்‌. அவர்கள்‌ இவ்வாறு ஊர்‌ வம்பு அளந்து 
கொண்டிருக்கும்பொழுது, ஒடும்‌ ஐலம்‌, அவிழ்ந்து, புர 
ளும்‌ அவர்களது நீண்ட ஆடையை விலக்குவதும்‌ இழுத்‌ 
துச்‌1செல்வதுமாக ஸரஸம்‌ செய்தது. அந்தப்‌ பெண்‌ 
மணிகளும்‌ வெகு சாமர்த்தியமாக அச்‌ சரசத்திற்கு இடம்‌ 
கொடுத்தும்‌ கொடாமலும்‌, எல்லை மீறிச்‌ செல்லாதபடி, 
யார்த்துக்கொண்டனர்‌. 

ஒரு நாள்‌ அவ்வாறு ஸ்நானம்‌ செய்பவர்கள்‌ பத்துப்‌ 
பன்னிரண்டு பேர்கள்‌ இருக்கலாம்‌. சிறு] பெண்களைச்‌ 
தவிர, திழவிகளும்‌ நடுவயதினர்களும்‌ அச்சிறு 
கூட்டத்தில்‌ காணப்பட்டார்கள்‌. 

“ராமுவின்‌ அகமுடையாள்‌ என்ன கோஷாவா? அல 
வதந்திக்கு அவள்‌ வந்து ஏறக்குறைய ஒரு மாதம்‌ ஆகியும்‌, 
ஒருநாள்கூடக்‌ காவேரிக்கு வரவில்லையே! அகத்தில்‌ 
இணற்றடியிலாவது ஸ்நானம்‌ செய்கிறாளோ, அல்லது, 
வியாதிக்காரக்‌ கிழவிபோல்‌, வெந்நீரில்தான்‌ குளிக்க 
றாளோ?”' என்றாள்‌ ஒருத்தி, 

'*துரைசாணி மாதிரி தொட்டியில்‌ ஜலம்‌ நிரப்பி, 


ஆற்றங்கரை 03 


அதில்‌ ஒருவேளை குளித்துக்கொண்‌ டிருப்பாள்‌!'' என்‌ 
ருள்‌ மற்றொருத்தி. 

“இல்லை, இல்லை. ஊருக்குப்‌ புதிதாகையால்‌ சற்று 
அக்சப்படுகிறாள்‌. அதோடு அகத்தில்‌ அவளைத்‌ தவிர 
வேறு ஒருவரும்‌ இல்லை'? என்று யாவரிலும்‌ இளையவ 
ளாகவும்‌, லக்ஷணம்‌ உள்ளவளாகவும்‌ தோன்றிய ஒரு 
பெண்மணி சொன்னாள்‌. 

“புதிதா? பயமா? தெருவில்‌ பெரியவர்கள்‌ நட 
மாடிக்கொண்‌ டிருக்கும்பொழுது, காலை மாலை இரு 
வேளையும்‌ வாசற்படியில்‌ நின்று பார்த்துக்கொண் 
டிருக்கப்‌ புதியவளாகவும்‌ பயந்தவளாகவும்‌ தோற்ற 
வில்லையே!”?* என்றாள்‌ பின்னும்‌ ஒருத்தி, 

“அது மட்டுமா? அசையாமல்‌ நின்றுகொண்டு, காற்‌ 
றில்‌ ஒதுங்கின மேற்புடைவையைக்கூட நேரே போட்டுக்‌ 
கொள்றெதில்லை!' என்றாள்‌ நடுவயதினளான மந்‌ 
றொருத்தி: 

பால்யத்தில்‌ இவளுக்குக்‌ கொஞ்சம்‌ பெயர்‌ உண்‌ 
டென்று ஊரில்‌ சொல்லிக்கொண்டார்கள்‌; இப்பொழு 
தும்‌ விஷயங்களில்‌ முற்றும்‌ சபலம்‌ ஒழிந்தவள்‌ அல்ல] 
“மாமியார்‌ உயிருடன்‌ இருந்தால்‌, இப்படி வெட்கம்‌ தெரி 
யாமல்‌ இருப்பதற்கு, நன்றாகத்‌ தோலை உரிப்பாள்‌ 
பாவம்‌! ராமுகான்‌ பயந்தவன்‌! பட்டண வாசத்தில்‌ 
இருந்ததனால்‌ மனைவியை அடக்கிக்‌ கொண்டுபோகத்‌ 
தெரியவில்லை” என்றாள்‌ அவள்‌. 

“மணிக்கட்டு வரைக்கும்‌ கையுடன்‌, இடுப்பு மட்‌ 
டும்‌ தொங்கும்‌ சட்டையை அல்லவா வெள்ளைக்காரச்‌இ 
மாதிரி போட்டுக்கொண் டிருக்கிறோள்‌!”” என்று வெகு 
ஆசாரக்காரியான கிழவி ஒருத்தி பிரலாபித்தாள்‌3 
ஒரு காலத்தில்‌ வெகு பொல்லாதவள்‌ என்று இவளுக்கு 
அவ்வூரார்‌ பெயர்‌ கட்டியிருந்தபோதிலும்‌, இவள்‌ சீலத்‌ 
தைப்பற்றி ஒருவரும்‌ குற்றம்‌ கூறியதில்லை. '“வீட்டில்‌ 
அவள்‌ சமைப்பதில்லையாம்‌! காவேரிக்கும்‌ குளிக்க 
வருகிறதில்லை! கோவிலுக்குங்கூடப்‌ போகாமல்‌, இப்படி 


54 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


எதற்கு நீசஸ்திரீயைப்போல்‌ இருக்கிறாள்‌! ' கலியுகம்‌ 
முற்றிவிட்டதென்று நன்றாகத்‌ தெரிகிறது! ஜானகி 
யைப்‌ பார்த்து ஊரில்‌ எல்லாச்‌ சிறு பெண்களும்‌ கெட்‌ 
டுப்‌ போய்விடுவார்களே என்று பயப்படுகிறேன்‌” 
“என்று அவள்‌ மேலும்‌ பேசினாள்‌. 
““இருந்தாலும்‌ எனக்கு அவளைக்‌ கண்டால்‌ 
பிடிக்றெது'” என்று முதலிலேயே ஜானடிக்காகப்‌ 
பரிந்து பேசிய அழகிய பெண்‌ கூறினாள்‌. **எல்லோரை 
யும்போல இல்லாமல்‌ இருப்பதோடு, புத்திசாலியாகவும்‌ 
"இருக்கிறாள்‌. யாரைக்‌ கண்டாலும்‌ இனிய புன்சிரிப்‌ 
'போடு பேசுகிறாள்‌. கடுகடுத்த முகமே இல்லை. ராமு 
வுக்கு இப்படிப்பட்ட மனைவி வாய்த்தது அதிருஷ்டந்‌ 
தான்‌. நம்ம ஊரில்‌ அற்பத்தனமும்‌ பொருமையுமே 
குடிகொண் டிருக்கின்றன. இங்கே ஆற்றங்கரையில்‌ 
வம்பளப்பது போதாது என்று, கோவிலுக்குச்‌ சென்று 
அங்கேயும்‌ பிறரைப்பற்றி அவதூறு சொல்லியும்‌ 
பொய்க்‌ கதைகள்‌ கட்டியும்‌ வீண்பொழுது போக்கு 
கிறோம்‌. நாள்‌ முழுவதும்‌ சமைப்பது, இல்லாவிட்‌ 
டால்‌ சாணிதட்டுவது, இவ்வாறு காலம்‌ போக்கும்‌ 
நமக்கும்‌ பொதி சுமக்கும்‌ கழுதைகளுக்கும்‌ என்ன 
பேதம்‌? ஒருவர்‌ நம்மைப்போல இல்லாவிட்டால்‌, 
அதற்காக நாம்‌ அவரைப்‌ பழிப்பதா? ஜான எனக்கு 
உயர்ந்தவளாகத்தான்‌ தோன்றுகிறாள்‌?' என்று, அவள்‌ 
ஜானகியின்‌ கட்சியைத்‌ தைரியமாக எடுத்துப்‌ பேடு 
னாள்‌. முதலில்‌ அவளையும்‌ பட்டணவாசக்காரி என்றும்‌, 
பட்டணம்‌ ஷோக்‌ கொண்டாடுகிறவளென்றும்‌ ஊரில்‌ 
வைதுகொண்டுதான்‌ இருந்தார்க ளாயினும்‌, அவளுக்கு 
மேல்‌ நாகரிகம்‌ பாராட்டும்‌ ஜான வந்த பிறகு அவ 
ளுக்கு அந்தப்‌ பெயர்‌ மறைந்துவிட்டது. 
ஆசாரக்காரியான கிழவி, **சீதா, நீ ஜானஇூக்காகப்‌ 
பரிந்து பேசுவது நியாயந்தான்‌! வேண்டுமானால்‌ நீங்கள்‌ 
இருவரும்‌ தோழிகளாகி ஊரில்‌ எல்லோரையுமே தலைகால்‌ 
தெரியாமல்‌ இருக்கும்படி செய்துவிடுங்கள்‌! ஆனால்‌, 


ஆற்றங்கரை 59 


தெய்வமே! அதற்குள்‌ நான்‌ கண்‌ மூடிவிட வேண்டும்‌!” 
என்றாள்‌. 

இதற்குப்‌ பிறகு அந்தப்‌ பேச்சுக்‌ கொஞ்சம்‌ 
ஓய்ந்தது. ஆனால்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ முருகன்‌, தான்‌ 
புதிதாக வாங்கின பசுவைக்‌ குளிப்பாட்ட அவ்வழியே 
ஓட்டிவந்தான்‌. ஊரார்‌ யாவருக்கும்‌ தன்‌ பெருமை 
யைத்‌ தெரிவிப்பதற்காகவே அந்த வழியாக அங்கே 
வந்து சேர்ந்தான்‌. 

“புதிதாக வாங்கின பசுமாட்டை ஓட்டிக்கொண்டு 
இதோ முருகன்‌ வருகிறான்‌. ஜானதியின்‌ நடை அழ்கை 
ராமு எப்பொழுதும்‌ பார்த்து மகிழ்வதுபோலவே, அவ 
னும்‌ தன்‌ பசு நடப்பதைப்‌ பார்த்துக்கொண்டே வரு 
கிறான்‌. அவனைக்‌ கேட்டால்‌ தெரியும்‌”? என்று இது 
வரைக்கும்‌ மெளனமாக இருந்த ஒரு பெண்‌ சொன்னாள்‌. 

“ஆம்‌, அந்த வதந்தியைப்பற்றிக்கூட மெதுவாக 
விசாரி. ஜானகி, ராமுவின்‌ ஜாதி இல்லையாம்‌; அநாதைக்‌ 
குழந்தைகளுக்கு என்று ஏற்படுத்தியிருக்கும்‌ தர்மசாலை 
யில்‌ வளர்ந்த ஓரு மாத்வப்‌ பெண்‌ என்று சிலர்‌ சொல்லு 
டவுன்‌ 

““அசாரச்‌ சீர்திருத்த முறைப்படி, அவள்‌ பெரிய 
வள்‌ ஆன பிறகுதான்‌ கல்யாணமும்‌ ஆயிற்றோ என்பதைக்‌ 
கூடக்‌ கேளு. கல்யாணமும்‌ சாந்தியும்‌ ஒன்றாக நடப்பது 
செளகரியந்தான்‌”” என்றாள்‌ யாவரிலும்‌ மிக்க இளையவ 
ளான ஒரு சிறுமி. இவள்‌ தனக்குச்‌ சாந்தியாவதற்கு 
நான்கு வருஷங்கள்‌ காத்திருக்கும்படி ஆயிற்று. 

“எல்லாம்‌ வாஸ்தவமென்றே வைத்துக்கொண் 
டாலும்‌, முருகனுக்குஇவைகள்‌ என்னமாகக்‌ தெரிந்திருக்‌ 
கும்‌?” என்று சீதை ஆட்சேபித்தாள்‌. “பாவம்‌! இவ்‌ 
வூரில்‌ இருப்பது ஜானகிக்குக்‌ கஷ்டந்தான்‌!'* என்றாள்‌. 

இதற்குள்‌ முருகன்‌, அவர்கள்‌ இவ்வண்ணம்‌ வம்பு, 
வீணுடன்‌ குளித்துக்கொண்‌ டிருந்த இடத்தை அணுகி 


௦0 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


னான்‌. கள்ளச்‌ சிரிப்புச்‌ சிரித்துக்கொண்டு, அவர்கள்‌ 
குன்னை நோக்கியதில்‌ இருந்தே, சமாசாரம்‌ முழுவதை 
யும்‌ ஊகித்து, முருகன்‌ ஜாக்ரெதைப்பட்டான்‌. 

“ஏன்ன, முருகா! புது எசமானி எப்படி இருக்கி 
றாள்‌?” என்று ஒருத்தி கேட்டாள்‌. மற்றொருத்தி, ““புதி 
தாக வாங்னெ பசுவைக்கூட நீ ஆற்றங்கரைக்கு 
ஓட்டிக்கொண்டு வந்துவிட்டாய்‌. அதுகூடப்‌ பயந்து 
மிரளாமல்‌ இருக்கிறது. ஆனால்‌ இன்னும்‌ உன்‌ ௭௪ 
மானியை அழைத்துவரவில்லையே!?? என்று பிரித்துச்‌ 
சொன்னாள்‌. 

அச்‌ சொற்களிலுள்ள பரிகாஸக்‌ குறிப்பைக்‌ கவனிக்‌ 
காததுபோல்‌ முருகன்‌, சாதாரணமாக, *'எனக்கும்‌ முத 
லிலே விசனமாக இருந்தது. உங்களைப்போலே அம்மாவை 
நானும்‌ தப்பாகத்தான்‌ நினைச்சேன்‌. ஆனா, அப்படியெல்‌ 
லாம்‌ ஒண்ணும்‌ இல்லை. ரொம்ப சாது, புத்திசாலி; பக்ஷ 
முள்ளவங்கதான்‌. இராமாந்தர வழக்கங்களுக்குப்‌ புதி 
தல்லவா? இப்போ கூட, உங்க எல்லோரோடும்‌ சேர்ந்து 
காவேரியிலே ஸ்நானம்‌ பண்ண வரவேணுமின்னுதான்‌ 
அவங்களுக்கு எண்ணம்‌. ஆனா, பயம்‌ ஜாஸ்தி” என்றான்‌? 

இன்னும்‌ அவர்கள்‌ கேட்ட பல கேள்விகளுக்கு 
முன்பே தயாராக இல்லாமல்‌ இருந்ததனால்‌ அவனால்‌ 
சரியான பதில்‌ கூற முடியவில்லை. மேலும்‌ புதுப்‌ பசு 
சலசலவென்று ஓடும்‌ ஐலத்தையும்‌ அந்த ஸ்திரீகளை 
யும்‌ பார்த்து மிரண்டு, தண்ணீர்‌ குடிக்காமல்‌ இருக்‌ 
கவே, அவன்‌ அதை ஓட்டிக்கொண்டு உடனே போய்‌ 
விட்டான்‌. 

“நான்‌ நாளைக்குப்‌ போய்‌, ஜானகியை ஆற்றங்‌ 
கரைக்கு அழைத்து வந்துவிடுகிறேன்‌. பாவம்‌! அவளும்‌ 
தனியாக இருக்கிறாள்‌. எனக்கு அவளை நிரம்பப்‌ பிடிக்‌ 
திறது'” என்று சீதை தானே கூறிக்கொண்டாள்‌. 

ஆனால்‌ அந்த வார்த்தைகள்‌, பாலியத்தில்‌ கொஞ்‌ 
சம்‌ பெயர்‌ உண்டு என்று நாம்‌ கூறிய, நடுத்தர வயது 


ஆற்றங்கரை oF 


ஸ்திரீயின்‌ காதில்‌ விழவே, ““சீதைக்குப்‌ பட்டணத்தவர்‌ 
கள்‌ என்றால்‌ எப்பொழுதும்‌ பிரியம்‌. அவள்‌ அகமுடை 
யான்‌ தேவடியாக்‌ கள்ளனாகத்‌ திரிந்துகொண்டு: 
கொஞ்ச நாட்களாக வீட்டை எட்டிப்‌ பார்க்கவே 
இல்லை. பாவம்‌! இரண்டு வருஷங்களுக்கு முன்புதான்‌ 
அன்றலர்ந்த புஷ்பம்போல்‌ வாடாத மேனியுடன்‌ இவ்‌ 
வூரூக்கு வந்தாள்‌. இப்பொழுது அகமுடையான்‌ கவா 
னிக்காததால்‌, ஒளி மழுங்கி இளைத்துப்‌ போய்விட்டாள்‌. 
புழுவரித்த புஷ்பம்போல்‌, துக்கமும்‌ அவளை உள்ளுக்‌ 
குள்ளேயே வாட்டிக்கொண்‌் டிருக்கிறது. கணவன்‌ இல்‌ 
வாறு இருந்தால்‌, மனைவிக்கும்‌ பெரும்‌ சபலத்திற்கு. 
இடந்தான்‌. ராமுவோ சாது; தங்கமான பையன்‌. 
அவனைச்‌ சீதைக்குப்‌ பிடித்தால்‌ அதில்‌ ஓரு ஆச்சரிய 
மும்‌ இல்லை. யாருக்குத்தான்‌ அவனைக்‌ கண்டான்‌ 
பிடிக்காது? அதற்காகத்தான்‌ அவன்‌ அகமுடையாளின்‌ 
மேல்‌, முதலில்‌ ஆசை கொள்ளுகிறாள்‌ என்றாள்‌: 

“ராமு நடத்தை பிசகாதவன்‌. மேலும்‌ நிரம்பா 
மனோ திடம்‌ உள்ளவன்‌? அவன்‌ ஒரு நாளும்‌ மயங்க 
மாட்டான்‌!?* என்று அவள்‌ பக்கத்தில்‌ இருந்தவள்‌ 
சொன்னாள்‌? 

“சீதையின்‌ சாமர்த்தியம்‌ உனக்கென்ன தெரியும்‌** 
என்று ஒரே வார்த்தையில்‌ முன்னவள்‌ அவளை அடித்துக்‌ 
கூறிவிட்டாள்‌. சீதைக்கு இந்தச்‌ சம்பாஷணை முழுவதும்‌: 
காதில்‌ படவில்லை. ஆயினும்‌ கேட்ட மட்டில்‌ தன்னைப்‌ 
பற்றித்தான்‌ ஏதோ வம்பு என்று கண்டுகொண்டு, 
வெகு அருவருப்புடன்‌ வீட்டிற்குப்‌ புறப்பட்டாள்‌. 

மற்றொரு துறையில்‌ சில ஸ்திரீகள்‌ ஸ்நானம்‌ செய்து 
கொண்டிருந்தனர்‌. அவர்களுள்‌ ஒருத்தி முன்பு பணக்‌ 
காரியாக இருந்து, இப்பொழுது ஏழைமை ஸ்திதிக்கு. 
வந்தவள்‌. அவளுக்கிருந்த எரிச்சலில்‌, யாராவது: 
கஷ்டப்பட்டுகிறார்களென்று கேட்டால்‌ வெகு சந்தோஷ 
மாக இருந்தது. “ராமுவுக்கு ஏகக்‌ கடன்‌ ஆகிவிட்ட 
தாமே? பெரியசாமி ஐயருக்கு அவன்‌ நிலத்தில்‌ 


56 முருகன்‌ ஓர்‌ உழவ, 


முக்கியமாய்‌ முருகனுடைய தென்னந்‌ தோப்பில்‌ 
கண்‌ உண்டு என்றுகூடக்‌ கேள்வி: என்றாள்‌. 
அதற்குள்‌ மற்றொருத்தி, **அவன்‌ பி.ஏ. பரிசை 
கொடுத்திருக்கிரானே! ஒருவேளை சம்பாதித்துக்‌ கடனை 
அடை.த்துவிடலாம்‌”” என்றாள்‌. 

“ராமு தங்கமான பையன்‌”. என்று எல்லா வய 
தான பெண்டுகளும்‌ ஒரே குரலில்‌ ஆமோதித்தார்கள்‌. 

““ஜானகிக்கு நல்ல அதிருஷ்டம்‌” என்று சமீபத்‌ 
தில்‌ விவாகமாகிய சிறு பெண்கள்‌ அனைவரும்‌ சேர்ந்து 
சொன்னார்கள்‌. இவற்றை யெல்லாம்‌ நின்று கேட்காமல்‌ 
சீகை கிளம்பிப்‌ போய்விட்டாள்‌. 

ஆற்றங்கரைப்‌ பேச்சு இப்படித்தான்‌. அவரவர்கள்‌ 
மனம்‌ போனவாறு, ஊர்வம்பைக்‌ கொட்டியளப்பதாக 
இருக்கும்‌. 

ஆழமில்லாத தெளிந்த ஜலத்தில்‌ தங்கள்‌ 
ஒவ்வோர்‌ அங்கமும்‌ கண்ணாடியில்‌ தெரிவதுபோல்‌ 
பிரதிபலிக்க நீரில்‌ அமிழ்ந்தபடியே அவர்கள்‌ உத்‌ 
ஸாகமாகப்‌ பேசியும்‌ விளையாடியும்‌ பொழுது போக்கு 
வார்கள்‌. புடைவையின்‌ ஒரு தலைப்பு மட்டும்‌ உடம்பில்‌ 
சுற்றியிருக்கத, மற்றைய பாகமெல்லாம்‌ ஜலத்தில்‌ 
மிதப்பதை நோக்கும்பொழுது சந்தோஷ மென்னும்‌ 
பறவையின்‌ விரித்த சிறகுகளோ அவை எனத்‌ தோன்‌ 
றும்‌. ஸ்நானம்‌ செய்பவர்களின்மேல்‌ மெதுவாக 
மோதி மடிந்து செல்லும்‌, ஸ்படிகம்‌ போன்ற நீரானது. 
அவர்கள்‌ சரீரத்திற்கே ஒரு மிருதுத்‌ தன்மையையும்‌ 
மேனியையும்‌ அளிப்பதாக இருந்தது. வர வர அவர்‌ 
கள்‌ சம்பாஷணை சிருங்கார ரஸத்திற்‌ பாய்ந்தது. 
கலகலவென்ற சிரிப்பும்‌ பேச்சும்‌, நீரைக்‌ கைகளால்‌ 
அளைந்துகொண்டே, மண்ற்‌ பரப்பான பூமி, கால்களில்‌ 
தட்டுப்படும்‌ வரைக்கும்‌ மேன்மேலும்‌ ஆழத்திற்‌ சென்று 
அவர்கள்‌ அமிழும்‌ சப்தமும்‌ எங்கும்‌ பரவத்‌ தொடங்‌ 
கும்‌. மேல்‌ நாட்டு ஸ்திரீகளது சம்பாஷணை யாவும்‌ 
அவர்கள்‌ தேத்‌ தண்ணீர்‌ அருந்தும்பொழுது நடப்பது 


ஆற்றங்கரை ௦9 


போல, தாங்கள்‌ நித்தியம்‌ ஸ்நானம்‌ செய்யும்‌ நதிக்‌ 
கரையை ஊர்‌ வம்பிற்கும்‌, ராமுவின்‌ நூதனமான 
விவாகத்தைப்பற்றிய பேச்சிற்கும்‌ உரிய இடமாக 
நமது பெண்டுகளும்‌ ஏற்படுத்திக்கொண் டிருப்பதில்‌ 
ஒன்றும்‌ ஆச்சரியம்‌ இல்லையன்றோ! 

இடிந்து பழைமையாக இருந்த அந்த ஊர்க்‌ 
கோவிலில்‌, சாயந்தரம்‌ ஸ்வாமி தரிசனத்திற்குச்‌ செல்‌ 
லும்‌ வயதான பெரியவர்களுக்கும்‌ ராமுவைப்பற்றிய 
வம்பு வெகு ஸ்வாரஸ்யமாகவே தோன்றிற்று. 

இதன்‌ நடுவில்‌ ராமுவும்‌ ஜானகியும்‌ சும்மா இருக்க 
வில்லை. அவர்கள்‌ செவிகளிலும்‌ யாவும்‌ விழுந்தன. 
**ஜானகி, ஊர்‌ முழுவதும்‌ நம்மைப்பற்றியே பேச்சாக 
இருக்கிறதாம்‌. நாம்‌ வந்து ஒரு மாதம்‌ ஆகிவிட்டதே. 
அப்படியும்‌ அவர்கள்‌ வம்பும்‌ சந்தேகமும்‌ தீரவில்லை 
போல்‌ இருக்கிறது” என்று ராமு சொன்னான்‌; 

“நான்‌ சாதாரண்மாக பேசிப்‌ பழகத்‌ தொடங்கி 
விட்டால்‌, பிறகு அவர்கள்‌ சந்தேகங்கள்‌ ஒழிந்து 
விடும்‌” என்றாள்‌ ஜானகி. ““கிராமாந்தர வழக்கங்களை 
நான்‌ அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும்‌ அப்‌ 
பொழுது முடியும்‌. பிறகு கவலையற்று நாம்‌ இங்கே 
திருப்தியாக இருக்கலாம்‌. நாளைக்‌ காலையில்‌ காவேரிக்‌ 
குக்‌ குளிக்கச்‌ சென்று வரட்டுமா??? 

“உனக்கு விருப்பம்‌ இருந்து தைரியம்‌ உண்டா 
னால்‌ போய்‌ வா. அவர்கள்‌ கேவலம்‌ வெட்டிப்‌ பேச்சுப்‌ 
பேசி, பிறரை வாயில்‌ போட்டு அரைத்துக்கொண் 
டிருப்பார்கள்‌. யார்‌ எப்படிப்‌ போனால்‌ அவர்களுக்‌ 
கென்ன? வம்புதான்‌ முக்கியம்‌. கிராம வாழ்க்கையே 
கெட்டுக்‌ கிடக்கின்றது. அற்பத்தனமும்‌ அறியாமை 
யுமே குடிகொண் டிருக்கின்றன. சரியான வழியில்‌ 
நடந்து காண்பித்து, யார்‌ இதைச்‌ சீர்திருத்தம்‌ 
செய்யப்‌ போகிறார்களோ தெரியவில்லை./”” 

“நீங்களும்‌ நானும்தான்‌! இல்லாவிட்டால்‌ வேறு 
யார்‌!” என்று ஜானகி தயங்காமற்‌ கூறினாள்‌. 


10 
பின்னும்‌ துரதிருஷ்டம்‌ 


கான்‌ கூறியபடியே ஜானகி மறுநாள்‌ காலையில்‌ 
காவேரிக்கு ஸ்நானம்‌ செய்யச்‌ சென்றாள்‌, அங்கே 
.அவள்‌ வெகு சாதாரணமாக எல்லோருடனும்‌ பேசிப்‌ 
பழகவே, ஒருவருக்கும்‌ அவளைக்‌ குறித்து வம்பு 
பேசுவதற்கு இடமில்லாமல்‌ போய்விட்டது. மேலும்‌ 
சீதையுடன்‌ பேசியதில்‌, அவளும்‌ தன்‌ போன்ற 
ஸ்வபாவம்‌ உடையவளென்று தெரிந்ததும்‌, வெகு சீக்‌ 
ரெம்‌ அவளுடன்‌ சிநேகமாகிவிட்டாள்‌. அவள்‌ வந்ததும்‌ 
சதை, தானாகவே அவளுக்கு நதியில்‌ குளிக்கும்‌ விதத்‌ 
தையும்‌, பொதுவான சில இராம வழக்கங்களையும்‌ 
காட்டிக்கொடுக்க இனிமையாக ஏற்றுக்கொண்டாள்‌. 
அதனால்‌ இந்தச்‌ சிநேகம்‌ வெகு சுலபமாக ஏற்பட்டது] 
அன்று சாயந்தரம்‌ தங்கள்‌ வீட்டிற்கு வரும்படி, 
ஜான சீதையை அழைத்தாள்‌. முகத்தில்‌ சந்தோஷக்‌ 
களை குறைவாக, எப்பொழுதும்‌ சற்று விசனகரமான 
பார்வையுடனேயே அவள்‌ காணப்படுவதன்‌ காரணத்தை 
அறிய ஜானகிக்கு நிரம்ப ஆவலாக இருந்தது. ' 

மாலைப்பொழுது நெருங்கிற்று. ஊர்‌ அக்கிரகாரத்‌ 
தில்‌ வெயிலும்‌ புழுக்கமும்‌ அதிகமாக இருந்தபோதி 
லும்‌ முருகனுடைய தென்னந்‌ தோப்பில்‌ ஜில்லென்று 
குளிர்ச்சியாகக்‌ காற்று வீசிக்கொண்‌ டிருந்தது, முருக 
னும்‌ மத்தியான்னம்‌ முழுவதும்‌ வெயிலில்‌ வேலை 
செய்த சிரமத்தைத்‌ தீர்க்க, தென்ன மரத்து இருண்ட 
நிழலில்‌ உட்கார்ந்து இளைப்பாறிக்கொண்‌ டிருந்தான்‌. 
ஆனால்‌ அப்பொழுதும்‌ அவன்‌ கைகள்‌ சும்மா இருக்க 
வில்லை? தன்‌ குடிசை மேற்கூரைக்கு என்று, பழுத்த 
தென்ன மட்டைகளைக்‌ கிழித்துக்‌ கற்று முடைந்துகொண் 


பின்னும்‌ துரதிருஷ்டம்‌ 61 


டிருந்தான்‌. அச்சமயம்‌ ராமு அங்கே வந்தான்‌. அபூர்வ 
மாக வந்த எசமானனை வரவேற்க, முருகன்‌ சந்தோஷத்‌ 
துடன்‌ எழுந்தான்‌. ஊருக்கு வந்த பிறகு ராமு 
அங்கே வந்தது இதுதான்‌ இரண்டாந்‌ தடவை, 

“முருகா, உன்னைப்போலவே இனி நானும்‌ மண்‌ 
வெட்டியும்‌ கலப்பையும்‌ கொண்டு, நிலத்தை உழுது, 
பயிரிட்டு, காலம்‌ தள்ளலாம்‌ என்று நினைக்கிறேன்‌. 
எங்கே, இப்பொழுதே ஆரம்பி. இந்தத்‌ தென்ன 
ஓலைகளை அழகிய விரிப்புப்‌ பாயாகவும்‌ திரைத்‌ தட்டிக 
ளாகவும்‌ எப்படிப்‌ பின்னுவது என்பதை எனக்குக்‌ 
காட்டிக்கொடு; பார்ப்போம்‌!” என்று ராமு உண்மை 
யாகச்‌ சொன்னது, முருகன்‌ மனத்திற்குத்‌ திருப்தியாக 
இருந்தது. 

““ஏசமானைக்‌ கண்டால்‌ எனக்கு வேலை ஓடும்‌. நீங்க 
எதிரில்‌ இருந்தாலே என்‌ வேலை ஆனாப்போலேதான்‌. 
ஆனாக்‌ கீத்து முடைவது, மம்மட்டி எடுத்து வெட்டுவது 
இதுபோன்ற வேலையெல்லாம்‌ உங்க சாதிக்கு ஏற்ற 
தல்ல. உங்க மெதுவான கைகளுக்குத்தான்‌ தகுதி 
யாகுமா? நாங்க இதற்கென்றே - பிறந்திருப்பதனால்‌ 
சந்தோஷமாகச்‌ செய்யறோம்‌. ஆனா எசமான்‌ மட்டும்‌ 
இவ்விடத்தை விட்டு எங்கேயும்‌ போகக்கூடாது””. 

“இருந்தாலும்‌ மண்‌ வெட்டியும்‌ கலப்பையும்‌ எடுத்து 
நான்‌ வேலை செய்துதான்‌ ஆகவேண்டும்‌. இல்லாவிட்‌ 
டால்‌ இந்த அன்னத்தைச்‌ சாப்பிட எனக்கு என்ன 
பாத்தியம்‌, முருகா??? 

“*அதெல்லாம்‌ உதவாது, சாமி, ஊரெல்லாம்‌ கை 
கொட்டிச்‌ சிரிக்கத்‌ தொடங்குவாங்க. முருகன்‌ மன 
சுக்கு ரொம்ப வருத்தமாயிடும்‌. உங்களுக்காக உழைக்க 
வேணுமின்னு நாங்க ஏற்பட்டிருக்கோம்‌. ஓவ்வொரு 
சாதிக்கும்‌ ஒவ்வொரு தொழில்‌ திட்டமாயிருக்கு.?” 

“முருகா, எனக்கு ஏற்பட்ட வேலையை நான்‌ சரி 
யாகச்‌ செய்யவில்லை. எனக்குப்‌ பீ. ஏ. பரீகை மீண்டும்‌ 
தவறிப்‌ போய்விட்டது. ஒன்று, விவசாயத்‌ தொழிலை 


62 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


நான்‌ மேற்கொள்ள வேண்டும்‌; அல்லது பட்டினியாகக்‌ 
இடந்து உயிர்‌ துறக்க வேண்டும்‌.” 

*தவறியா போச்சு, சாமி! ஆனா முருகன்‌ மூச்‌ 
சுள்ள வரையிலே எசமானுக்கு ஒண்ணும்‌ ' கெட்டுப்‌ 
போக வில்லை. உண்மையாக உங்களுக்குப்‌ பரீகைஷ 
போனதைப்பற்றி எனக்குச்‌ சந்தோஷந்தான்‌. இங்‌ 
கேயே இருந்துவிடுங்க, சாமி! பீ.ஏ. பரீக்ை போயிட்‌ 
டால்‌ என்ன? மழை பெய்யாமலா போயிடும்‌! அதனால்‌ 
சுவாமி நமக்கு நல்லதுதான்‌ செய்திருக்காரு.?” 

நீ கூறுவது உண்மை, முருகா. ஈசுவர இச்சை 
அவ்வாறுதான்‌ இருக்கிறது. இனி இங்கிருந்து உன்‌ 
னுடன்‌ நிலத்தைப்‌ பார்த்துக்கொண்டு நான்‌ காலம்‌ 
கழித்துவிடுகிறேன்‌. புதிதாக நீ வாங்கின பசு எப்படி 
இருக்கிறது? நல்ல ஜாதிதானா? அதோ இருக்கிறதே, 
அதுவா? ஏன்‌ இப்படி ஒட்டி யிருக்கிறது முருகா! கன்றுக்‌ 
குட்டியும்‌ மிகவும்‌ இளைத்துத்‌ தெரிகின்றதே. பசு இப்‌ 
பொழுது கறக்கிறதோ? தகுந்த ஜோடி பார்த்து, நாம்‌ 
னைக்கு விடுவதில்லை. மாடுகளை விருத்திக்குக்‌ கொண்டு 
வருவதில்‌ இங்கே ஒருவருக்கும்‌ சரியான அறிவில்லை. 
பசுக்களையும்‌ காளைக்‌ கன்றையும்‌ தேற்றி வளர்க்கும்‌ 
விதம்‌ அறிந்தபின்‌ அல்லவா நமது விவசாயமும்‌ விருத்தி 
யடையும்‌!”்‌ 

. இவ்வண்ணம்‌ ராமு, தான்‌ புஸ்தகங்களிலும்‌ பத்தி 
ரிகைகளிலும்‌ படித்தவைகளை எல்லாம்‌ எடுத்துக்‌ கூறி 
னான்‌. ஒன்றும்‌ விளங்கா தவனாக முருகன்‌, **எசமான்‌ 
ஊரிலேயே இருந்து, காலத்திலே வாய்க்கால்‌ வெட்டுவது, 
வயல்களுக்கு எருவடிப்பது, குழி வெட்டுவது, முதலிய 
சில்லறை வேலைகளைக்‌ கவனிச்சாத்தானே பயிர்த்‌ 
தொழில்‌ விருத்தியாகும்‌” என்றான்‌. 

இப்பொழுது சத்தியாக, முருகன்‌ கூறுவதை 
அங்கீகரித்து மெளனமாக இருப்பதே சரி என்று 
ராமு நினைத்துக்கொண்டான்‌. ஏனெனில்‌ விவசாயத்தைப்‌ 
பற்றித்‌ தனக்குத்‌ தெரிந்தவைகளை யெல்லாம்‌ சொன்‌ 


பின்னும்‌ துரதிருஷ்டம்‌ 02 


னால்‌, அவனுக்குக்‌ கலவரம்‌ உண்டாகிவிடும்‌. 
அவனுக்கு விளங்கும்படியாகச்‌ சொல்வதும்‌ கஷ்டந்தான்‌ 
அல்லவா? 

ராமு தெருவழியாகத்‌ தோப்பிற்குப்‌ போவதைப்‌ 
பார்த்த சீகை, இதுதான்‌ சமயம்‌ என்று எண்ணி, 
ஜானகியின்‌ வீட்டிற்குச்‌ சென்றாள்‌. 

ஜிதா, வா, இப்பொழுதுதான்‌ நான்‌ உன்னைப்பற்றி 
நினைத்தேன்‌. அவர்‌ வெளியே போய்விட்டார்‌. தாராள 
மாக உள்ளே வரலாம்‌. அவர்‌ அகத்தில்‌ இருந்தாலுங்‌ 
கூட, நீ அதிக வெட்கப்பட வேண்டாம்‌. நீ வந்தது 
எனக்கு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்றெது!”? 
என்றாள்‌ ஜானகி. 

“ஏன்‌, ஜானகி! உன்‌ முகம்‌ ஒருவாறாக இருக்கிறது? 
காலையில்‌ இருந்ததுபோல்‌ மலர்ந்து தெரியவில்லையே! 
என்ன விசேஷம்‌? காவேரியில்‌ ஸ்நானம்‌ செய்தது ஐல 
தோஷம்‌ பிடித்துவிட்டதா? உடம்பு ஒன்றும்‌ இல்லையே! 
என்று சதை பரிவாக விசாரித்தாள்‌. 

“என்‌ உடம்பிற்கு ஒன்றும்‌ இல்லை. அவருக்கு இம்‌ 
முறையும்‌ பரீக்ை தவறிவிட்டது. ஆனால்‌ அதை நான்‌ 
ஒன்றும்‌ பெரிதாகப்‌ பாவிக்கவில்லை. அவர்தான்‌ சாமானி 
யமாக நினைக்காமல்‌, என்‌ பொருட்டு வருந்துவதாகச்‌ 
சொல்லுகிறார்‌. எனக்கு அதில்‌ கொஞ்சங்கூட வருத்தம்‌ 
இல்லை என்று நான்‌ எவ்வளவு சொன்னாலுங்‌ கேட்கவும்‌ 
மாட்டேன்‌ என்கிறார்‌?” என்றாள்‌ ஜானகி. 

“*மறுபடியும்‌ தவறிப்‌ போய்விட்டதா! என்ன 
விபரீதம்‌! இவ்வூரில்‌ அவரைப்போல்‌ புத்திமான்‌ வேறு 
ஒருவரும்‌ இல்லை. தெய்வந்தான்‌ பிரதிகூலமாக இருக்‌ 
கிறதென்று கூற வேண்டும்‌. ஆனால்‌ இந்தத்‌ தடவை 
தவறிப்‌ போய்விட்டதனால்‌ என்ன? அடுத்து வருஷம்‌ 
தேறிவிடுகிறார்‌. இல்லாவிட்டால்‌ மீண்டும்‌ படிப்பு 
எதற்கு? காவிரி நதி பாயும்‌ இவ்வழகிய கிராமத்தி 
லேயே உன்னோடு சுகமாக இருந்துவிடலாமே, மீ, ஏ. 
பரீக்ை கொடுத்தவர்களுக்‌ கெல்லாம்‌ மாதம்‌ முப்பது 


404 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


ரூபாய்‌ சம்பளத்துக்கு மேல்‌ கிடைப்பது அரிதாக 
இருக்கிறது. அதுவும்‌ குமாஸ்தா உத்தியோகம்‌. வேலை 
நிரம்பக்‌ கஷ்டம்‌. என்‌ தமையனுக்கு அவ்வேலைதான்‌. 
உற்றார்‌ உறவினர்‌ யாவரையும்‌ விட்டு எங்கேயோ 
வெகு தூரத்திற்கு அப்பால்‌ இருக்கிறான்‌. நான்கு வருஷ 
காலமாக நான்‌ அவனைக்‌ கண்ணால்கூடப்‌. பார்க்கவில்லை. 
ஜானகி! உனக்கென்ன? நீ இங்கேயே இருக்கலாமே!” 

“அனால்‌ உன்னைப்போல்‌ நாங்கள்‌ அவ்வளவு சேல்‌ 
வந்தார்கள்‌ அல்லவே, சீதா!” என்று ஜானகி புன்னகை 
யுடன்‌ கூறினாள்‌. 

“என்‌ பணத்தையெல்லாம்‌ சமுத்திரதத்தில்‌ கொண்டு 
போய்ப்‌ போடு. உன்‌ அகத்துக்காரரைப்போல்‌, வீண்‌ 
உம்பம்‌ இல்லாமல்‌, அன்புள்ள கணவன்‌ இருந்தால்‌, 
அழு ஏகரும்‌ எழுநூறு ஏகருக்கு மேற்பட்ட ஐசுவரியம்‌ 
அல்லவா? 7 பணத்தினால்‌ துன்பத்தைத்‌ தவிர. வேறு 
ஒரு பிரயோஜனமும்‌ இல்லை, மேலும்‌, கிராமத்தில்‌ 
நமக்கென்ன தேவை? நான்‌ வேண்டுவதற்கு மேற்பட்ட 
திரவியம்‌ இருப்பதனால்‌ கெட்ட நடவடிக்கைதான்‌ படி 
யத்‌ தொடங்கும்‌] என்று சீதை சொல்லிக்கொண்டே 
வரும்பொழுது, கம்‌ வெட்கி, திடீரென்று நிறுத்தி 
னாள்‌. ஒரு நிமிஷம்‌ பொறுத்து, **நான்‌ ஏதோ யோசனை 
இல்லாமல்‌ வெகு தாராளமாகப்‌ பேசுகிறேன்‌. ஆனால்‌ 
உலகம்‌ அப்படித்தான்‌ இருக்கிறது. நானும்‌ சிறியவள்‌ 
தான்‌ என்றாலும்‌, உன்னைவிடச்‌ சற்றுப்‌ பெரியவள்‌] 
அகையால்‌, இன்னுங்‌ கொஞ்சம்‌ அநுபவம்‌ உண்டு” 
என்றாள்‌. 

“நீ சொல்லவதெல்லாம்‌ எனக்கு விளங்குகிறது] 
தா, நீகாரணம்‌ கூற வேண்டாம்‌?” என்றாள்‌ ஜானகி. *? 

“உன்‌ அகத்துக்காரர்‌ படிப்பே அவருடைய பெரிது 
தனமென்று சொல்ல வந்தேனே ஒழிய, வேறொன்றும்‌ 
இல்லை. உன்‌ போன்ற ஸ்திதியில்‌ இருப்பவர்களுக்குக்‌ 
இராம வாழ்க்கை ஸ்வர்க்க போகமென்று கூறலாம்‌. 
ஜானகி, அதன்‌ முதல்‌ உபயோகம்‌, உன்‌ பழக்கம்‌ 


பின்னும்‌ துரதிருஷ்டம்‌ 65 


எனக்கு நிலைக்கும்‌: உன்‌ நட்பு எனக்குப்‌ பெரும்‌ நிதி 
அகப்பட்டதுபோல்‌ அன்றோ!” : என்று சீதை மலர்ந்த 
முகத்தோடு சொன்னாள்‌. 

தன்னையும்‌ ராமுவையும்பற்றி அவள்‌ அடிக்கடி 
புகழ்ந்து பேசுவதைக்‌ கேட்ட ஜானகி, சிறிது வெட்‌ 
கத்தினால்‌ தயங்கினா ளாயினும்‌, சீதைக்கு அது இயற்கை 
யான குதூகலத்தை அளித்தத்‌ என்பதைக்‌ கண்டு 
கொண்டாள்‌. ஆகவே அவள்‌ சீதையைத்‌ தடுக்க 
வில்லை. பொறுமைக்கும்‌ கள்ளம்‌ கபடற்ற ஜானகிக்‌ 
கும்‌ வெகு தூரம்‌. மகா பரிசுத்த ஸ்வபாவத்தை 
உடைய சீதையும்‌ உபசாரத்திற்காக வீண்‌ வார்த்தை 
கள்‌ கூறுபவள்‌ அல்ல. சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌ வரையி 
அம்‌ அவ்விருவரும்‌ பேசிக்கொண்‌ டிருந்தனர்‌. அப்‌ 
பொழுதும்‌, ராமு வெளியிலிருந்து வந்து விட்டதனால்‌ 
தான்‌ அவர்கள்‌ பேச்சு நின்றது. அவனைக்‌ கடைக்‌ கண்‌ 
ணால்‌ நோக்கி, சீதை அவ்விடத்தை விட்டுக்‌ கிளம்பி 
னாள்‌. பல மாதங்களாகப்‌ பார்க்காததனால்‌ ராமுவுக்‌ 
கும்‌ அவளைச்‌ சமீபத்தில்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற 
அவா இருந்தும்‌, ஜானகி தன்னைப்‌ பார்த்துக்கொண் 
டிருக்கும்பொழுது அவன்‌ அவ்வாறு செய்ய முடிய 
வில்லை. சீதையைக்‌ கண்டதும்‌ அவளுடைய பல 
. துன்பங்கள்‌ நினைவிற்கு வரவே, அவனுக்குத்‌ தன்‌ 
பரீக்ை தவறிய வருத்தமும்‌ குறைந்துவிட்டது 

“ஜானகி, சீதையினுடைய சிநேகத்தை எவ்வாறு 
சம்பாதித்தாய்‌?'* 

“இன்று காலை ஆற்றங்கரைக்குக்‌ குளிக்கச்‌ சென்ற 
தன்‌ லாபம்‌; காவேரி யம்மனுடைய வரப்‌ பிரசாதந்‌ 
தான்‌. அவள்‌ இன்னார்‌ என்றுகூட எனக்குச்‌ சரியாகத்‌ 
தெரியா து? * 

“அவள்‌ ஒரு பள்ளிக்கூட உபாத்தியாயரின்‌ பெண்‌: 
படிக்கத்‌ தொடங்குமுன்‌ புஸ்தகத்தின்‌ முதல்‌ பக்கமே 
கிழிந்துவிட்டால்‌ எப்படியோ, அப்படியேதான்‌ அவ 
ஞம்‌ இப்பொழுது இருக்கிறாள்‌. நிரம்பக்‌ குணவதி, ல 

மூ. ஓ. 8. 


65 முகுகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


விஷயங்களில்‌ கஉன்னைப்போலவேதான்‌ இருப்பாள்‌. 
அருமை தெரியாத ஒரு மடையனிடம்‌ அவளைத்‌ தள்ளி 
வீட்டார்கள்‌. அவளிடம்‌ பிரியமாயிரு, ஜான, 
ஒரு வேளை அது அவளுக்கு ஓர்‌ ஆறுதலாக இருந்தாலும்‌ 
இருக்கலாம்‌.?” 

“என்ன, பரஸ்பரம்‌ ஸ்தோத்திரமாக இருக்கின்‌ 
றததே! நீங்கள்‌ அவளைப்பற்றிக்‌ கொண்டாடிக்‌ கூறு 
கிறீர்கள்‌; அவளும்‌ உங்களைச்‌ சிலாகித்துப்‌ பேசுகிறாள்‌!” * 
என்றாள்‌ ஜானகி சிரித்துக்கொண்டே. 

“அவள்‌ கஷ்டத்தை நினைக்கும்பொழுது எனக்கு 
என்‌ வருத்தம்‌ மறைந்து போகிறது. அவள்‌ கணவன்‌ 
நேர்‌ வழியில்‌ இல்லை. என்னைவிடக்‌ கொஞ்சம்‌ வயதில்‌ 
பெரியவன்‌. நாங்கள்‌ இருவரும்‌ பள்ளிக்கூடத்தில்‌ 
ஒன்றாகப்‌ படித்தோம்‌. பணக்காரப்‌ பைய னாதலால்‌ 
அவனை நாட்கழித்துப்‌. பள்ளிக்கூடத்தில்‌ சேர்த்தார்‌ 
கள்‌. ஐந்தாம்‌ வகுப்பிலேயே அவனுக்குப்‌ பரீக்ை 
பவறிப்‌ போய்விட்டது. கிராமியமான கெட்ட வழக்கங்‌ 
களும்‌ பிறருடைய இச்சகமும்‌, பணம்‌ இருப்பதனால்‌, 
நான்‌ சம்பாதிக்க வேண்டியதில்லை என்ற எண்ணமும்‌. 
அவனைக்‌ கெடுத்துவிட்டன. சீதை, இங்கே மாமியார்‌ 
அஆதனத்தின்‌ கீழே கஷ்டப்பட்டுக்கொண்‌ டிருக்கிறாள்‌. 
அவன்‌ அவளை விட்டு, பட்டணத்தில்‌ தேவடியாளே 
கதி என்று திரிந்துகொண்‌ டிருக்கிறான்‌.”? 

..,**அயினும்‌ உங்களுக்குச்‌ சீதையிடம்‌ இருக்கும்‌ 
பக்ஷ பாதத்தைக்‌ காண எனக்குப்‌ பொருமையாகத்‌ 
தான்‌ இருக்கெறது!?* என்று ஜானகி விளையாட்டாகப்‌ 
பேசுவதுபோல்‌ கூறினாள்‌. 

“நான்‌ சொல்வதை முழுவதும்‌ கேள்‌, ஜானகி 
ஒரு விதத்தில்‌ நான்‌ அவளுக்குக்‌ கடமைப்பட்டவனாக 
இருக்கிறேன்‌. -எப்படியெனில்‌, சீதையின்‌ கணவன்‌ 
எனது உயிரை ஓரு சமயம்‌ காப்பாற்றியிருக்கிறான்‌. 
கரவேரியில்‌ .. நான்‌ முழுகிப்‌ போகும்‌ தருணத்தில்‌ 
அவன்தான்‌ என்னைப்‌ பிடித்து மேலே இழுத்துக்‌ கரை 


வின்னும்‌ துரதிருஷ்டம்‌ 87 


சேர்த்தவன்‌. அதற்குப்‌: பதில்‌ இப்பொழுது நான்‌ 
அவர்களுக்குச்‌ செய்ய வேண்டாமா? அவனைக்‌ காணும்‌ 
பொழுது சிதையைப்பற்றிப்‌ பேசலாம்‌ என்று 
நினைத்துக்கொண்‌ டிருக்கிறேன்‌. பள்ளிக்கூடத்தில்‌ படித்‌ 
துக்கொண் டிருக்கும்பொழுது என்‌ சொல்லைத்‌ தட்‌ 
டாது நடப்பான்‌. அவன்‌ பள்ளிக்கூடத்தை விட்டுச்‌ 
சென்றதும்‌ நான்தான்‌ அவனைக்‌ கவனிக்காமல்‌ இருந்து 
விட்டேன்‌.” 

“*அம்‌, இப்பொழுது கேதாரி உங்களைக்‌ கவனிக்கா 
மல இருப்பதுபோல; சரியான தண்டனைதான்‌!” என்று 
ஜானகி சற்று வேண்டுமென்றே கூறினாள்‌. 

“அம்‌, ஆம்‌. உண்மையே”? என்றான்‌ ராமு, சிறிது 
தயக்கத்துடன்‌, ““கெட்ட நடவடிக்கைகளை ஒழித்து, 
மீண்டும்‌ சீதையுடன்‌ வந்து இருக்கும்படி நான்‌ 
அவனை மன்றாடியாயினுங்‌ கேட்டுக்கொள்ளப்‌ போடி 
றேன்‌.” 
£“ஐலத்தில்‌ மூழ்குபவனைக்‌ காப்பாற்றப்‌ போய்‌, 
நீங்களும்‌ மூழ்கிப்‌ போகவேண்டாம்‌. - தயவு செய்யுங்‌ 
கள்‌”' என்று ஜானகி அர்த்தத்தோடு பேசினாள்‌. 

முதலில்‌, அபிமானத்தை முன்னிட்ட இச்சிறு நற்‌ 
காரியத்தைச்‌ செய்து, நாம்‌ செய்ய வேண்டுமென்று 
எண்ணியிருக்கும்‌ கிராமச்‌ சீர்திருத்தத்தைத்‌ துவக்கு 
வோம்‌. கற்புள்ள ஒரு மனைவியிடம்‌ அவள்‌ கணவ 
னைச்‌ சேர்ப்பித்தால்‌ அதற்கும்‌ நீ தப்‌ பு கொள்‌ 
வாயோ??? 

“இல்லை, இல்லை. அக்காரியத்தில்‌ என்னையும்‌ சேர்த்‌ 
துக்கொள்வதாக இருந்தால்‌ நான்‌ ஒன்றும்‌ சொல்ல 
மாட்டேன்‌.” 

இவ்வாறு ராமுவும்‌ ஜானகியும்‌ சீதையின்‌ விஷய 
மாகத்‌ தனித்‌ தனியே, பலவாறாகிய 'எண்ணங்களில்‌ 

மூழுகியிருந்தனர்‌. சற்றுப்‌ பொறுத்து ராமு, **சரி 
இனி நம்‌ காரியங்களைக்‌ கவனிப்போம்‌. ஜானகி, - ஈசுவர 
சம்மதம்‌ எப்படி என்பது தெரிந்துவிட்டது. நான்‌ மறு 


68 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


படியும்‌ பி.ஏ. படிக்கப்போவதில்லை. இங்கேயே இருந்து 
விடலாம்‌ என்று நினைக்கிறேன்‌'” என்றான்‌. 

“சீதையும்‌ அப்படித்தான்‌ நமக்காகத்‌ தீர்மானித்‌ 
'தருக்கிறாள்‌'” என்றாள்‌ ஜான. 

“நான்‌ வேடிக்கையாகப்‌ பேசவில்லை. ஜானு, 
என்னுடைய ஆஸ்தி எவ்வளவென்று கூறுகிறேன்‌, கேள்‌. 
ஆயிரம்‌ ரூபாய்‌ கடனுடன்‌ ஏழு ஏகர்‌ நிலந்தான்‌.!”” 

“நன்றாக இருக்கிறது; அந்த நிலத்தை ஊதியெறிய 
இந்த ஆயிரம்‌ ரூபாய்‌ கடனைத்‌ தவிர வேறு வெடி 
“மருந்து அவசியம்‌ இல்லை!” * 

“அம்‌. நாம்‌ வீண்‌ ஆடம்பரம்‌ இன்றியும்‌ சாமர்த்‌ 
'இயமாகவும்‌ இல்லாவிட்டால்‌, நீ அவ்வாறு கூறுவது 
பொருந்தும்‌. அவ்வேழு ஏகர்‌ நிலத்தில்‌ வருஷத்தில்‌ 
முன்னூறு கலம்‌ நெல்‌ விளையும்‌. தென்னந்‌ தோப்பிலும்‌ 
வருஷம்‌ முந்நூறு ரூபாய்‌ வரும்படி வரும்‌. நாம்‌ செட்‌ 
டாக இருந்து வந்தால்‌, ஓவ்வொரு வருஷமும்‌ முன்‌ 
னூறு ரூபாய்‌ மீத்து விடலாம்‌. அவ்வாறு செய்து, 
ஐந்து வருஷத்தில்‌ கடன்‌ முழுவதையும்‌ அடைத்துவிடக்‌ 
கூடும்‌ என்று நினைக்கிறேன்‌. நாம்‌ இருப்பது இரண்டு 
போர்தான்‌. நீ எனக்கு மனைவியாக வாய்த்ததும்‌ என்‌ 
பாக்கியவசமே என்று கருதுகிறேன்‌. ஏன்‌ உயர்ந்த விவேக 
மான மார்க்கத்தில்‌ நாம்‌ காலம்‌ கழிக்கலாகா து?” * 

““வாஸ்தவந்தான்‌; ஆயினும்‌ வம்பும்‌ வீணும்‌ குடி 
கொண்ட ஊராயிற்றே இது!” என்று ஜானகி சீதையை 
நினைத்துக்கொண்டே சொன்னாள்‌. 

“நாம்‌ இந்த வீட்டை விட்டு வேறு வீடு சென்றுவிடு 
வோம்‌. என்னுடைய உத்தேசத்திற்கு அது பொருத்த 
மானதாகவே இருக்கிறது. வேண்டுமானால்‌ இப்பழைய 
வீட்டை விற்றுங்கூட நாம்‌ கடனில்‌ பாதியை அடைத்து 
விட்டு, இவர்கள்‌ கோழிக்‌ குறும்புக்கும்‌ உற்றுக்‌ கேட்‌ 
பதற்கும்‌ உள்ளாகாமல்‌ சுகமாக இருக்கலாம்‌. புண்‌ 
ணிய நதியான காவிரிக்குச்‌ சமீபமாக இருக்கும்‌ தோப்‌ 
பில்‌, ஒரு சிறு கூரை வீடு அமைத்துக்கொண்டு, நமது. 


பின்னும்‌ துரதிருஷ்டம்‌ 69 


நிலத்தில்‌ நாமே, மற்றப்‌ பண்ணையாட்கள்‌ யாவரையும்‌ 
போல்‌ பயிரிட்டு வேலை செய்வோம்‌. எப்படிச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்பதை எல்லாம்‌ முருகன்‌ நமக்குக்‌ கற்‌ 
றுக்கொடுத்து விடுவான்‌. இங்கே சீட்டாடிக்கொண்டும்‌ 
ஓழுங்கனமாகத்‌ திரிந்து மனைவியர்களுக்குத்‌ துன்பம்‌ 
இழைத்துக்கொண்டும்‌ இருக்கும்‌ அயோக்கியப்‌ பயல்‌ 
கள்‌, பணச்‌ செருக்கினாற்‌ சோம்பித்‌ திரிபவர்கள்‌, 
இவர்களுக்கெல்லாம்‌ எப்படி நடக்க வேண்டும்‌ 
என்பதை , நாம்‌ காட்டிக்‌ கொடுப்பவர்களாக 
இருப்போம்‌. ஏழை ஜனங்கள்‌ பாடுபட்டு உழைக்க, அப்‌ 
பொருளைக்‌ கொண்டு கவலையற்று இருப்பவர்கள்‌ அல்‌ 
லவா அவர்கள்‌? ஜானகி, நமது செளக்கியம்‌, சந்தோ 
ஷம்‌ இவைகளின்‌ பொருட்டு, நம்‌ கைகளால்‌ நாமே 
தான்‌ எல்லாப்‌.பொருள்களையும்‌ உண்டுபண்ணிக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அப்படிச்‌ செய்யாத எவனும்‌ இவ்வுலகில்‌ 
ஒன்றுக்கும்‌ உரியவன்‌ ஆகான்‌.” 

“முத்து முதலித்‌ தெருவில்‌ இருந்ததை நினைத்துப்‌ 
பார்க்கும்பொழுது இவ்வூர்‌ எனக்குச்‌ சுவர்க்கமாகத்‌ 
தான்‌ தோன்றுறெது. நீங்கள்‌ இருக்கும்‌ இடமே 
எனக்கு அயோத்தி. ஆனால்‌ என்‌ தாயார்‌ சென்னையில்‌ 
தனியாகக்‌ கஷ்டப்பட்டுக்கொண் டிருக்றொளே! அவளை 
நாம்‌ இங்கே அழைத்துக்கொள்ள லாகாதா? அவள்‌ வேறு 
எங்கே போய்‌ இருப்பாள்‌? அந்தப்‌ பொறுப்பு உங்களைத்‌ 
தான்‌ சேர்ந்தது. அவள்‌ என்னோடுதான்‌ இருக்கவேண்டும்‌ 
என்பதை அறிந்துதானே நீங்கள்‌ என்னை மணம்‌ செய்து 
கொண்டீர்கள்‌?! ! 

“ஜானகி, அதற்காக நான்‌ இப்பொழுது தயங்க 
வில்லை. உன்னை எனக்கு மனைவியாக அளித்தவளை நான்‌ 
எவ்வாறு ஒரு பாரமாகக்‌ கருதுவேன்‌? இங்கே வீட்டைப்‌ 
பார்த்துக்கொண்டு பெரியவளாக உன்னுடன்‌ இருக்க 
அவள்‌ வேண்டியதுதான்‌.”* 

“அனால்‌, நம்‌ யோசனைகள்‌, மலனோராஜ்யங்கள்‌ 
இவைகள்‌ ஒன்றையும்‌ அவள்‌ அங்கீகரிக்கமாட்டாள்‌.'” 


முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


“நீ சொல்வது உண்மை ஜானகி. அதுதான்‌ என்‌ 
னுடைய பயமும்‌. அவளுக்கும்‌ எனக்கும்‌ வெகு தூரம்‌. 
அவளுக்கு அதிகாரத்தில்‌ ஆசை அதிகம்‌. நம்‌ இருவருக்‌ 
குமோ அது கிடையாது. எப்படியாவது அது கிடைக்க 
முயல வேண்டும்‌ என்பது அவளுடைய கொள்கை. நானோ 
நிம்மதியாகக்‌ காலங்‌ கழிப்பதையே மேன்மையென்று 
கருதுபவன்‌.” 

்‌ “ஆயினும்‌'' என்று ஜானகி நடுவில்‌ கூறத்‌ தொடங்‌ 
அனாள்‌. 

அவன்‌ மறுபடியும்‌,“*அஆனால்‌அவளை இங்கே அழைத்து 
வைத்துக்கொள்ள வேண்டியது என்‌ கடமை, தாயார்‌ 
மேலுள்ள உன்னுடைய அன்பிற்கும்‌ அது ஏற்றதாக 
இருக்கிறது. இங்கே வந்துவிடும்படி நான்‌ நாளையே அவ 
ளுக்கு எழுதிவிடுகிறேன்‌”' என்றான்‌. 

“அப்படியே கேதாரிக்கும்‌ எழுதுங்கள்‌” என்று 
ஜானகி வேண்டிக்கொண்டாள்‌. 

“இல்லை. நான்‌ அவனுக்கு எழுதப்‌ போவதில்லை. 
மீண்டும்‌ ஒரு தரம்‌ நான்‌ புத்திகெட்டு நடக்க வேண்டுமா? 
எப்‌.எல்‌. பரீக்ஷையில்‌ தான்‌ முதலாகத்‌ தேறியிருப்பதை 
அவன்‌ எனக்கு எழுதவில்லை.நான்மட்டும்‌ எதற்கு, ,.2:” 

““முதலாகவா?'” என்று ஜானகி சிறிது பெருமை 
யுடனும்‌ சந்தோஷத்துடனும்‌ கேட்டாள்‌. ராமுவுக்கு 
அது அவ்வளவாக ரஸிக்கவில்லை யாதலால்‌ பதில்‌ சொல்‌ 
லாமல்‌ மெளனமாக இருந்தான்‌. அவளுக்குக்‌ கேதாரி 
உறவு என்பது அவனுக்கு ஞாபகம்‌ இல்லை. அனால்‌ 
கேதாரியினால்‌ ராமு தனக்குக்‌ கணவனாக வாய்த்ததை 
யும்‌, தன்‌ தாயார்‌, கேதாரி, பிற்காலம்‌ மோட்டார்‌ வைத்‌ 
துக்கொள்ளும்‌ உயர்ந்த ஸ்திதிக்கு வரக்கூடிய புத்தி 
மானென்று மதித்ததையும்‌ ஜானகி சல வேளைகளில்‌ 
நினைத்துக்கொள்ளாமல்‌ இருப்பதில்லை. கணவனை நோக்கி 
உள்ளுக்குள்‌ சிறிது பெருமூச்‌ செறிந்தாள்‌. ஆனால்‌ அது 
ஒரு கூணந்தான்‌ நின்றது. அதற்குள்ளாகவே: தன்‌ மன 
அமைதியை ஜான மீண்டும்‌ பெற்றாள்‌. 


11 
அதிருஷ்டத்திற்கே காலம்‌ 


(தாரி, உன்னைப்போல்‌ ஒரு மருமகன்‌ எனக்குக்‌ 
கிடைத்திருக்க லாகாதா? எதிலும்‌ வெற்றியுடன்‌, எப்‌ 
பொழுதும்‌ உத்ஸாகமும்‌ தைரியமும்‌ வாய்ந்து, அடர்ந்த 
புதரினுள்‌ பாய்ந்து செல்லும்‌ கோடரியைப்போல்‌, என்‌ 
விதத்‌ தடைகள்‌ நேரிட்டபோதிலும்‌ அவைகளை. நீக்கிக்‌ 
கொண்டு, மேலே செல்லும்‌ சக்தியை நீதான்‌ பெற்றிருக்‌ 
கின்றாய்‌!” என்று மீனா தன்னைப்‌ பார்க்க வந்த கேதாரி 
யைப்‌ புகழ்ந்துரைத்து வரவேற்றாள்‌. சென்ற இரண்டு, 
மூன்று மாத காலத்திற்குள்‌, தான்‌ இயற்றிய அரிய 
செயல்களை எல்லாம்‌ அவளிடம்‌ அவன்‌ சுருக்கமாக 
எடுத்துச்‌ சொல்லவே அவன்‌ அங்கே வந்து சேர்ந்தான்‌; 
காணும்பொழுதெல்லாம்‌ அவள்‌ கொண்டாடாவிடினும்‌, 
அவள்‌ புகழ்ச்சி தன்னைத்‌ தூண்டி, உத்ஸாகப்படுத்தும்‌ 
திறமை பெற்றிருந்ததை அவன்‌ அறியாதவன்‌ அல்ல: 

'“ராமுவைப்பற்றி நீங்கள்‌ பிசகாகச்‌ சொல்லுகிறீர்‌ 
கள்‌'* என்று கேதாரி தன்‌ நண்பனைப்பற்றி ஆர்வத்‌ 
துடன்‌ கூறத்‌ தொடங்கினான்‌. *“அவனைப்போல்‌ பெருந்‌ 
தன்மையான ஸ்வபாவம்‌ படைத்தவன்‌ இவ்வுலதில்‌ 
இருப்பது, அரிது. இந்தக்‌ கலிகாலத்தில்‌ அவன்‌ கப்பிப்‌ 
பிறந்திருக்கிருன்‌ என்றே சொல்ல வேண்டும்‌; அவன்‌ 
தத்துவ விசாரி; ஸம்ஸாரத்தில்‌ ஏற்படும்‌ துன்பங்களை 
அடிக்கடி ஆழ்ந்து யோசிப்பவன்‌. என்னைப்போல்‌ இன்‌ 
வளவு ஆடம்பரம்‌ அவனிடம்‌ இல்லையே ஒழிய, புத்தி 
யில்‌ எனக்குச்‌ சற்றும்‌ குறைந்தவன்‌ அல்ல. ஆழ்ந்து, 
பரந்த நோக்கங்களையுடைய ராமுவை, சுயநல 
முயற்சிகளில்‌ ஓய்வொழிவு அற்றிருக்கும்‌ இவ்வுல 
கம்‌ எப்படி அறிய முடியும்‌? தன்‌ நற்குணங்களை 
யெல்லாம்‌ நெற்றியில்‌ எழுதி ஒட்டிக்கொண்டு அவன்‌ 


72 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


திரிபவன்‌ அல்ல. தம்மைத்தாமே விளம்பரப்படுத்திக்‌ 
கொள்பவர்களுடைய காலமல்லவா இது? அது தெரிந்தே 
ராமு, தன்னைப்பற்றிப்‌ பேசாமல்‌ இருக்கிறான்‌. மேல்‌ 
அந்தஸ்திற்கு வரவேண்டும்‌ என்ற பேராசையும்‌, அதற்கு 
இடைவிடாமற்‌ செய்யும்‌ பிரயத்தனங்களுமே வாழ்வில்‌ 
பிரதானம்‌ என்று அவன்‌ நினைக்கவில்லை. இவ்வளவு 
தாழ்ந்த நிலைமையில்‌ நான்‌ பிறந்திராவிட்டால்‌, ஒரு 
வேளை நானும்‌ ராமுவைப்போல்தான்‌ இருப்பேனோ 
என்னவோ? அத்தை! நான்‌ இவ்வளவு தூரம்‌ அவ 
னுக்காகப்‌ பரிந்து பேசுவது உங்களுக்கு வேடிக்கையாக 
இருக்கிறது. அயினும்‌ உங்களுக்கு வாய்த்திருக்கும்‌ 
மருமகன்‌ உயர்ந்தவன்‌ என்பதில்‌ எனக்கு அணுவளவும்‌ 
சந்தேகம்‌ இல்லை.” 

““வாஸ்தவந்தான்‌; எதில்‌ குறைவு? இரண்டு வருஷம்‌ 
டி.ஏ. தவறியிருக்கிறது! ஆயிரம்‌ ரூபாய்‌ கடனுடன்‌, 
ஏழு ஏகர்‌ ஆஸ்தியும்‌ இருக்றெது!?' என்றாள்‌ மீனாக்ஷி 
அமைதியாக, **தன்‌ மேல்‌ இருக்கும்‌ ரோமத்தை உதிர்த்‌ 
தாற்கூட, கத்தத்‌ தெரியாமல்‌ இருக்கும்‌ ஆட்டுக்‌ 
குட்டியைப்போல்‌, பரம ஸாது ராமு. கம்பளி, பிறருக்குச்‌ 
செளக்கியமாக இருந்தாலும்‌, பனி காலத்தில்‌ ஆடு. 
குளிரில்‌ விரைத்துக்‌ கிடக்கவேண்டியதுதான்‌ அல்லவா? 
உதார குணம்‌ உள்ளவனாக இருந்தாலும்‌, ராழுவுக்குப்‌ 
புத்தி போதாது. கேதாரி, நான்‌ வரதக்ஷிணையாகக்‌ 
கொடுத்த ஆயிரம்‌ ரூபாயையும்‌ அவன்‌ கண்டபடி 
செலவழித்ததும்‌ அல்லாமல்‌, என்னிடம்‌” .அதன்‌ 
கணக்கையும்‌ கூறவில்லை." 

மீனாகி தன்னையே மடக்கிப்‌ பேசியதை அறிந்து 
கேதாரியின்‌ முகம்‌ சிறிது சுண்டிற்றெனினும்‌, மறு நிமி 
ஷமே தன்னைச்‌ சரிப்படுத்திக்கொண்டு அவன்‌ பதில்‌ 
உரைக்கத்‌ தொடங்கினான்‌,அவள்‌ அதற்குள்‌,“*ராமுவால்‌ 
ஜானகிக்குச்‌ சந்தோஷம்‌ ஏற்படாது. இரண்டு வேளையும்‌ 
சமைத்துக்கொண்டு அடுப்பங்கரைதான்‌. அவள்‌ கதி 
என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை, கேதாரி! உன்னைப்போல்‌ 


அதிருஷ்டத்திற்கே காலம்‌ 13 


ராமு பெரிய அந்தஸ்திற்கு வரக்கூடியவன்‌ அல்ல. 
படிப்பை நிறுத்தாமல்‌, மறுபடியும்‌ பரிகை்க்குப்‌ படிக்‌ 
கத்தான்‌ வேண்டுமென்று அவனுக்கு எழுதினாயா? 
பீ.ஏ. பரீக்ை தவறியவன்‌ மெட்ரிகுலேஷன்‌ பாரீகைஷை 
தேறியவனைக்‌ காட்டிலும்‌ சிறிதும்‌ மேலானவன்‌ அல்ல: 
என்று எழுது. என்ன? அவனுக்கு நீ இதுவரையும்‌: 
எழுதவே இல்லையா? அழகுதான்‌! ஆனால்‌ நீ பி.ஏ.யில்‌ 
முதல்‌ வகுப்பில்‌ தேறியவன்‌. எப்‌. எல்‌. பரீகையி 
லும்‌ முதலாக இருப்பதுடன்‌ மார்க்கண்டம்‌ ஐயரோடும்‌ 
சிநேகமாக இருக்கிறாய்‌. ராமுவைப்பற்றி இப்பொழுது 
உனக்கு ஏன்‌ ஞாபகம்‌ வரப்போகிறது? அவன்‌ இன்‌ 
னும்‌ வயதில்‌ பெரியவன்‌; . கட்டிக்‌ கிழித்த கந்தைத்‌. 
துணிக்குச்‌ சமானந்தான்‌ அல்லவா?” என்றாள்‌. 

“அப்படிச்‌ சொல்லவேண்டாம்‌. எழுதுவதற்கு முன்‌: 
உங்களுடன்‌ கலந்து பேச வேண்டும்‌ என்று நினைத்திருழ்‌. 
தேனே யொழிய வேறல்ல”” என்றான்‌ கேதாரி. 

“ஓகோ! நீ அதைப்பற்றிப்‌ பேசத்தான்‌ இப்பொழுது: 
இங்கே வந்தாய்‌ போலும்‌!” என்றாள்‌ மீனாக்ஷி பரிகாஸ 
மாக, 

“சாமர்த்தியமான பதில்கூட உனக்குச்‌ சொல்லத்‌. 
தெரியவில்லையே! ஐந்து வருஷ காலமாக இருவரும்‌ எவ்‌ 
வளவு சிநேகமாக இருந்தீர்கள்‌! ஸாமான்ய நிலைமையில்‌: 
இருக்கும்‌ தங்கள்‌ தோழர்களை அதிருஷ்டமுள்ள பையன்‌ 
கள்‌ எங்கேயாவது பிற்பாடு நினைத்துக்கொள்வ துண்டோ? 
அது உலக இயல்புக்கு முற்றும்‌ விரோதம்‌ அல்லவா??? 

“அப்படியல்ல, அத்தை! நீங்கள்‌ இவ்வாறு என்னைப்‌: 
பற்றிப்‌ பேசக்கூடாது. என்‌ நிலைமையை நீங்கள்‌ அறிய 
மாட்டீர்கள்‌. நான்‌ எழுதினால்‌ அது ஒருவேளை ராமுவுக்‌ 
குப்‌ பிடிக்காமல்‌ இருக்கலாம்‌. நான்‌ எழுதாமல்‌ இருந்தா 
லும்‌ அவன்‌ என்னைப்பற்றிக்‌ தப்பபிப்பிராயம்‌ கொள்ளக்‌. 
கூடும்‌. ஜானகியின்‌ மீதுள்ள அபிமானத்தினால்‌ நீங்கள்‌ 
என்னைக்‌ குற்றம்‌ சாட்டுவது நியாயமே. ஆயினும்‌ என்‌ 
ஸ்திதியை அறிந்து நீங்கள்‌ பேசவேண்டும்‌!” 


74 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


தான்‌ கொஞ்சம்‌ அதிகமாகவே பேசிவிட்டதாக 
எண்ணி மீனாக்ஷி, இந்த வியாஜத்தைக்‌ கொண்டு அவள்‌ 
தன்‌ உறவை ஒழித்துவிட இடம்‌ கொடுக்கலாகாது என்று 
க்ருதினாள்‌. உடனே, “பேசும்‌ சாமர்த்தியம்‌ உனக்கு இப்‌ 
பொழுது அதிகமாகத்தான்‌ இருக்கிறது. அதனால்தான்‌, 
பெரியவர்கள்‌ சிறியவர்கள்‌ என்ற வித்தியாசம்‌ இல்லா 
மல்‌ யாவரும்‌ உன்னுடன்‌ சந்தோஷமாகப்‌ பேசக்‌ கிளம்பி 
விடுகிறார்கள்‌!?” என்றாள்‌. 
உவயதில்‌ பெரியவளாக இருந்தும்‌, அவள்‌ இவ்வாறு 
வெகு சாதுர்யமாகவும்‌ அழகாகவும்‌ அவனை முகஸ்துதி 
செய்துகொண்‌் டிருக்கையில்‌, தபாற்காரன்‌ ஒரு கடிதத்தை 
வாயிற்படியில்‌ விட்டெறிந்து சென்றான்‌. மீனாக்ஷி அதை 
உடைத்துப்‌ பார்த்தாள்‌. கடிதம்‌ பின்‌ வருமாறு: 
அலவந்தி. ஜூன்‌, 19..... 
க்ஷேமம்‌. 
அநேக நமஸ்காரம்‌. 
நான்‌ நிலங்களைப்‌ பார்த்துக்கொண்டு கிராமத்தில்‌ 
இருப்பதுதான்‌ தெய்வ சம்மதம்‌ என்று தெரிகிறது, 
ஆகவே ஜானகியுடன்‌ இங்கேயே இருந்து, நிலத்து 
வரும்படியைக்‌ கொண்டு நிம்மதியாகக்‌ காலம்‌ 
தள்ள, நான்‌ உத்தேசித்து விட்டேன்‌. ஜானகியின்‌ 
தாய்‌ என்ற பாத்தியத்தில்‌ நீங்களும்‌ இவ்விடம்‌ 
வந்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. 
ராமசந்திரன்‌. 
இக்கடிதத்தைப்‌ படித்து முடித்ததும்‌, மீனாக்ஷி, 
“*கேதாரி, உனது கஷ்டம்‌ தீர்ந்துவிட்டது? இதோ 
சாமூவிடமிருந்து லெட்டர்‌ வந்திருக்கிறது. படித்துப்‌ 
பார்‌. ஜானகியின்‌ தாய்‌ என்ற பாத்தியத்தில்‌, என்னைத்‌ 
குங்களுடன்‌ வந்திருக்கும்படி கூப்பிடுகிறான்‌, எவ்வளவு 
முடுக்காகவும்‌ அலட்சியமாகவும்‌ எழுதியிருக்கிறான்‌, 
பார்த்தாயா? மகா சாந்தன்‌, மரியாதை மீறி ஓரு 
போதும்‌ பேசமாட்டான்‌ என்றெல்லாம்‌ கொண்டாடி 
குூயே!'* என்றாள்‌. 


அதிருஷ்டத்திற்கே காலம்‌ 75 


ஒரு நிமிஷம்‌ யோசனை செய்த அவள்‌ மறுபடியும்‌, 
**நல்லது, அவன்‌ அழைத்ததற்கு மறுக்காமற்‌ சென்று, 
ஒரு வாரத்தில்‌ அவர்கள்‌ இருவரையுமே இங்கே அழைத்‌ 
துக்கொண்டு வந்துவிடுகிறேன்‌. ராமு இன்னும்‌ சிறு 
பையன்தான்‌. பெரியவர்கள்‌ கூறுவதை எவ்வாறு கேட்டு 
நடக்க வேண்டும்‌ என்பதை அவனுக்குக்‌ கற்றுக்கொடுக்‌ 
கிறேன்‌. தாய்‌ தந்தை இல்லாதவர்‌, கட்டுவா 
ஏற்றுத்‌ தானே மிதந்து சென்றுகொண் டிருக்கும்‌ கப்ப 
லைப்‌ போன்றவர்‌ அல்லவா? கப்பலோட்டியாக இருக்கும்‌ 
வேலையை நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன்‌. ஏழெட்டு 
வயதுச்‌ சிறுவனைப்போல்‌, இனி அவனைத்‌ தானாக ஒன்‌ 
றும்‌ செய்ய விடாமல்‌, என்‌ உத்தரவின்படி நடக்கும்‌ 
சிகையில்‌ கொண்டு வர வேண்டும்‌. எனக்கு, வெகு 
வருஷங்களுக்கு முன்‌, ஜானகிக்குப்‌ பெரியவனாக ஏழு 
வயதில்‌ ஒரு பிள்ளை இருந்தான்‌. அவனை நான்‌ அப்படித்‌ 
தான்‌ நடத்துவது வழக்கம்‌. அந்தோ! அவன்‌ இப்‌ 
பொழுது இருந்தால்‌....இருபத்தைந்து வயதுக்‌ காளை 
யாகக்‌ குடும்பத்திற்கு எவ்வளவு ஆதரவாக இருப்பான்‌! 
ஜானகியின்‌ அடக்கமும்‌ பயந்த ஸ்வபாவமும்‌ அவ 
னுக்குக்‌ கிடையாது. எனது சுறுசுறுப்பையும்‌ தைரியத்‌ 
தையுமே கொண்டிருந்தான்‌!” என்று இவ்வண்ணம்‌ 
அவள்‌, பழைய ஞாபகங்களிற்‌ சென்று தானே சொல்‌ 
லிக்கொள்ளவே, கேதாரி, இனித்‌ தாமதிக்க லாகா 
கென்று அவளிடம்‌ விடை பெற்றுச்‌ சென்றான்‌. 


1௮ 
அதிவிருஷ்டி 


அலவந்திக்‌ காவேரியில்‌ வெள்ளம்‌ மேன்மேலும்‌ 
பெருகக்கொண்‌ டிருந்தது. ராமு, ஜானகி, மீனாக்ஷி இம்‌: 
மூவருக்கும்‌ மன அமைதி சற்றும்‌ இல்லாத நாட்களாக 
இருந்தன. கூட்டில்‌ அடையட்டிருக்கும்‌ குட்டியின்‌ 
பொருட்டுச்‌ சண்டையிடும்‌ பெண்சிங்கம்போல்‌, 
மீனாகுபி பெண்ணின்‌ நிமித்தம்‌ போருக்கு நிற்கலானாள்‌. 
தைரியத்தோடும்‌ விடாமுயற்சியோடும்‌ தாய்‌ ஒருபுறம்‌ 
சண்டையிடுவதையும்‌, தன்னை அடைத்துத்‌ : திறவு 
கோலைத்‌ தன்‌ கையிற்‌ கொண்டுள்ள கணவன்‌, வாய்‌ 
பேசாது அமைதியாக மற்றொரு புறம்‌ இருப்பதையும்‌ 
கண்டு ஜானகி ஒன்றும்‌ செய்யத்‌ தோன்றாது கலங்கினாள்‌. 

பேராசைக்கு எதிராகத்‌ திருப்தியும்‌, கோபத்திற்கு 
முன்‌ நிதானமும்‌, சண்டைக்கு எதிராகப்‌ பொறுமை 
யும்‌, வார்த்தைகளுக்கு பதில்‌ மெளனமுழாக இருக்கவே 
அது மீனாக்ஷியின்‌ சாமர்த்தியத்திற்கும்‌ மேற்போய்‌, 
அவளது வன்மையையும்‌ ஒடுக்கியதுபோல்‌ தோன்றிற்று. 
தன்‌ இஷ்டத்தைத்‌ தான்‌ எவ்வளவு உறுதியுடன்‌ 
செலுத்துகிறோம்‌ என்பதை அறிய ராமுவுக்கே ஆச்சரி 
யம்‌ உண்டாயிற்று, இப்பொழுதுதான்‌ அவன்‌ முதல்‌ 
முதல்‌ தனக்கு எவ்வளவு மனத்திடம்‌ இருக்கிறது என்‌ 
பதை உணரலானான்‌. ஆயினும்‌ மீனா௯்ஷியும்‌ எளிதில்‌ 
அடங்கிவிடுவதாக இல்லை. ஒரு காரியம்‌ அவளால்‌ 
அடியோடு நின்று போயிற்று, வீட்டைவிட்டுத்‌ தென்‌ 
னந்‌ தோப்பில்‌ போய்‌ வசிக்கலாம்‌ என்று ராமு உத்‌ 
தேரித்தது முற்றும்‌ பைத்தியக்காரத்தனமென்று கூறி, 
அவள்‌ தீர்மானமாகத்‌ தடுத்துவிட்டாள்‌. 

பூமிக்குள்‌ பதுங்கியிருந்து நடக்கும்‌ சண்டைபோல்‌ 
இவ்வாறு ஐந்து மாதகாலம்‌ யுத்தம்‌ விளைந்தும்‌, இரு 


அதிவிருஷ்டி 17 


திறத்தாருக்கும்‌ சிறிதேனும்‌ வெற்றி உண்டாகவில்லை; 
ஐப்பசி பிறந்து மழை பலமாகத்‌ தொடங்கிவிட்டது. 
தங்கள்‌ நினைவுக்கு எட்டியவரையில்‌ ஒருபொழுதும்‌ 
அவ்வாறு மழை பெய்ததை அவ்வூர்‌ ஜனங்கள்‌ அறிந்த 
வர்‌ அல்லர்‌. இயற்கையின்‌ அழகைக்‌ கண்டு களிக்கும்‌ 
மனோபாவத்தையுடைய ராமு, மழை பொழியுங்கால்‌ 
ஆகாயம்‌ கரிய மேகங்கள்‌ சூழ்ந்து, இருண்டு தோன்று 
வதைக்‌ காண்பதில்‌ பேரவா உடையவன்‌. மழை நன்‌ 
ரூகப்‌ பெய்து எங்கும்‌ பச்சைப்‌ பசேலென்று ஆவதைப்‌ 
பார்க்க அவனுக்கு மிகவும்‌ சந்தோஷம்‌. 

தான்‌ நிலத்தைப்‌ பார்த்துக்கொள்ளும்‌ முதல்‌ 
வருஷமே அது நன்றாக விளையும்‌ என்ற பூர்ண நம்‌ 
பிக்கை ராமுவின்‌ மனத்திற்‌ குடிகொண்டது. வயல்க 
ளெல்லாம்‌ நீர்‌ நிரம்பிப்‌ பசுமையாக விளங்கின. 
பிரசவகாலத்தை எதிர்பார்த்திருக்கும்‌ தாய்போல்‌, 
முருகனும்‌ மிக்க ஆவலுடனும்‌ குதூகலத்துடனும்‌ 
அறுப்பு நாட்களை விரல்விட்டு எண்ணிக்கொண் டிருநீ 
தான்‌. சாதாரணமாக, எப்பொழுதும்‌, மழை சேர்ந்‌ 
தாற்போல்‌ ஒரு வாரந்தான்‌ பெய்வது வழக்கம்‌! 
ஆனால்‌ இச்சமயம்‌ பதினைந்து நாட்களுக்குமேல்‌ ஆகியும்‌ 
சற்றும்‌ ஓய்வதாகக்‌ காணவில்லை. 

காவேரி, பார்க்கப்‌ பயங்கரமாக இருந்தது. இரு 
கரையும்‌ புரண்டு ஓடும்‌ சமுத்திரமோ என்று 
தோன்றியது. ஜனங்கள்‌ அதைப்‌ பார்த்துக்‌ கவலை 
கொள்ளலாயினர்‌. வெள்ளம்‌ பெருகிக்கொண்டே 
இருந்தது. நடுநிசியில்‌ அலவந்திக்கு மேற்கே கரை 
சிறிது சரிய, பொழுது விடிவதற்குள்‌ சகலப்‌ பிராணிக 
ளுக்கும்‌ நாசம்‌ தோன்றுமாறு, எங்கும்‌ ஜலமயம்‌ அ 
விட்டது. ராமுவின்‌ வயல்களெல்லாம்‌ சேதமாயின, 
கப்பல்‌ உடைந்து தவிக்கும்‌ கப்பல்‌ தலைவன்போல்‌, 
அவன்‌ வருந்தலானான்‌. ஜானகியும்‌ உணர்வழிந்து, 
கணவன்‌, தாய்‌ * இருவர்‌ நடுவிலும்‌ அகப்பட்டுக்‌ 
கொண்டு துன்புற்றாள்‌. ஆயினும்‌ இந்தச்‌ சர்வ நாசத்தின்‌ 


18 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


மத்தியில்‌, மீனக்ஷிக்குமட்டும்‌ ஏதோ நன்மையே வரு 
வதுபோல்‌ மனத்தில்‌ பட்டது. மறுபடியும்‌ அவள்‌ தன்‌ 
மிரயத்தனத்தைத்‌ தொடங்கினாள்‌. சம்பாதிக்காதவன்‌ 
புருஷன்‌ ௮ல்ல என்று ஸ்திரீகள்‌ பெரும்பாலும்‌ கருதும்‌. 
இயல்புள்ளவர்கள்‌ ஆதலால்‌, ஜானகியும்‌ மெதுவாகத்‌ 
தாயுடன்‌ சேரலானாள்‌. இப்பொழுது ராமுவால்‌ மீனா 
௬தியை எதிர்க்க முடியவில்லை. நிலங்களெல்லாம்‌ பாழாய்ப்‌ 
போகவும்‌ இனி என்ன செய்வது என்பது பெருங்‌ 
கவலைக்கு இடமாகிவிட்டது. 

வெள்ளம்‌ ஊரை அழித்த பிறகு, ராமுவும்‌ மாறி 
விட்டான்‌. வயல்களைச்‌ சரியாக்கி முன்போல்‌ பயிரிடு 
வதற்குக்‌ குறைந்தது மூன்று வருஷம்‌ செல்லும்‌. 
ஒன்று, அவன்‌ எப்படியாவது சம்பாதிக்க வேண்‌ 
டும்‌. அல்லது சந்நியாசியாகி வனத்தை நோக்கிச்‌ 
செல்ல வேண்டும்‌. அதிக இளமையும்‌ அழகும்‌ வாய்ந்த 
ஜானகியை மனைவியாகப்‌ பெற்றிருக்கும்பொழுது, 
அது எளிதில்‌ சாத்தியமா? அவன்‌ உத்தியோகம்‌ செய்து 
தான்‌ ஆகவேண்டும்‌. பணம்‌ இல்லாமல்‌ மீண்டும்‌ 
காலேஜில்‌ போய்ச்‌ சேருவது முடியாத காரியம்‌. 
மேலும்‌ அவனுக்கு மறுபடியும்‌ படிப்பதில்‌ மனமும்‌ 
இல்லை. குமாஸ்தா வேலைக்குச்‌ செல்வதுதான்‌ அவன்‌ 
தலைவிதிபோல்‌ தோன்றிற்று. தெய்வ சம்மதம்‌ அவ்‌ 
வாறு இருந்தால்‌ அவன்‌ ஏன்‌ அதை எதிர்க்க . முயல 
வேண்டும்‌? தன்‌ விதிப்படியும்‌ மீனாகரி சொற்படியும்‌ 
நடக்கத்‌ துணிந்து, ராமு இருபத்தைந்து ஜில்லாக்களி' 
லும்‌ உள்ள சிறு ஸர்க்கார்‌ வேலைகளுக்கெல்லாம்‌ மனு 
எழுதிப்‌ போடத்‌ தொடங்கினான்‌. 

ஒருநாள்‌ காலை கடப்டையிலிருந்து, இருபத்தைந்து: 
ரூபாய்‌ சம்பளத்தில்‌ “ஜில்லா கலெக்டரிடம்‌ காலியாக 
இருக்கும்‌ 'காம்ப்‌ கிளார்க்‌' உத்தியோகத்திற்கு அவனை 
எடுத்துக்கொள்வதாக அவனுக்குக்‌ கடிதம்‌ வந்தது. 
வறண்ட. பூமியாகிய கடப்பையில்‌, கொளுத்தும்‌ வெயிலை 
யும்‌, பிரசித்தமான முறை ஜாரத்தையும்‌ ராமு: 


அதிவிகுஷ்டி 79 


கடனே நினைத்துக்கொண்டான்‌. பின்னோடு காவிரி 
யாற்றின்‌ கரையில்‌ இருக்கும்‌ தன்‌ அழயெ கிராமமும்‌ 
தினைவில்‌ தோன்றியது. அவனது உள்ளம்‌ வாடிற்று. 
ஆனால்‌ மீனாகியோ ஜானகிக்குக்‌ கடைசியாக அதிருஷ்‌ 
டம்‌ பிறந்துவிட்டது என்று மனம்‌ பூரிக்கலானாள்‌. 
சாமு மெதுவாகச்‌ சிறிது ஆசேபித்துப்‌ பார்த்தான்‌. 
ஒரு தெலுங்கு ஜில்லாவில்‌, அற்ப, “காம்ப்‌ கிளார்க்‌” 
உத்தியோகத்தில்‌ அவர்கள்‌ அநுபவிக்கப்போகும்‌ தரித்‌ 
தரத்தை அவன்‌ எடுத்துரைத்துப்‌ பார்த்தும்‌, மீனாக்ஷி 
அவைகளுக்கு ஒன்றும்‌ பதில்‌ கூறாமல்‌, புறப்படுவதற்கு 
வேண்டிய சாமான்களைச்‌ சேகரித்து, மூட்டை கட்டத்‌ 
தொடங்கினாள்‌. பாவம்‌, ராமு என்ன செய்வான்‌! 
விதி விட்ட வழி ஆகட்டும்‌ என்று தீர்மானித்துக்கொண் 


டான்‌. 


13 
விடை கொள்ளல்‌ 


மீனாக்ஷி அலவந்திக்கு வந்த பிறகு ஜானயயும்‌ 
இதையும்‌ அடிக்கடிச்‌ சந்திக்க முடியாமற்‌ போயினும்‌, 
அவர்கள்‌ அன்பு சிறிதும்‌ குறையவில்லை, ராமுவுக்கு 
வேலையான சங்கதி மறுநாள்‌ காலை ஆற்றங்கரையில்‌ 
சீதைக்குத்‌ தெரியவந்தது. அவள்‌ சாயங்காலம்‌ 
ஜானகியைப்‌ பார்க்கச்‌ சென்றாள்‌. நாட்டுப்‌ பெண்கள்‌ 
தம்மோடொத்த தோழிகளுடன்‌ உறவாடி உத்ஸாக 
மாக இருப்பதை மாமிமார்கள்‌ கண்டு பொறுப்பார்‌ 
களா! சீதையின்‌ மாமியார்‌ ஜானகியின்‌ ஜாதியைப்‌ 
பற்றியே சந்தேகம்‌ கொண்டிருந்ததால்‌, சீதை அவர்‌ 
கள்‌ வீட்டிற்குச்‌ செல்வதே இல்லை. அன்று அவள்‌ 
ஜானதியைப்‌ பார்க்க வந்த சமயம்‌ சரியாக இருந்தது. 
ராமு தோப்புக்குச்‌ சென்றிருந்தான்‌. மீனாக்ஷியும்‌ 
ஆற்றங்கரைக்குச்‌ சென்றிருந்தாள்‌. ஆகையால்‌ ஜானகி 
தனியாகத்தான்‌ இருந்தாள்‌. 

“ஜானகி! நீ போவதில்‌ எனக்குத்தான்‌ யாவரையும்‌ 
விட வருத்தம்‌ அதிகம்‌. ஏனெனில்‌ உன்னை என்‌ சகோ 
தரிபோலவே எண்ணியிருந்தேன்‌.”' 

“உண்மையே, தோ, நாங்களும்‌ அவ்விதமே 
நினைக்கிறோம்‌. ” ஊரைவிட்டுச்‌ சென்ற பிறகு .நமக்காக 
வருந்துவோர்‌ சதை, முருகன்‌ இவ்விருவரைத்‌ தவிர, 
இவ்வூரில்‌ வேறு ஒருவரும்‌ இல்லை என்று அவர்கூட 
இப்பொழுதுதான்‌ சொல்லிக்கொண்‌ டிருந்தார்‌.” 

இதைக்‌ கேட்ட சீதை முகமலர்ச்சியுடன்‌, “ராமு 
அதிக அன்பும்‌ பெருந்தன்மையும்‌ உடையவர்‌” என்று 
கூறினாள்‌. பின்னும்‌ மெதுவாய்‌ ஜானகியின்‌ கைகளை 
எடுத்துத்‌ தன்‌ கைகளில்‌ சேர்த்து வைத்துக்கொண்டு, 
“உன்‌ அகத்துக்காரர்‌ எங்கள்‌ விஷயத்திற்‌ செய்த 


விடை கோள்ளல்‌ 81 


பேருதவியைப்பற்றி உன்னிடம்‌ வெகு நாட்களாகச்‌ 
சொல்லவேண்டும்‌ என்று எண்ணியிருந்தேன்‌. ஜானகி, 
கோவில்‌ குளம்‌ எங்கும்‌ நீங்கள்‌ இருவரும்‌ நன்றாக இருக்க 
வேண்டும்‌ என்பதுதான்‌ நான்‌ தெய்வத்தை வேண்டிக்‌ 
கொள்ளும்‌ பிரார்த்தனை ஆகும்‌. உங்களால்‌ அன்றோ 
என்‌ கணவர்‌ மீண்டும்‌ அகத்துக்கு வந்து சேர்ந்தார்‌! 
உன்‌ அகத்துக்காரர்‌ பலவிதமாக - எடுத்துச்‌ சொன்ன 
புத்திமதிகளால்‌ அல்லவா அவர்‌ கெட்ட நடவடிக்கை 
தொலைந்தது! எனது குடும்ப சந்தோஷம்‌ முழுவதும்‌ 
உங்களைச்‌ சேர்ந்தது. என்‌ அகத்துக்காரர்‌ இப்பொழுது 
என்னிடம்‌ மிகவும்‌ . பிரியமாக நடந்துகொள்கிறார்‌. 
எனக்கு. விவாகமானது முதல்‌ இவ்வாறு அவர்‌ ஒருபோ 
தும்‌ இருந்ததில்லை. ' உன்‌ கணவரை நேரில்‌ கண்டு நான்‌ 
"பேசுவது வழக்கத்திற்கு விரோதம்‌ என்பதனாலேயே, உன்‌ 
மூலமாக என்‌ நன்றியை வெளிப்படுத்துகிறேன்‌. ஜானகி, 
என்‌ மனத்தை வெளியிட்டுச்‌ சொல்லுகிறேன்‌. அவ 
ரையே நேரில்‌ கண்டு நமஸ்காரம்‌ செய்து, என்‌ நன்றி 
யறிவைக்‌ காட்ட வேண்டும்‌ என்பது என்‌ கருத்து” 
என்று உருக்கமான குரலில்‌ உரைத்தாள்‌. 

:“அதெற்கென்ன? சீதா. நீ இப்பொழுதே வேண்டு 
மானாலும்‌ பார்த்துப்‌ பேசு, எனக்கு ஆக்ஷேபம்‌ இல்லை. 
வழக்கத்தை ஓன்றும்‌ நான்‌ கவனிக்கப்பட்டவள்‌ அல்ல. 
பொருமை உள்ளவளும்‌ அல்ல, நீயோ குற்றமற்ற 
உத்தமி. நீங்கள்‌ இருவரும்‌ பேசுவதே எனக்குச்‌ சந்தோ 
ஷத்தை அளிக்கும்‌. அவரும்‌ உன்னைப்பற்றி எப்பொழு: 
தும்‌ பேசிய வண்ணமாக இருக்கிறார்‌.” 

இவ்வாறு பேசினால்‌ சீதைக்குச்‌ சந்தோஷம்‌ அதிக 
மாக இருக்கும்‌ என்பதை அறிந்தே, ஜானகி இவ்வண்ணம்‌ 
சொன்னாள்‌. சீதையின்‌ கைகளைச்‌ சேர்த்துப்‌ பிடித்துக்‌ 
கொண்டாள்‌. ஜானகி, பிசகாக எண்ணிக்கொள்வாள்‌ 
என்று எண்ணி யிருந்தவள்‌ ஆதலால்‌, இப்பொழுது அவ்‌ 
வுரைகளைக்‌ கேட்டதும்‌ சீதைக்குச்‌ சந்கோஷத்தினால்‌ 
மார்பு படபடவென்று அடித்துக்கொண்டது. ஒரு சகோதரி 

மூ. ஓ. 6 


82. முருகன ஓர்‌ உழவன்‌ 


போல்‌, ஜானகி இவ்வாறு பக்ஷத்துடன்‌ நடந்துகொண்ட 
தைப்‌ பார்த்து அவள்‌ வியப்பினாலும்‌ ஆனந்தத்தினாலும்‌ 
பேச நாவெழாமல்‌ இருந்தாள்‌. வேகமாகச்‌ சுழலும்‌ 
பம்பரம்‌ தூங்குவதுபோல்‌, அவள்‌ மனமும்‌ மயக்கமுற்‌ 
றிருந்தது. 

ராமுவின்‌ தென்னந்தோப்பு மேட்டு நிலம்‌ ஆதலால்‌, 
ஆறு உடைத்துக்கொண்டதில்‌ அதற்கு ஒரு தீங்கும்‌ நேரிட 
வில்லை. முன்னிலும்‌ அடர்ந்து செழித்தே தோன்றிற்று. 

“முருகா, என்‌ பேரில்‌ குற்றம்‌ சொல்லாதே. மழை 
யின்மேல்தான்‌ நீ குற்றங்‌ கூறவேண்டும்‌. எவ்வளவு 
மாத காலமாக நான்‌ என்‌ உறுதியைக்‌ கைப்பற்றி வந்‌ 
தேன்‌! தெய்வத்தை நாம்‌ எதிரிட்டு வாழ முடியுமா? 
இப்பொழுது மூன்று பேர்களுக்கு நான்‌ அன்னம்‌ இட்டாக 
வேண்டும்‌. ஒரு வருஷம்‌ பயிர்கள்‌ சேதமானால்‌ பிறகு 
மூன்று வருஷங்களுக்கு அந்த நஷ்டத்தினின்றும்‌ மீண்டு 
வருவது சிரமம்‌ அல்லவா?” என்று ராமு முருகனிடம்‌ 
மெல்ல விஷயத்தைக்‌ தெரிவித்தான்‌. 

“ஐலம்‌ இல்லாமே பயிர்‌ காஞ்சு சேதமாப்‌ போனா, 
அப்போ எசமான்‌ சொல்றது வாஸ்தவந்தான்‌. இப்போ 
வெள்ளம்‌ பெருகியதிலே காலடி. வண்டல்‌ படிந்து, நல்ல 
எருவாக அல்லவோ அஆகியிருக்குது, சாமி! நஷ்டமாப்‌ 
போன பயிரை இரட்டிப்பாகச்‌ செழிக்கச்‌ செய்யத்தானே 
வந்து சேர்ந்த எரு இது! இப்போ பார்த்தா சேதமாய்த்‌ 
தான்‌ தோணும்‌! காவேரி உடைத்துக்கொண்டது, நமது 
பாக்கியமின்னே சொல்லவேணும்‌. அடுத்த வருசம்‌ 
இரண்டு பங்கு விளையப்‌ போகுது, பாருங்க. இப்பவே 
வயல்களை உழ ஆரம்பித்துவிடலாம்‌. யாரிடமாவது 
கடனாகக்‌ கொஞ்சம்‌ விதைக்கு நெல்‌ வாங்கி வந்துவிடு 
கிறேன்‌. நாலைந்து மாசத்தில்‌, எல்லாம்‌ முன்போலவே 
சரியாப்‌ போயிடும்‌, படிச்சவங்க, பெண்‌ பிள்ளைங்க 
பயப்பட்டாலும்‌, உழைத்து அடிபட்ட குடியானவங்க 
நாங்க; வெள்ளத்துக்கு ஒருபோதும்‌ அஞ்சமாட்டோம்‌. 
சாமி, நான்‌ கேட்டுக்கொள்கிறேன்‌; இங்கிருந்து போக 


விடை கோள்ளல்‌ 93 


வேண்டாம்‌. தோப்பிலே எப்படியாவது பாடுபட நான்‌ 
இருக்கிறேன்‌. தென்ன மரம்‌ காமதேனுவாச்சே! அதை 
ஆராதிச்சுப்‌ பாடுபட்டா உலகிலே என்ன குறைவு??? 
என்று முருகன்‌ வேண்டிக்கொண்டான்‌. 

“அதெப்படி முடியும்‌, முருகா? விதைக்குவிட நெல்‌, 
சாப்பாட்டிற்கு நெல்‌, இரண்டும்‌ வாங்கவேண்டும்‌. அது 
தவிர, உழுவதற்குக்‌ கூலி; பிறகு கிஸ்துக்‌ கட்டவேண்‌ 
டும்‌! முடுக்கிவிட்ட யந்திரம்போல்‌, சர்க்காரில்‌ கண்ணை 
மூடிக்கொண்டு கிஸ்து வசூல்‌ செய்வார்களே! எல்லாவற்‌ 
றிற்கும்‌ மேல்‌, கடனுக்கு வட்டியும்‌ வளர்ந்துகொண்டே 
இருக்கும்பொழுது, நாங்கள்‌ மூன்று பேர்‌, நீ, பொன்னி, 
இவ்வைவரும்‌ எப்படிக்‌ காலம்‌ கள்ள முடியும்‌? இந்தத்‌ 
தோப்பு அவ்வளவுக்கு ஈடு கொடுக்கப்‌ போதுமா? விஷ 
யங்களை உள்ளபடி உணர்ந்து பேசு. வீண்‌ மனோராஜ்‌ 
யங்கள்‌ செய்யாதே, முருகா.” 

“ஏழை முருகனுடைய வார்த்தையிலே எசமானுக்கு 
நம்பிக்கை இருக்காதுதான்‌! வயல்‌ சோட்டிற்‌ போய்த்‌ 
திரும்பிக்‌ கொட்டகைக்கு வர நம்ம காளைக்கு வழி 
நல்லாத்‌ கெரிஞ்சிருப்பது போலவே, எனக்கு என்‌ வேலை 
நல்லாத்‌ தெரியும்‌; சந்தேகமே இல்லை!** 

“முருகா, அது ஒருவேளை சாத்தியம்‌ என்றே 
வைத்துக்கொண்டாலும்‌, இப்படியாவது கஷ்டப்பட்டுக்‌ 
கொண்டு இங்கே இருப்பதை என்னைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
வெறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ அபிப்பிராயத்தை நான்‌ 
ஒப்புக்கொள்ளாவிட்டாலும்‌, அவர்கள்‌ எண்ணுவது ஒரு 
வாறு நியாயம்‌ எனவும்‌ கோன்றுகிறது. அது எதுவா 
யினும்‌, இனி யோசிப்பது முடியாத காரியம்‌. எல்லாம்‌ 
முடிவாகி விட்டதால்‌, நாளை விடியற்காலை சுக்கிரோயதத்‌ 
திற்குள்‌, நான்‌ பிறந்த ஊர்‌, என்‌ அதிருஷ்டம்‌ இவ்‌ 
விரண்டினிடமும்‌ விடை பெற்றுக்கொண்டு கிளம்ப 
வேண்டியதுதான்‌. நீ என்‌ பொருட்டு ஆக்பிப்பாய்‌ 
என்பதனாலேயே, நான்‌ இதுகாறும்‌ உன்னிடம்‌ ஒன்றை 
யும்‌ கூறாமல்‌ ரகசியமாக வைத்திருந்தேன்‌. முருகா, 


04 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


உன்னிடம்‌ சொல்லிக்கொண்டு போகவே நான்‌ இப்‌ 
பொழுது வந்தேன்‌. கடப்பையில்‌ ஒரு குமாஸ்தா உத்தி 
யோகத்தை நான்‌ ஒப்புக்கொண்டு விட்டேன்‌.”' 

““கடப்பையிலா?'” என்றான்‌ முருகன்‌. “ஜயோ, 
அது காசியைப்போல்‌ தூரமாச்சே! வேண்டாம்‌, சாமி. 
உங்க உடம்புக்கு அவ்வூர்‌ ஒத்துக்கொள்ளா து!** 

“இனி என்ன செய்வது? எல்லாம்‌ தீர்மானித்து ஆகி 
விட்டது. நான்‌ என்ன அந்த உத்தியோகத்திலேயே என்‌ 
இறைக்கும்‌ இருந்துவிடுவேனா? முருகா, உன்னைத்‌ தவிர 
'வேறு ஒருவரிடமும்‌ நான்‌ என்‌ மனத்தில்‌ இருப்பவைகளை 
(வெளியிடுவதில்லை. மூன்று வருஷம்‌ இந்த வேலையில்‌ 
இருந்துவிட்டு, அதில்‌ சேர்ந்த ரூபாயைக்‌ கொண்டும்‌ 
நிலத்து வரும்படியைக்‌ கொண்டும்‌ கடனை அடைத்துவிட 
லாம்‌ என்று உத்தேசிக்கிறேன்‌. என்‌ நிலங்களை யெல்லாம்‌ 
நீ குத்தகை எடுத்துக்கொள்‌." 

₹குத்தகையா??” என்றான்‌ முருகன்‌, பிரமையுடன்‌. 

“ஆம்‌, நிலம்‌, தோப்பு இரண்டிற்கும்‌ வருஷத்திற்கு 
இருநூற்றைம்பது ரூபாய்‌ கொடுத்தால்‌ போதும்‌. 
ரூபாயை மட்டும்‌ தவறாமல்‌ அனுப்பிவிடவேண்டும்‌. வரு 
ஷத்தில்‌ ஒரு தடவைகூட நான்‌ இங்கே வர முடியு 
மென்று தோன்றவில்லை. குத்தகையினால்‌ உனக்கு நஷ்‌ 
டம்‌ ஏற்படாது. செட்டாகக்‌ குடித்தனம்‌ செய்தால்‌, 
நீயும்‌ பணம்‌ சேர்த்துக்கொள்ளலாம்‌. , முருகா, உன்னைப்‌ 
பற்றி யோசிக்கும்பொழுது, எனக்கு வேலையானதில்‌ அவ்‌ 
வளவு வருத்தமே இல்லை”. 

முருகன்‌ கண்களில்‌ நீர்‌ ததும்பிற்று. “சாமி, என்‌ 
மனசிலே எவ்வளவு வருத்தம்‌ இருந்தபோதிலும்‌, இந்தச்‌ 
சமயத்திலே நான்‌ அழுவது சரியல்ல, இந்த ஏழு தலை 
முறையாக ஒருபோதும்‌ பூட்டப்படாமல்‌ இருந்த உங்க 
வீடு, இனி குடியிருப்பார்‌ இல்லாமே, பாழ்‌ அடைஞ்சு 
போகுமே! நான்‌ எவ்வளவுதான்‌ பெருக்கி, மெழுகி, 
ஜாக்கிரதையாக வைத்துக்கொண்டாலும்‌, எசமான்‌ இல்‌ 
லாத வீடாகையால்‌, கையாளாத மம்மட்டி துருப்பிடிச்சுப்‌ 


விடை கோள்ளல்‌ 62 


போவதுபோல்‌ பாழடைஞ்சு. போகாதா? உங்க பார்வை 
யில்லாமே, வயல்களும்‌ எப்படிப்‌ பசுமையாக இருக்கும்‌? 
மழையாக இருந்தாலும்‌ வெயிலாக இருந்தாலும்‌, உங்க 
ளைக்‌ கண்டு தலை நீட்டி அசைஞ்சு ஆடிக்கொண்‌ டிருக்கும்‌ 
நெற்‌ கதிர்கள்‌ இனி உலர்ந்து, பதராகி, அறுப்புக்‌ காலத்‌ 
திலே ஒண்ணும்‌ இல்லாமல்‌ ஆகிவிடுமே! சாமி, வீட்டை 
விட்டு எங்கும்‌ போக வேண்டாம்‌! துரும்பு விழுந்த 
கண்போல என்‌ மனசு துடிக்குது!”” 

“முருகா, நீ கூறுவதைக்‌ கேட்க எனக்கு முன்னிலும்‌ 
துக்கம்‌ அதிகமாகின்றது. அழகிய இந்த ஆற்றங்‌ 
கரைத்‌ தோப்பில்‌ ஒரு சிறு வீடு கட்டிக்கொண்டு, உன்‌ 
னோடு உழுது, பயிரிட்டு, நான்‌ சந்தோஷமாக இருந்து 
விடலாம்‌ என்று என்னால்‌ ஆனமட்டும்‌ பாடுபட்டேன்‌. 
ஆனால்‌ என்‌ விதிப்படி, மழையும்‌, என்‌ மாமியாரும்‌ வேறு 
விதமாகத்‌ தீர்மானித்து விட்டார்கள்‌. ஆயினும்‌ எல்லாம்‌. 
நமது நலத்திற்கு என்றே வைத்துக்கொள்வோம்‌. அவ்‌ 
வாறு நம்பியே நம்‌ காரியங்களைச்‌ சந்தோஷமாகச்‌ செய்ய 
வேண்டும்‌” என்று சொல்லிய ராமு, விடைபெற்றுக்கொள் 
வதற்கு அடையாளமாக, முருகனை அன்புடன்‌ பார்த்து 
விட்டு, மெளனமாக வீடு திரும்பினான்‌. 

இது நிற்க. ஜானகி குழந்தைபோல்‌ கபடமற்று, 
அன்பாகப்‌ பேசியதைக்‌ கேட்டு, சீதையின்‌ உள்ளம்‌ என்‌ 
றும்‌ இல்லாத களிப்பையும்‌ சமாதானத்தையும்‌ அடைந்‌ 
தது. அவ்வகையான ஆறுதலை அவள்‌ இதற்கு முன்பு: 
அநுபவித்ததே இல்லை. ராமுவினால்‌ தன்‌ கணவன்‌ மனம்‌. 
மாறி, மீண்டும்‌ தன்னிடம்‌ வந்து சேர்ந்ததை நினைக்க, 
அவள்‌ மனப்பூர்வமான நன்றி உடையவளானாள்‌. இரவு 
சமீபித்ததும்‌ சதை, “இனி ஜானகி போய்விடுவாளே!” 
என்ற வருத்தத்துடன்‌, அவளிடம்‌ அன்பாக விடை பெற்‌ 
றுக்கொண்டு, தெய்வத்தினிடம்‌ தன்‌ பிரார்த்தனைகளை 
யும்‌ வந்தனங்களையும்‌ செலுத்தக்‌ கோவிலை நோக்கிச்‌ 
சென்றாள்‌. அது ஓர்‌ அழகிய சிறு விஷ்ணு ஆலயம்‌. 
ஒரு காலத்தில்‌ நல்ல ஸ்திதியில்‌ இருந்து, இப்பொழுது 


86 முருக & ஓர்‌ உழவன்‌ 


நித்தியப்படி. பூஜைகூடச்‌ சரியாக நடவாமல்‌ 
இருந்தது. 

ராமு, தோப்பிலிருந்து வீட்டிற்குத்‌ திரும்பும்‌ வழி 
யில்‌ அக்கோவில்‌ இருந்தது. சாதாரணமாக ஆலயங்க 
ளுக்கு ராமு செல்வதில்லையாயினும்‌, ஊரை விட்டுப்‌ 
போவதால்‌, ஸ்வாமி தரிசனம்‌ செய்வோம்‌ என்று 
நினைத்து உள்ளே சென்றான்‌. என்றும்போல்‌ சந்தடி 
யற்று விளங்கவே, மூல விக்கிரகம்‌ இருக்கும்‌ கர்ப்பக்‌ 
திரகத்தினுள்‌ நுழைந்தான்‌. மினுக்கு மினுக்கென்று 
ஒரு சிறு விளக்கு எரிந்துகொண்‌ டிருந்தது. இந்த வெளிச்‌ 
சத்தில்‌ விக்கிரகத்தின்‌ முகம்‌ சரியாகக்கூடப்‌ புலப்பட 
வில்லை. ராமு சுற்றுமுற்றும்‌ பார்த்தான்‌. 

அச்சமயம்‌ அவன்‌ கண்ணுக்கு நேராக ஒரு தூணுக்‌ 
குப்‌ பின்புற மிருந்து நிழல்‌ ஒன்று தோன்றிற்று. மெது 
வாக ஒரு பெண்‌ உருவம்‌ வெளிக்‌ ளெம்பவே, ராமுவின்‌ 
ஹிருதயம்‌ படபடவென்று அடித்துக்கொண்டது. பூஜை 
ஒன்றும்‌ சரியாக நடக்காவிடினும்‌, அந்தக்‌ கோவில்‌ 
அம்பாள்‌ பிரத்தியக்ஷ தெய்வமென்றும்‌, மிக்க சக்தி 
உடையவள்‌ என்றும்‌ அவ்வூரில்‌ பிரசித்தம்‌. ஈசுவரியே 
பிரத்தியக்ஷமாகித்‌ தனக்குத்‌ தரிசனம்‌ கொடுக்கிரறாுளோ 
என்று ராமு திகைத்து நின்றான்‌. அவ்வுருவம்‌ வேகமாக 
வந்து, வேர்த்நிருக்கும்‌ தன்‌ இரு கரங்களையும்‌ சேர்த்‌ 
துக்‌ கூப்பிக்கொண்டு அவன்‌ காலடியில்‌ விழுந்து நமஸ்‌ 
கரித்தது. 

“நான்தான்‌ சீதை. இவ்வாறு பெண்தன்மைக்குத்‌ 
தகாதபடி தைரியமாகக்‌ நடப்பதை மன்னிக்கவேண்டும்‌. 
உங்கள்‌ மூலமாக அம்மாள்‌ எனக்கு இரங்கி அருள்‌ செய்‌ 
திருப்பதால்‌, நான்‌ அவளைத்‌ தரிசனம்‌ செய்ய வந்தேன்‌. 
அவள்‌ உங்களையே நேரில்‌ இங்கே அனுப்பிவிட்டான்‌. 
அவளது ஆக்ஞை அவ்வாறு இருக்கும்பொழுது, நான்‌ 
உங்களைத்‌ தொழுது பணியாமல்‌ இருக்கலாமா? என்‌ 
நடத்தை நாணமற்றதாகத்‌ தோன்றினால்‌ மன்னிக்க 
வேண்டும்‌. பரிசுத்தமான இந்த இடத்தில்‌ நமஸ்காரமே 


விடை கொள்ளல்‌ . 81 


பெரிய பூஜை. வேறு வார்த்தைகள்‌...” என்று ஓர்‌ 
மெல்லிய குரல்‌ கூறக்‌ கேட்டான்‌. 

“*சிதா, எழுந்திரு. நான்‌ சற்றுத்‌ திடுக்கிட்டு விட்‌ 
டேன்‌'' என்றான்‌ ராமு. **உன்‌ கஷ்டங்கள்‌ விடிந்தன 
என்று கேட்க என்‌ மனம்‌ அளவற்ற சந்தோஷம்‌ அடை 
கிறது. எழுந்திரு. நம்மேல்‌ கருணைகூர்ந்த அம்பாளை 
இருவரும்‌ கைகூப்பி வணங்குவோம்‌. உன்‌ கணவனைக்‌ 
கும்பகோணத்தில்‌ கண்டபொழுது, என்‌ மனத்தில்‌ 
இருந்தவற்றைக்‌ கொஞ்சம்‌ கடுமையாகவே எடுத்துச்‌ 
சொல்லிக்‌ கண்டித்தேன்‌. அதனால்‌ அவன்‌ திருத்தியது 
பெரிய சந்தோஷம்‌.” 

“இப்பொழுது அபிமானமாகத்தான்‌ இருக்கிறார்‌. 
என்றாலும்‌, இன்னும்‌ சரியான நிதான புத்தி உடையவ 
ராக இல்லை. நீங்களும்‌ ஊரைவிட்டுப்‌ போகின்‌ நீர்களே!'* 
என்றாள்‌ சீதை மெதுவாக. 

வெகு வருஷங்களாகப்‌ படிந்த தீய ஒழுக்கங்கள்‌ 
ஒரே நாளில்‌ அகன்றுவிடுமா? சீதா, எல்லாம்‌ நீ பவம்‌ 
eC சாமர்த்தியத்தில்தான்‌ இருக்கெது!”? 

“இருந்தாலும்‌ புருஷர்கள்‌ புருஷர்கள்தாம்‌ அல்‌ 
லவா? மேலும்‌ என்‌ கணவர்‌ நடவடிக்கையும்‌ அவர்‌ 
எண்ணங்களுமோ...'” சதை மேலே சொல்லச்‌ சிறிது 
தயங்கினாள்‌. 

“ஆம்‌. கற்றறிந்தவனுக்கு ஏற்றதாக இல்லை என்‌ 
பது உண்மையே” என்றான்‌ ராமு. “என்ன செய்வது! 
சீதா, நீ இன்னும்‌ மேலான பதவியையும்‌ புருஷனையும்‌ 
அடைந்திருக்க வேண்டும்‌. அழகும்‌ குணமும்‌ அவர்களுக்கு 
உரிய இடத்தில்‌ போய்ச்‌ சேராமல்‌, இவ்வாறு நியாய 
விரோதமாகப்‌ பொருத்த மல்லாத இடத்திற்‌ சேரும்‌ 
படி நேருவது எதனால்‌ என்று எனக்குச்‌ சிறிதும்‌ விளங்க 
வில்லை. ஈசுவரனுக்குக்‌ கிருபை இருக்கிறதோ இல்லையோ 
என்றும்‌ தோன்றுகிறது. வானத்தின்‌ நீல நிறம்‌ 
போலும்‌, கடலின்‌ வர்ணம்போலும்‌, விவாகமும்‌ இவ்‌ 
விதம்‌ என்று எடுத்துரைக்கக்‌ கூடியதாக இல்லை. மண 


88 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


மும்‌, வானத்தின்கண்‌ ஓரிடத்தில்‌ நில்லாமல்‌ ஓடிக்‌ 
கொண்டு மழை பெய்வதும்‌ பெய்யாததுமாக இருக்‌ 
கும்‌ மேகத்தைப்போலவே இருக்றெது. . சதா, இன்‌ 
விஷயங்களைப்பற்றி நான்‌ எப்பொமுதும்‌ ஆலோசிப்‌ 
பது உண்டு.” 

“நீங்கள்‌ கூறுவது யாவும்‌: உண்மையே. 'விவாகத்‌ 
தைக்‌ கை நகத்திற்கு ஒப்பாகவும்‌ சொல்லலாம்‌. விர 
லோடு சேர்ந்திருக்கும்பொழுது நகமானது ஓர்‌ அலங்‌ 
காரமாகவே இருப்பினும்‌, கிள்ளி எறிந்தவுடன்‌ அரு. 
வருப்பைத்‌ தரக்கூடிய தா௫ின்ற தல்லவா??? 

“*சீதா, நீ கூறிய உபமானம்‌ சாதாரணமாக இருப்பி 
னும்‌, யபொருத்தமானதாகவும்‌ அர்த்தபுஷ்டி உள்ளதா 
கவும்‌ இருக்கின்றது!” * 

“நாளை நீங்கள்‌ யாவரும்‌ கடப்பைக்குப்‌ பிர 
யாணமாவதை ஜானகி என்னிடம்‌ இப்பொழுதுதான்‌ 
தெரிவித்தாள்‌. நீங்கள்‌ இவ்வூரை விட்டுச்‌ செல்வதில்‌ 
எனக்கே யாவரையும்விட வருத்தம்‌ அதிகம்‌. . , ஜானகி 
இருந்ததனால்தான்‌ இதுவரைக்கும்‌ ஒருவிதமாக நான்‌ 
மனம்‌ தேறி இருந்தேன்‌.'” 

“இரண்டு மூன்று வருஷங்களுக்குமேல்‌ அந்த உத்தி 
யோகத்தில்‌ இருப்பதாக எனக்கு உத்தேசமில்லை, சீதா, 
நான்‌ சீமான்‌ அல்ல என்பது உனக்குத்‌ தெரியும்‌. வெள்‌ 
ளச்‌ சேதத்தால்‌ நான்‌ இவ்வூரை விட்டுப்‌ போய்ப்‌ பிழைக்‌ 
கும்‌ வழி தேடவேண்டும்‌.” 

“குற்றமற்ற சீதை, ஜானகியின்‌ தோழி என்று,-- 
என்‌ ஞாபகம்‌ உங்களுக்கு என்றைக்கும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஈசுவர சந்நிதியாக இருப்பினும்‌, நாம்‌ இருவரும்‌ இனியும்‌ 
தனித்துப்‌ பேசிக்கொண்‌ டிருப்பது சரியல்ல. வம்புக்‌ 
காரப்‌ பையன்கள்‌ யாரேனும்‌ நம்மை இப்பொழுது 
கண்டால்‌, ஏதாவது பேச்சுக்கு இடம்‌ உண்டாகிவிடும்‌”? 
என்று சதை மெதுவாகத்‌ தாழ்ந்த குரலில்‌ சொன்னாள்‌. 

ராமுவுக்கு இன்னும்‌ எவ்வளவோ பேச அவல்‌ 
இருந்தபோதிலும்‌, அவள்‌ எச்சரிக்கையை, மீற விருப்பம்‌ 


சவி 


விடை கோள்ளல்‌ 80 


இல்லாதவனாகப்‌ பேச்சை நிறுத்தினான்‌. அவர்களைப்‌ 
போலவே ஸ்வாமி தரிசனம்‌ செய்யும்‌ நிமித்தம்‌ தனி 
யாக இன்னும்‌ யாரேனும்‌ அங்கே வந்து அவர்களைக்‌ 
காண நேரிடின்‌, அதைப்‌ பெரிய வம்பாகத்‌ தொடுத்து 
ஊர்‌ முழுவதும்‌ விதைத்து, மறுநாள்‌ காலை வீடு, ஆற்றங்‌ 
கரை எங்கும்‌ பேச்சிற்கு இடம்‌ உண்டாக்கிவிடுவார்கள்‌ 
அல்லவா? ஆனால்‌ அவ்வாறு நேருவதற்கு முன்னமேயே, 
அவ்விருவரும்‌ வெவ்வேறு வழியாகப்‌ பிரிந்து, அவ 
விடத்தை விட்டு விரைந்து சென்றார்கள்‌. 


14 
ராமசந்திரன்‌--கலெக்டர்‌ குமாஸ்தா 


பிரம ஸாக்விகனான ராமுவும்‌ அலவந்தியை விட்டு, 
கடப்பை ஜில்லா கலெக்டரான மிஸ்டர்‌. காடெல்‌, எம்‌. 
ஏ,. ஐ. ஸி. எஸ்‌. துரையவர்களிடம்‌ “காம்ப்‌ களார்க்‌ 
ராமசந்திரனாக” அமர்ந்தான்‌. கூட்‌, கிளைவ்‌ துரைகள்‌ 
காலம்‌ முதற்கொண்டு, காடெல்‌ துரையின்‌ குடும்பத்தி 
னர்‌ இந்தியா தேசத்தோடு நெருங்கிய சம்பந்தம்‌ 
உடையவராக இருந்தனர்‌. “வந்தவாசி யில்‌ நடந்த 
பிரசித்தமான யுத்தத்தில்‌, மிஸ்டர்‌ காடெலின்‌ முன்‌ 
னோர்‌ ஒருவர்‌ ஸர்‌ அயர்‌ கூட்‌ துரையவர்களுக்குத்‌ 
துணையாக நின்று வெகு பராக்கிரமத்துடன்‌ போர்‌ புரிந்‌ 
தது பொய்யல்ல. “ஈஸ்ட்‌ இந்தியா” கம்பெனிக்காரர்‌ 
கள்‌ உயர்ந்தோங்கி யிருந்த காலத்தில்‌, அந்த வம்சத்தி 
லேயே உதித்த மற்றெருவர்‌ தஞ்சாவூரில்‌ கலெக்டர்‌ 
உத்தியோகம்‌ வகித்து, அப்பொழுது அவ்வூரில்‌ 
பொம்மை ராஜாக்களாக இருந்த சிவாஜி, ஸரபோஜி 
என்பவர்களைத்‌ தம்‌ கீழ்‌ அடக்கி அதிகாரம்‌ செலுத்தி 
னார்‌. அதுமட்டும்‌ அல்லாமல்‌, இந்தத்‌ தேசம்‌ பிரிட்டிஷ்‌ 
சக்கரவர்த்தியின்‌ அளுகைக்கு உட்படுவதற்கு முன்‌ 
னும்‌ பின்னும்‌, தென்னிந்தியாவில்‌ ராணுவத்திலும்‌ 
அரிவில்‌ இலாகாவிலும்‌ உத்தியோகம்‌ வகித்திருந்தவர்‌ 
கள்‌ அக்குடும்பத்தில்‌ இன்னும்‌ வெகு போர்கள்‌ உண்டு. 
ஆயினும்‌ இக்காடெல்‌ துரையைப்போல்‌ ஆக்ஸ்போர்டு 
ஸர்வகலாசாலையில்‌ அவ்வளவு கற்றுத்‌ கேர்ந்தவராகவும்‌, 
கன்‌ வம்சத்தினர்‌ அரைகுறையாக விட்ட காரியங்களை 
யும்‌, கர்த்தியையும்‌ நிலைநாட்டி, இந்தியாவில்‌ பிரிட்‌ 
முஷ்‌ ராஜாங்கத்தை ஸ்தாபித்தவர்களான கிளைவ்‌, 
ஹேஸ்டிங்ஸ்‌ இவர்களுடைய வரிசையில்‌, தம்‌ குடும்பப்‌ 


ராமசந்திரன்‌--கலேக்டர்‌ குமாஸ்தா 91 


பெயரையும்‌ விளங்கும்படி செய்யும்‌ உறுதியைக்‌ கைக்‌ 
கொண்டவராயும்‌ உள்ளவர்‌ வேறு ஒருவரும்‌ இருந்த 
தில்லை. 

மிஸ்டர்‌ காடெல்‌ தம்‌ மனச்‌ சாட்சிக்கு விரோதம்‌ 
இல்லாமல்‌ ஓழுகி, *கும்‌ கடமையே பெரிதாக எண்ணி 
நடப்பவராக இருந்தார்‌. இந்தியன்‌ ஸிவில்‌ ஸர்விஸில்‌ 
இருப்பவர்கள்‌ வெகு காலமாகக்‌ கொண்டாடி வந்த 
பழக்கங்களும்‌, புராதன கிரந்தங்களில்‌ அவருக்கிருந்த 
அராய்ச்சியும்‌, அவர்‌ மனத்தைக்‌ கடுமையாக்கிவிட்டன. 
அவரைக்‌ திருப்திசெய்வது கஷ்டம்‌ என்று யாவரும்‌ சொல்‌ 
லிக்கொண்டார்கள்‌. அது உண்மை என்பதற்கு-அடை 
யாளமாக, மூன்று மாதத்திற்கு ஒருதரம்‌ காம்ப்‌ கிளார்க்‌ 
உத்தியோகம்‌ காலியாகிக்கொண்‌் டிருந்தது. 

மிஸ்டர்‌ காடெல்‌ கண்டிப்பான துரை என்று கேட்ட 
ராமுவின்‌ மனம்‌ ஓய்ந்து போயிற்று. கலெக்டரை நேரில்‌ 
காண உத்தரவாகி, அவன்‌ அவர்‌ சமீபம்‌ சென்ற 
பொழுது, மூன்று நூற்றாண்டுகளாக இது வரைக்கும்‌ தன்‌ 
குடும்பத்தில்‌ யாரும்‌ இவ்வாறு ஓர்‌ அற்ப வேலையை 
ஒப்புக்கொள்ள நேர்ந்த தில்லை அல்லவா என்ற நினைவு 
உதித்ததும்‌, மிக்க வருத்த முற்றான்‌. சந்தையில்‌ ஓர்‌ 
ஐரோப்பியன்‌ நீக்ரோ ஜாதியன்‌ ஒருவனை அடிமை 
கொள்வதன்‌ பொருட்டுப்‌ பார்ப்பது போலவே, மிஸ்டர்‌ 
காடெலும்‌ அவனைத்‌ தலையிலிருந்து கால்வரையும்‌ உற்று 
நோக்கிப்‌ பிறகு அதிகாரத்தொனியோடு, “நீதானா அல 
வந்தியிலிருந்து வந்திருக்கும்‌ ராமசந்திரன்‌ என்பவன்‌? 
பி.ஏ. பரீக்ஷை கொடுத்தவர்களாக முப்பத்தாறு மனு 
தாரர்கள்‌ இருந்தபோதிலும்‌, தந்திரமாக வேலை செய்யும்‌ 
புத்திமான்௧ளைச்‌ சேர்த்துக்கொள்வது தகாகென்று, 
உன்னைத்‌ தேர்ந்கெடுத்தேன்‌. உங்கள்‌ ஜில்லாவோ 
அவர்களுக்குப்‌ பேர்போனது! நான்‌ வேண்டுவது நன்‌ 
னடக்கை உள்ளவர்களே. கெளரவம்‌ பாராட்டாமல்‌, 
ரஜாவாயும்‌ நாணயமாயும்‌ உள்ள ஒரு கிளார்க்‌ எனக்‌ 
குக்‌ கிடைத்தால்‌ போதும்‌. நீ சென்னைக்‌ கிறிஸ்டியன்‌ 


92 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


காலேஜில்‌ வாசித்தவன்‌ என்று தெரிகின்றது. நீ அனுப்‌ 
பிய மிஸ்டர்‌ கிரேக்‌ துரையின்‌ யோக்யதாபத்திரத்தில்‌ 
உனது நன்னடத்தையைப்பற்றிக்‌ கண்டிருக்கிறதே. 
யொழிய, உன்‌ புத்தியைப்பற்றி ஒரு வார்த்தையேனும்‌ 
காணப்படவில்லை. எனக்குப்‌ பிடித்தவன்‌ நீதான்‌, 
மிஸ்டர்‌ கிரேக்‌ மனச்சாட்சிக்குப்‌ பயந்து நடப்பவ ராகை 
யால்‌, அவர்‌ எழுதியிருப்பது சரியாகவே இருக்குமென்று 
நினைக்கிறேன்‌. வேலையை ஒழுங்காகச்‌ செய்து, சம்பளத்‌ 
கைச்‌ சரிவரப்‌ பெற்று, எனது விசுவாசத்தையும்‌ அடை 
வாய்‌. ஹெட்‌ கிளார்க்‌ நீ செய்ய வேண்டிய வேலை 
எது'என்பதை உனக்குத்‌ தெரிவிப்பார்‌. நான்‌ வேண்டும்‌ 
பொழுது வந்து வேலையைச்‌ செய்ய மூன்று நாட்களில்‌ 
தயாராக வேண்டும்‌. நீ இனிப்‌ போகலாம்‌” என்றார்‌. 
இவ்வாறு இரண்டொரு வார்த்தைகளுடன்‌ போகும்‌. 
படி உத்தரவாயிற்று. ராமு ஒன்றும்‌ பதில்‌ சொல்லத்‌ 
துணியாமல்‌, தன்‌ புத்தி சாமர்த்தியத்தைப்பற்றி நற்‌. 
சாட்சிப்‌.பத்திரத்தில்‌ ஒன்றும்‌ காணவில்லை என்று சொன்‌: 
னதை ஒப்புக்கொண்டு பேசாமல்‌ இருந்துவிட்டான்‌. 
மாதம்‌ இருபத்தைந்து ரூபாய்‌ சம்பளத்திற்காக அவன்‌ 
கன்‌ மானத்தையே உள்ளடக்கிக்‌ கொள்ளும்படி. 
ஆயிற்று. வறண்ட பூமியான கடப்பை ஜில்லாவில்‌, 
அதிலும்‌ கலெக்டர்‌ கண்பார்வையில்‌ ஒரு குமாஸ்தாவாக 
இருக்கும்‌ கஷ்ட த்தைச்‌ சீக்கிரத்திலேயே ராமு அறிந்து: 
கொண்டான்‌. பெரும்பாலும்‌ இராக்காலங்களில்‌: 
டேராத்‌ துணிகள்‌, அவைகளை நாட்டும்‌ கழிகள்‌, மடக்‌ 
கும்‌ நாற்காலிகள்‌, மேஜைகள்‌ முதலிய இன்னும்‌ பற்பல 
சாமான்களைக்‌ கட்டிச்‌ சுருட்டி மாட்டுவண்டிகளில்‌ ஏற்றி 
அவைகளின்‌ நடுவில்‌ தானும்‌ உட்கார்ந்துகொண்டு, நாட்‌ 
டுப்புற ரஸ்தாக்களில்‌ மிக்க அசேளகரியத்துடன்‌ பிரயா 
ணம்‌ செய்வதே அவன்‌ கதிஆயிற்று. ஆயினும்‌ அவன்வாய்‌: 
.திறவாது தன்‌ பொறியைத்‌ தொலைத்துச்‌ சம்பளம்‌ பெற்ற: 
தும்‌, அதை அப்படியே மாமியாரிடம்‌ கொடுத்துவந்‌, 
தான்‌. மாதத்தில்‌ இருபத்தைந்து நாட்கள்‌ ஊரைவிட்டுச்‌ 


சாமசந்திரன்‌--கலேக்டர்‌ குமாஸ்தா 93 


செல்லும்படி நேர்ந்ததால்‌, ஜானகியைக்‌ கண்டு பேசு 
வதும்‌ அவனுக்கு அருமை யாகிவிட்டது. 

ஆனால்‌ இக்கஷ்டம்‌ தனக்கு உண்டாவதற்குக்‌ 
காரணமாக இருந்தவர்களோடு அதிகமாகப்‌ பழக அவ 
னுக்கே. சம்மதம்‌ இல்லை. சில மாதங்களுக்குப்‌ பிறகு 
அவனுக்கு தன்‌' வேலையில்‌ ஒரு அபிருசியும்‌ ஏற்படத்‌ 
தொடங்கிற்று. புஸ்தகங்களைப்‌ படித்து அவைகளில்‌ 
உள்ள உயர்ந்த எண்ணங்களே மேலிட்டிருந்த அவனுக்கு, 
உலகில்‌ அடிபட்டுப்‌ பழகப்‌ பழக, இச்சகம்‌ பேசிப்‌ 
பெரிய மனிதர்களைப்‌ பின்பற்றித்‌ திரிந்தும்‌, தனிகர்‌ 
களைத்‌ தொழுது அடிபணிந்தும்‌, பேராசையாலும்‌ பேரபி 
மானத்தாலும்‌ பிறரைக்‌ கொள்ளையிட்டு. வஞ்சகம்‌ புரியும்‌ 
கொடியர்களும்‌ புவியில்‌ இருக்கிறார்கள்‌. என்பது புலப்‌ 
பட்டது. கவர்மென்டாருடைய துரைத்தனமும்‌ ஒரு 
ரீதியில்‌ இல்லாமல்‌ சிக்கலாகவும்‌, தயை தாட்சிண்ய மற்‌ 
றும்‌ இருப்பதை அறிந்துகொண்டான்‌. மிஸ்டர்‌ காடெ 
லின்‌ வேலையின்‌ ஒழுங்கையும்‌ திறத்தையும்‌ கண்டு ராமு 
உள்ளூற மெச்சியதோடு, “இந்தியர்கள்‌ இனிப்‌ புதிதாக 
நாகரிகம்‌ கற்றுக்கொள்ள வேண்டிய காட்டுமிராண்டி 
ஜனங்கள்‌” என்ற, ஸிவில்‌ ஸர்விஸ்‌ உத்தியோகஸ்தர்‌ 
களின்‌ அபிப்பிராயமே அவரது இரக்கமற்ற நடத்தைக்கு 
ஆதாரமென்றும்‌ நினைக்கலானான்‌. கிறிஸ்டியன்‌ காலே 
ஜிலுள்ள போதகாசிரியர்கள்‌ கறுப்பு மனிதர்கள்‌ என்று 
கொஞ்சமேனும்‌ வித்தியாசம்‌ பாராட்டாமல்‌ அன்போடு 
இருக்க, ஸிவில்‌ ஸர்விஸில்‌ இருப்பவர்கள்‌ மட்டும்‌ ஏன்‌ 
இவ்வளவு வேற்றுமை கொண்டாடவேண்டும்‌ என்பது 
அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவர்‌ மேலும்‌ 
குற்றம்‌ இல்லை. 

அவ்விதமான கொள்கைகளை மேற்கொண்ட தரைத்‌ 
தனத்தார்‌ ஏற்பாட்டின்‌ கொடுமையே அது என்று ராமு 
உணர்ந்தான்‌. இவ்வாறு அநுபவமானது மேன்மேலும்‌ 
அவன்‌ சிந்தனையை அதிகரித்தது. ராமுவுக்குத்‌ தன்‌ வேலை 
யில்‌ விருப்பமும்‌ உண்டாயிற்று. தம்மைப்பற்றித்‌ தாம்‌ 


94 'மூருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


எவ்வளவு உயர்ந்த அபிப்பிராயம்‌ கொண்டிருந்தாரோ, 
அவ்வாறே ராமுவும்‌ ஸ்வய கெளரவம்‌ பாராட்டி வந்தா 
னென்று காடெல்‌ துரை சந்தேகித்தாராயினும்‌, எளிதில்‌ 
திருப்தியடையாத அவராலும்‌ ராமுவின்‌ பேரில்‌ குற்றம்‌ 
கண்டு பிடிக்க முடியவில்லை. ஆனால்‌ மேலதிகாரிகளை 
மீறி நடக்காத வரையில்‌, மனத்தில்‌ நினைத்துக்கொண் 
டிருப்பவைகளுக்‌ கெல்லாம்‌ ஸிவில்‌ ஸர்விஸின்‌ சட்ட 
திட்டங்களிற்கூடத்‌ தண்டனை விதிக்கப்படவில்லையே! 

இப்படி இருக்கையில்‌, மீனாட்சியும்‌ ஜானகியும்‌. 
பெரும்பாலும்‌ ராமு ஊரில்‌ இல்லாததனால்‌, வீட்டில்‌: 
ஒரு வேலையும்‌ இல்லாமல்‌ பேச்சிலும்‌ வம்பிலும்‌ காலம்‌. 
'போக்கத்‌ தொடங்கினார்கள்‌. உண்மையில்‌ வெட்டி 
வார்த்தைகள்‌ அளப்பதற்கு அவர்கள்‌ வீடே யாவருக்கும்‌. 
செளகரியமாக இருந்தது. ஜானகியும்‌ கொஞ்சம்‌ துணிவு 
பெற்றாள்‌. இது ராமுவுக்குத்‌ தெரிந்தும்‌, பராமுகமாக 
இருந்தான்‌. இவ்வாறு ஒரு விசேஷமும்‌ இல்லாமல்‌ 
மூன்று வருஷங்கள்‌ சென்றன. 


15 
பண்ணையின்‌ கொடுமை 


கடப்பையில்‌ ராமு கஷ்டப்பட்டுக்கொண்‌ டிருக்‌ 
கும்போது, அலவந்தியில்‌ முருகனுக்கு அதிருஷ்ட 
காலமாகவே இருந்தது. ராமு ஊரை விட்டுச்‌ சென்ற 
தைப்பற்றி முருகன்‌ உண்மையாக வருத்தம்‌ கொண்ட 
போதிலும்‌, அதனால்‌ அவனுக்குத்‌ தசை திரும்பிற்று 
என்றே சொல்ல வேண்டும்‌. பண்ணையாளான பழைய 
முருகனாக இராமல்‌, இப்பொழுது ராமுவின்‌ நிலத்தைக்‌. 
குத்தகை எடுத்தவன்‌ அல்லவா? அல்லும்‌ பகலும்‌ உழைத்‌ 
துக்கொண்‌ டிருந்தது போக, இப்பொழுது ஓர்‌ ஆள்‌ ஆகி' 
விட்டான்‌. 

“பொன்னி, போன வருசத்தைவிட இந்த வருசம்‌, 
நல்லா விளையும்‌. சொந்தக்காரனே பாடுபட்டு உழுதா, 
பூமி எப்படிச்‌ சொன்னதைக்‌ கேக்குது, பாத்தயா?' 
இப்போ பொறந்த, நம்ம சின்னக்‌ குட்டி, அதிருஷ்‌ 
டத்தையும்‌ கொண்டுவந்துவிட்ட தூன்னு எண்றேன்‌”்‌ 
என்று முருகன்‌ சொன்னான்‌. 

“அமாம்‌. என்னைத்தான்‌ அவ கொண்டிருக்கா, 
நமக்குச்‌ சொந்தத்‌ திலே ஒரு பசு இருந்தாக்கூட நல்லது 
கான்‌. எவ்வளவோ லாபமாக இருக்கும்‌. குழந்தைக்குப்‌ 
பால்‌ ஆப்படும்‌. வயல்களுக்கும்‌ நல்ல எருவு அம்பிடும்‌. 
பசுதான்‌ சம்பத்துக்கு அடையாளம்‌. ஒண்ணு வாங்கினா, 
நிறைய விருத்தியாவாதா?'' என்றாள்‌ முருகன்‌ மனைவி 
பொன்னி. 

“அமரம்‌; நீ விருத்தி செய்யறது போலே, இல்லையா, 
பொன்னி!” என்று முருகன்‌, தன்‌ பரிகாசப்‌ பேச்சிற்கு 
ம௫ழ்ந்து, அவளையும்‌ குழந்தைகளையும்‌ பார்த்துச்‌ சிரித்‌ 
தான்‌. பிறகு நெற்றியின்‌ மேல்‌ கை வைத்து, தூரத்தில்‌ 
பார்த்து, “அதோ, வயலைத்‌ தாண்டித்‌ தொப்பை ஏதோ 


90 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


தன்‌ கண்டத்தைச்‌ சொல்ல, இங்கே வரான்‌. நல்ல சுறு 
சுறுப்பும்‌ தைரியமும்‌ உள்ள பையன்‌” என்றான்‌. 

“எனக்கு அவனைப்‌ பிடிக்கவே இல்லை!** என்றாள்‌ 
பொன்னி, 

“உனக்குப்‌ பிடிக்கா விட்டால்‌ என்ன? அவனைச்‌ 
சரியானபடி வேலை வாங்கத்‌ தெரிஞ்ச யசமானாக 
இருந்தா, அவன்‌ நல்லா வேலை செய்வான்‌. பட்டணத்‌ 
திலே இருந்த பையன்‌ ஆனதாலே ரோசக்காரனாயும்‌ 
தைரியம்‌ உள்ளவனாகவும்‌ இருக்கான்‌. ஏழைக்‌ குடிங்களை 
வெரட்டி அடிச்சு, வேலே வாங்கற பாவி, ஈவு இரக்கம்‌ 
இல்லாத பெரியசாமி ஐயர்‌ வெரட்டலுக்குத்‌ தொப்பை 
வரைய வறு தில்லை!” 

““நல்ல காலம்‌! நாம்‌ ஒரு பட்சமுள்ள யசமான்‌ கீழே 
வேலை செய்யறோம்‌” என்று சொல்லி, பொன்னி குழந்‌ 
தையை இழுத்துக்‌ கால்மீது போட்டுக்கொண்டாள்‌.. 
இதற்குள்‌ தொப்பையும்‌ அங்கே வந்து சேர்ந்தான்‌. 

“முருகா, எங்கும்‌ நிழலாக உங்க தென்னம்‌ தோப்பு 
ஒரு சொர்க்கம்போலே அல்லவா கோணுது! என்‌ தலைவிதி 
யைப்‌ பாரு!”*என்று. கூறிக்கொண்டே உள்‌ நுழைந்தான்‌. 

“ஏன்‌, தொப்பை, நீ எதுக்குக்‌ குறைஞ்சு கொள்ள 
வேணும்‌? உங்க பண்ணையைக்‌ காட்டிலும்‌ வேறே பெரிய 
பண்ணை இந்தக்‌ கிராமத்திலே ஏது? நாங்க ஏழைங்க. 
உங்களுக்குத்தான்‌ எல்லாக்‌ கெளரவமும்‌ அதிகாரமும்‌ 
இருக்கு. எங்க எசமான்‌ ஊரை விட்டுப்‌ போய்‌, எங்‌ 
கேயோ கூலிக்குப்‌ பேனாப்‌ பிடிச்சு எழுதும்‌ ஒரு சின்னக்‌ 
குமாஸ்தான்னுதானே உங்க ஐயார்‌ கூடச்‌ சொல்றாரு!”்‌ 

““ப்ண்ணையும்‌ ஐயரும்‌ மண்ணாப்போக! எனக்கு 
மட்டும்‌ சக்தி இருந்தா, இந்தத்‌ தென்னம்‌ நாருங்களை 
யெல்லாம்‌ கயிறாய்த்‌ திரிச்சு, இப்பவே அந்தப்‌ பாப்‌ 
யானைக்‌ குடுமியைப்‌ பிடிச்சு, ஒரு நொடியிலே, எந்த மரம்‌ 
கிட்டே இருக்கோ, அதிலே மாட்டித்‌ துரக்கிவிடுவேன்‌!”? 

“தொப்பை, இப்படிக்‌ கண்டபடி வாயிலே வந்‌ 
ததைச்‌ சொல்லாதே! உனக்குத்தான்‌ கஷ்டம்‌!:* 


பண்ணையின்‌ கோடூமை 97 


“ஏன்‌, அவன்மட்டும்‌ என்னை எப்போ பார்த்தாலும்‌ 
தோல்‌ உரியும்படி அடிக்க வில்லையோ? இரு; அவனுக்குப்‌ 
யுத்தி வரும்படியாச்‌ செய்யறேன்‌. நல்ல வேளை, நான்‌ 
ஒரு நாட்டுப்புறத்தானாக இல்லை!” 

“அவ்வளவு அவசரப்படாதே, தொப்பை. பின்னாலே 
உனக்குத்தான்‌ கஷ்டமாகும்‌. நீ வீறாப்பாகப்‌ பேசறே. 
பக்கத்துக்‌ கிராமத்து முதலியார்‌ பண்ணையைப்‌ பாரு. 
அங்கே வேலை இன்னும்‌ அதிகம்‌. முதலியார்‌ இன்னும்‌ 
கண்டிப்பான ஆசாமி, இப்படி அவதிப்படுகிறது நம்ம 
தலைவிதி! அதுக்கென்ன செய்யலாம்‌? பெரியசாமி ஐயர்‌ 
கூடக்‌ கொஞ்சம்‌ நல்ல பாப்பான்னு சொல்லலாம்‌. அவர்‌ 
வேலைக்காரருங்க, நம்மைப்போலே இருக்கிற பள்ளி, 
படையாச்சிங்க பண்ணற கொடுமைதான்‌ எல்லாம்‌! 
நம்மைச்‌ சேர்ந்தவங்கதாம்‌ ரொம்பக்‌ . கொடுமையாக 
இருக்காங்க!” 

... “அப்படித்தான்‌, முருகா, ஆனா அப்படியெல்லாம்‌ 
வித்தியாசம்‌ பார்த்துக்கொண் டிருக்க எனக்கு இப்போ 
மனசில்லை. தான்‌ முதலியார்‌ பண்ணையிலா இருக்கேன்‌? 
ஐயருக்கும்‌ எனக்குந்தானே வந்திருக்கு! அவர்‌ ஒரு 
மாசமா எனக்குச்‌ சம்பளம்‌ கொடுக்கல்லை. கல்யாணம்‌ 
அகாதவனுக்கு வயறு இல்லையா? வேறே செலவு 
இல்லையா? எல்லோருக்கும்‌ இந்தக்‌ கதிதான்‌. அவங்க 


எல்லாம்‌ பயங்காளிங்க! நான்‌ அப்படி இருக்க 
மாட்டேன்‌!'* 

**கொஞ்சம்‌ பொறுத்திரு, தொப்பை. அவசரப்‌ 
படாதே!” என்றான்‌ முருகன்‌. பவ 


“இனி ஒரு நிமிஷங்கூடப்‌ பொறுக்க முடியாது. என்‌ 
மனசு கொதிக்குது. பசியினலே எனக்குக்‌ கண்ணை 
இருட்டிக்கொண்டு தலை சுற்றுது!'' என்றான்‌ தொப்பை, 
“காதாலே சீவன்‌ போராப்போலே தோணுது. உன்‌ குழந்‌ 
தைக்கு ரொம்பப்‌ புண்யம்‌, முருகா! தாகத்துக்கு ஒரு 
இளநீர்‌ வெட்டிக்கொடேன்‌!”்‌ 

முருகன்‌ அவ்வாறே கொடுத்தான்‌: தொப்பை அதை 
மூ, ஓ. 7. 


98 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


ஆவலாக வாங்கி, அவனை வாழ்த்திக்கொண்டே 
குடித்தான்‌: 

முருகனும்‌ இதுதான்‌ சமயம்‌ என்று அவனுக்குப்‌ 
புத்தி சொல்லத்‌ தொடங்கினான்‌. “‘தொப்டை-—- மனுஷி 
யாள்‌ பேரில்‌ என்ன குற்றம்‌?-—-நமக்கு ஏற்பட்ட விதியின்‌ 
கொடுமை! நம்மை ஒருத்தன்‌ அடக்கி யாண்டா, அவனை 
வெரட்டுறத்துக்கு மேலே இன்னொருத்தன்‌ இருப்பான்‌. 
அது நம்ம கண்ணிலே படாது. உன்னைப்போலே நானும்‌ 
ஒரு பண்ணையாளா இருக்கும்போது, என்‌ யசமான்‌ எவ்‌ 
வளவு தயவாக இருந்தும்‌, நான்‌ எப்படிப்‌ பாடு பட்டா 
லும்‌, இந்த நிலத்திலே ஐஞ்சு கல நெல்லுத்தான்‌ 
விளைஞ்சு வந்தது. ஆனா, போன வருசம்‌ பத்துக்‌ கலம்‌ 
ஆச்சுது. இப்போ பன்னிரண்டு, பதிமூணு கலம்‌ காணும்‌! 
உங்கிட்ட உண்மையைச்‌ சொல்றேன்‌ நான்‌ பதினைஞ்‌ 
சுக்குப்‌ புள்ளி போட்டிருக்கேன்‌. கூலி வேலையைப்போலே 
பாவம்‌ வேறே எதுவும்‌ இல்லை. வேலை சேய்யறவன்‌ வேலை 
வாங்கிறவன்‌ இரண்டு பேருக்கும்‌ பாவந்தான்‌. அனா 
லோகத்திலே இதெல்லாம்‌ லேசிலே மாறாது. மனுஷ 
னுடைய: பேராசை கொஞ்சங்‌ கொஞ்சமா அடங்‌ 
கணுமே ஓழிய, லகுவிலே தீர்ந்துவிடுமா? நல்ல காலம்‌! 
இதுக்கும்‌ விடிவுகாலம்‌ வரும்போலே தோணுது! எதித்து 
நிற்காமே, பொறுமையா வேலை செஞ்சே, நம்‌ காரியத்‌ 
தைச்‌ சாதித்துக்கொள்வோம்‌. நமக்கு நல்ல காலம்‌ 
வராமே போகாது!”்‌ 

“உன்‌ வரைலே அப்படித்தான்‌, முருகா. நீ வேதாந்‌ 
தம்‌ பேசலாம்‌! வயறு காஞ்சு கிடக்கும்போது, பொறுமை 
வருமா? பழம்‌ கூலி பாக்கியும்‌, பொழுது விடிஞ்சா மறு 
படி வேலை செய்யணுமே என்ற நினைவும்‌ தவிர, 
வவுத்திலே ஒண்ணும்‌ இல்லாதிருக்கும்போது எனக்கு 
வேறே ஒண்ணும்‌ தோணுவ தில்லை. ஐயா வீட்டுக்‌ 
கொல்லையிலே பொழுது போற மட்டும்‌ தினம்‌ காத்துக்‌ 
கிடந்தா, ஒருநா ஐயாவுக்குப்‌ பெரிய மனசு வந்து, விறு 
படாத அழிஞ்சு போன பழைய நெல்லு ஏதாவது 


பண்ணையின்‌ கொடூமை 93 
இருந்தா, பார்த்துக்‌ கொண்டுவந்து கொடுப்பாரு! அதை 
வீட்டுக்குக்‌ கொண்டுபோய்க்‌ குத்தி, கஞ்சியாகக்‌ காய்ச்சி 
நடு ராவிலே குடிச்சுப்‌ படுத்தா, பொழுது விடியுங்‌ காட்டி 
யும்‌ மறுபடி வேலைக்கு எழுப்பிடுவாங்க!  எவ்வளவே௱ 
பேர்‌ இம்மாதிரி. இவ்வளவு வருசம்‌. கஷ்டப்பட்டுக்‌ 
கொண்டு சும்மா இருக்காங்களே! சொல்லறாப்போலே, 
பட்டணத்திலே நான்‌ புஸ்தகம்‌. படித்ததுதான்‌ என்‌: 
மனசைத்‌ திருப்பி விட்டகோண்ணு நினைக்கிறேன்‌. 
நல்ல காலம்‌! எனக்கு இன்னும்‌ கல்யாணம்‌ அவாக 
தனாலே, ஒரு கை எதித்துச்‌ சண்டை போடலாம்‌. இண்‌ 
வளவு நாள்‌ எப்படிப்‌ பொறுத்துக்கிட்டு இருந்தோமே,, 
அதுதான்‌ ஆச்சரியம்‌!” 

“தொப்பை, நீ பேசறதெல்லாம்‌ வேறையா! 
இருக்கு! என்று முருகன்‌ மீண்டும்‌ கண்டித்துக்‌ கூறத்‌, 
தொடங்கினான்‌. “ஒரு காலத்திலே நாம்‌ இன்னும்‌ அதிக 
மாக்‌ கஷ்டப்பட்டோம்‌ என்பதை நினைச்சுக்கோ. இப்பேஈ 
அவ்வளவில்லை. வர வர இன்னும்‌ சவுகரியமாவே ஆகும்‌. 
பொறுமையா வேலை செய்‌. நல்ல காலம்‌ வராமே 
போகாது. உங்க ஐயர்‌ கிட்டே இருக்கப்‌ பிடிக்காட்டி, 
நீ எங்கூட வேணுமானாலும்‌ வேலை செய்யலாம்‌”. இந்தக்‌ 
கடைசி வார்த்தையை a 1 சிறிது ச மெதுவாகச்‌: 
சொன்னான்‌. 

“என்னாலே. நல்லா வேலை செய்ய “முடியும்‌, முருகா? 
ஆனா ஒருத்தர்‌ கழே உமைக்கிறதுதான்‌ எனக்கு வெறுப்பா. 
யிருக்க... என்றான்‌ தொப்பை. 

“ஆனா, இப்போ சத்தியா நீ யாரிடமாவது கூலிக்கு: 
உழைத்துத்தானே ஆகணும்‌! கையிலே ஒண்ணும்‌ இல்‌: 
லாமே, சொந்தத்திலே என்ன பண்ண முடியும்‌? . பாலி! 
யத்திலே நானும்‌ உம்மாதிரிதான்‌ நினைச்சேன்‌, ஆனா; 
இவ்வளவு முடுக்காக இல்லை, இப்படிக்‌ கோபிக்கிற து; 
நியாயமாக இருந்தாலும்‌, ஆபத்துக்கு இடந்தரன்‌; . நீ 

குடிக்கிற அரை வயத்துக்‌ எஞ்கியும்‌ உன்‌. உடம்பிலே 


100 முருக்ன்‌ ஒர்‌ உழவன்‌ 


ஒட்டாதே போயிடும்‌. என்னிக்காவது ஒருநா உனக்கு 
நல்ல காலம்‌ வராமே போகாது. பெரியவங்களோ டே 
எதித்துச்‌ சண்டையிட்டுத்‌ துன்பத்திலே மாட்டிக்‌ 
கொள்ளாதே. உன்‌ வேலையைப்‌ பாரு. கடவுள்‌ 
இருக்காரு. நான்‌ உனக்கு ஒத்தாசை செய்யறேன்‌. நம்‌ 
இருவருக்கும்‌ கடைசியிலே சாமி பலன்‌ கொடுப்பார்‌.” 

“முருகா, எனக்கு எதனாலே தொப்பையின்னு பேர்‌ 
வந்தது, உனக்குக்‌ தெரியுமா? பட்டணத்திலே, என்‌ 
சித்தப்பன்‌ வீட்டிலே, நான்‌ எப்பவும்‌ சாப்பிடறத்தையும்‌ 
பேசறத்தையும்‌ தவிர வேறே ஒண்ணும்‌ செய்ய மாட்டே 
னாம்‌! அதனாலேதான்னு சொல்லுவாங்க. எனக்குத்‌ 
கொப்பை ரொம்பப்‌ பெரிசாக இருந்ததனாலே பெரிய 
வங்க சின்னவங்க எல்லோரும்‌ என்னைத்‌ கொப்பை 
யின்னு கூப்பிட்டாங்கோ. அது அப்படியே நிண்ணு 
போச்சு!'்‌ 

“உன்‌ சித்தப்பனுக்கு என்ன வேலை?” 

“கொல்லத்துவேலை. அவருதான்‌ எனக்குச்‌ சாப்பாடு 
போட்டு வளத்தாரு. என்‌: சத்திகூட ஒரு மிட்டாய்க்‌ 
கடை. வச்சிருந்தா. அவள்‌ இல்லாதபோது, கடைலே 
உட்கார்ந்து நான்‌ விற்பேன்‌. அப்போ ரொம்பக்‌ கொண் 
டாட்டந்தான்‌. என்‌ கஷ்டகாலம்‌ இரண்டு ' பேரும்‌ 
போயிட்டாங்க. அவங்க என்னப்‌ பள்ளிக்கூடத்‌ திலே 
வ்ச்சாங்க. லோகத்திலே இருப்பவங்களெல்லாம்‌ ரொம்‌ 
பக்‌ கெட்டவங்கன்னுதான்‌ நான்‌ படிச்சது. முருகா, நீ 
பட்டணத்திலே இருந்ததே இல்லை! ஏழைங்களுக்கு 
அங்கே இருந்தாலே போதுமே! பள்ளிக்கூடத்‌ திலே படிக்‌ 
கவே வேண்டாம்‌! இந்த லோகத்திலே பணத்துக்குக்‌ 
குறைவே இல்லாதிருக்கும்போது, சிலர்‌ மட்டும்‌ பணக்‌ 
காரங்களாக இருக்க, நாம்‌ எவ்வளவு வறுமையிலே 
கிடந்து கஷ்டப்படுறோம்‌ என்கிறது அப்போ நல்லாத்‌ 
தெரியும்‌. அய்யோ, முருகா, என்மாதிரி உனக்கு வீருப்‌ 
பும்‌ ரோசமும்‌ இல்லையே!” 


பண்ணையின்‌ கோடூமை 101 


“தொப்பை, அதனாலே ஒண்ணும்‌ லாபமில்லை! நான்‌ 
சொல்றத்தைக்‌ கேளு! பெரிய பண்ணையை விட்டு எங்‌ 
இட்டே வந்துவிடு. நான்‌ உன்னைப்‌ பார்த்துக்கொள்‌ 
கிறேன்‌”? என்று முருகன்‌ அழைத்தான்‌. தொப்பை, 
“ஆகட்டும்‌” என்று மெதுவாக முணுமுணுத்தான்‌. அவனைத்‌ 
துர்ச்சகுனத்திற்கு அடையாளமான ஆந்தைபோல 
எண்ணி, ஏதாவது கொடுத்து அனுப்பிவிட்டால்‌ க்ஷே 
மென்றே பொன்னி எப்பொழுதும்‌ கருதுவாள்‌. அவ 
ளுக்கு இப்பொழுது முருகன்‌ செய்ததில்‌ சிறிதும்‌ சம்மதம்‌ 
இல்லை. ஆனால்‌ முருகனோ உலகம்‌, படிப்பு முதலிய 
விஷயங்களைப்பற்றித்‌ தொப்பையின்‌ தைரியமான அபிப்‌ 
பிராயங்களைக்‌ கேட்டு, விசுவாசத்தோடு, வியப்பும்‌ 
அடைந்தான்‌. 


16 
முள்ளில்லாத ரோஜா 


ராமு “காம்ப்‌ கிளார்க்கு? வேலையில்‌ அமர்ந்து 
மூன்று வருஷம்‌ ஆயிற்று. தொப்பையைப்போலவே 
அவனும்‌ கஷ்டப்பட்டுக்கொண் டிருந்தான்‌. ஆனால்‌ 
மீனாக்ஷியும்‌ ஜானகியுமோ, முருகனைப்போல்‌, தங்கள்‌ 
ஹ்திதியைப்பற்றித்‌ திருப்திகொண்டவர்களாகச்‌ சந்‌ 
(தோஷமாக இருந்தனர்‌. ஆயினும்‌ கொஞ்ச நாட்க 
னாக ஜானகிக்கு இவ்வாறு ஒரே ரீதியில்‌, தனியாகக்‌ 
காலம்‌ போக்குவதில்‌ சற்று வெறுப்பு உண்டாயிற்று? 
நன்றாக வளரும்‌ பருவத்தில்‌, மீனாக்ஷி அவள்‌ வளர்ச்சிக்‌ 
குத்‌ தடையாக இருந்தாள்‌. 

“அம்மா, அவர்‌ ஊரை விட்டுப்‌ போய்‌ இரண்டு 
வாரத்திற்கு மேல்‌ ஆகின்றதே! இன்றைக்காவது வரு 
வாரா? இப்படி இருப்பது அவருக்குக்‌ கஷ்டந்தான்‌. 
இந்து மூன்று வருஷங்களாக மாதத்தில்‌ மூன்று நாட்கள்‌ 
கூட நல்ல அகத்துச்‌ சாப்பாடு கிடையாது!” என்று 
ானகி சொன்னாள்‌. 

““வீண்‌ கவலை எல்லாம்‌ படாதே ஜானகி” என்றாள்‌ 
மீனாக்ஷி. “நமக்கு அடுப்பங்கரையும்‌ புகையும்‌ எவ்வளவு 
அகஜமோ, அதுபோலவேதான்‌ புருஷர்களுக்கு வேலை. 
சிறுவயதில்கூட வேலை செய்யாவிட்டால்‌, அப்புறம்‌ எப்‌ 
படிக்‌ காலம்‌ தள்ள முடியும்‌? ராமுவின்‌ சாதுத்தனந்தான்‌ 
அவனிடத்திலுள்ள குற்றம்‌. அவனுக்குப்‌ படும்படியாக 
நம்‌ மனத்தில்‌ இருப்பவைகளை நீதான்‌ வெளியிட்டுச்‌ 
சொல்ல வேண்டும்‌. இன்னும்‌ கொஞ்சம்‌ தைரியமாக 
(இருந்து, இந்த உத்தியோகத்தை விட்டு மேலே வரு 
வதற்கு முயல வேண்டாமா? பக்கத்து வீட்டுக்‌ கமலம்‌ 
அன்ன சொல்லுகிறாள்‌, பார்த்தாயா? மூன்று வருஷம்‌ 


முள்ளில்லாத ரோஜா 103 


சேர்ந்தாற்போல்‌ ஒருவரும்‌ “காம்ப்‌ கிளார்க்கு' உத்தி 
யோகத்தில்‌ இருந்ததில்லையாம்‌!”* 

“அவரென்ன செய்வார்‌, அம்மா? தம்‌ வேலையை 
தன்டாய்த்தான்‌ பார்க்கிறார்‌!?* 

“ரொம்ப சரியாய்ச்‌ செய்வதுதான்‌ பிசகு! ஜானக்‌, 
தான்‌ இல்லாவிட்டால்‌ முடியாதுபோல்‌ அவ்வளவு சரியாக 
அவன்‌ நடந்துகொள்வதனால்தான்‌, கலெக்டர்‌ துரைக்கு 
அவனை விட்டுவிட மனமில்லை. முள்‌ இல்லாத ரோஜா 
மலராக இருந்தால்‌, குழந்தைகூட மொட்டாக இருக்கும்‌ 
போதே பறித்துவிடும்‌. ஒண்டி சண்டியாக வந்த மாடு 
கூட மிதித்து எறியும்படியான நிலைமையில்‌ நம்மை வைத்‌ 
துக்கொள்ளலாமா?”? 

“ஆனால்‌ நீ அவரை...” என்று ஜானகி மிகுந்த 
மனத்‌ தளர்ச்சியுடன்‌ ஆரம்பித்தாள்‌. 

“வெளிப்படையாக ஒரு குற்றம்‌ செய்து, அதற்‌ 
காகப்‌ பிறகு அகப்பட்டுக்கொள்ள வேண்டுமென்று 
நான்‌ சொல்லவில்லை!'' என்றாள்‌ மீனாக்ஷி. “தனக்குக்‌ 
கிடைக்கும்‌ இந்த அற்பச்‌ சம்பளத்தை வைத்துக்‌ 
கொண்டு, மூன்று பேருக்கு அன்னம்‌ இட்டாக வேண்டிய 
நிலைமையில்‌, கடன்‌ வாங்கியாவது யோக்கியமாக வாமும்‌, 
“காம்ப்‌ கிளார்க்‌” ஒருவன்‌ இவ்வுலகில்‌ எங்கேயாவது 
இருப்பானா? இன்னும்‌ பழைய கடன்கள்‌ வேறே இருக்‌ 
கின்றன. கடனென்ன — அக்கா; தங்கை கல்யாணத்திற்‌ 
காக வாங்கியதா? தான்‌ படிப்பதற்காகத்தானே வாங்‌ 
கினான்‌! கலெக்டர்‌ அவன்‌ சொல்வதைக்‌ காது கொடுத்‌ 
துக்‌ கேட்கிறார்‌ என்பதனால்‌, அவன்‌ ஏராளமாகச்‌ சம்‌ 
பாதிப்பதாக ஜனங்கள்‌ நினைத்துக்கொண் டிருக்கின்‌ 


றனர்‌. உண்மை என்னவெனில்‌, நமக்கு மேன்மேலும்‌ 
கடன்‌ அதிகமாகிறது/** 
“கடனா? ஏன்‌, அம்மா, - அப்படி? அவர்கூட 


அகத்தில்‌ இருப்பதில்லையே! எப்படிக்‌ கடன்‌ ஆகும்‌?!” 
““அனால்‌ நம்‌ புடவை, துணிகள்‌, ராமுவின்‌ தின 


104 மூருகன்‌ ஒர்‌ உழவன்‌ 


சரிப்‌ பத்திரிகைகள்‌, புஸ்தகங்கள்‌ இவை யெல்லாம்‌ இனா 
மாகக்‌ கிடைக்கின்‌ றனவா?? 

“அவ்வாறாயின்‌ அவற்றையெல்லாம்‌ நிறுத்திவிட்டு, 
நாம்‌ இன்னும்‌ செலவைக்‌ குறைத்துக்‌ கடன்‌ ஆகாமல்‌ 
பார்த்துக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌.”” 

“அதைவிட அசட்டுத்தனம்‌ வேறில்லை! அப்படி 
இருந்தால்‌ நம்மை ஒருவரும்‌ மதிக்கவே மாட்டார்கள்‌. 
வீடு பெருக்கும்‌ சூத்திரக்‌ குட்டிகூடத்‌ தன்‌ சம்பளத்தைக்‌ 
கீழே வைத்த பிறகுதான்‌ வேலை செய்வதாகச்‌ சொல்லும்‌. 
ஜானகி, உனக்கு உலகம்‌ இப்படி என்று தெரியவில்லை. 
ராமுவைப்போல்தான்‌ நீயும்‌ இருக்கிறாய்‌. ஒருவரும்‌: 
கடன்கூட நமக்கு அப்புறம்‌ கொடுக்க மாட்டார்களே! 
நாணயம்‌ புரளாவிட்டால்‌ உலகத்தில்‌ என்ன இருக்கிறது! 
அது சுலபமாக ஒரு நாளில்‌ -உண்டாகிவிடுமா? வெறும்‌ 
குப்பையிலா பூச்செடி வளரும்‌? நாளடைவில்‌ நாம்‌ இருக்‌ 
கும்‌ நிலைமையைக்‌ கண்டுதான்‌ ஜனங்களுடைய மதிப்பும்‌ 
விருத்தியடையும்‌. நாம்‌ நல்ல அந்தஸ்தாக இருந்தால்‌, 
ஈசுவரனும்‌ கூடியமட்டும்‌ நம்மைத்‌ தகுந்த நிலைமையிலே 
வைப்பார்‌. இதைத்தான்‌ நீயும்‌ ராமுவும்‌ இன்னும்‌ 
அறிந்துகொள்ளாமலே இருக்கின்றீர்கள்‌! முதலில்‌ உனக்‌ 

குத்‌ தெரிந்துவிட்டால்‌, பிறகு ராமு தானே நன்றாக 
அறிந்துகொள்வான்‌”' 

இவ்வாறு மூச்சு விடாமல்‌ பேசிய மீனாக்ஷி, - ஒரு 
நிமிஷம்‌ நின்று பிறகு 'மறுபடியும்‌ சொல்லத்‌ தொடங்‌ 
னாள்‌. 

₹கமலத்தைப்‌ பார்‌. அவர்கள்‌ முதலில்‌ எவ்வளவு 
மட்டமாக இருந்தார்கள்‌. என்பது உனக்குத்‌ தெரியுமா? 
அவள்‌ புருஷன்‌ 'மொச்சி' வேலையில்‌ இருந்து இப்பொழுது 
சப்மாஜிஸ்திரேட்‌ உத்தியோகத்தில்‌---உயர்ந்த பதவியில்‌- 
இருக்கிறான்‌. கமலம்‌ இப்பொழுது ரொம்பக்‌ கெளரவம்‌ 
பாராட்டிக்கொண்டு கலெக்டர்‌ மனைவியைக்‌ காட்டிலும்‌ 
மேலான. ஆடை ஆபரணங்கள்‌ அணிந்துகொள்கிறாள்‌7 
அது எவ்வாறு என்றால்‌ தினமும்‌ கைகட்டி வாய்‌ பொத்தி 


முள்ளில்லாத ரோஜா 109 


அவர்களைப்‌ பேட்டி காண வரும்‌ மனுதாரர்கள்‌ மூல 
மாகவே என்று உனக்குத்‌ தெரியவில்லையா? பெரும்‌ 
பாலும்‌-—௮அகாரணமா ௧-— தங்கள்‌ உயிருக்கும்‌ மானத்திற்‌ 
கும்‌ கேடு நேரும்பொழுது, ஏழை ஜனங்கள்‌ அதை 
மாற்றுவதற்கு, நாம்‌ மட்டும்‌ சரியானபடி வாங்கத்‌ 
தெரிந்தவர்களாக இருந்தால்‌, என்னதான்‌ கொடுக்கமாட்‌ 
டார்கள்‌? கமலம்‌ கெட்டிக்காரியானதால்‌, எல்லாவற்றை 
யும்‌ தானே சாமர்த்தியமாகக்‌ கவனித்துக்கொள்ளுகிருள்‌. 
அவள்‌ அகமுடையானுக்கும்‌ அவளிடத்தில்‌ நம்பிக்கை 
இருக்கிறது. ஆதிமுதல்‌ கமலந்தான்‌ இவ்வாறு ஏற்பாடு 
செய்துகொண்டவள்‌. ஆனால்‌, ஜானகி, நீ ரொம்பப்‌ 
பயந்த சுபாவம்‌ உடையவள்‌. ராமுவின்‌ காலடிச்‌ சத்தம்‌ 
காதில்‌ பட்டால்கூட உனக்குப்‌ பயம்‌ உண்டாகிவிடுறெது. 
புருஷர்கள்‌ ஆளப்பிறந்தவர்கள்‌ என்றால்‌, அவர்களை 
அடக்கி ஆள ஸ்திரீகள்‌ தோன்றியவர்கள்‌ என்றே 
சொல்லவேண்டும்‌. தம்மைத்‌ தாமே சுவனித்துக்கொள் 
பவர்களைத்தான்‌ கடவுளும்‌ கவனித்துக்கொள்வார்‌!?* 
ஒரு நிமிஷம்‌ நின்று மீனாக்ஷி பின்னும்‌ ஆரம்பித்‌ 
தாள்‌: “நாம்‌ எல்லோரும்‌ கமலத்தினிடமிருந்து 
தெரிந்துகொள்ள வேண்டும்‌. அஷ்டதரித்திரமான ஒரு 
பஞ்சாங்கயினுடைய பெண்ணாக இருந்தும்‌, தைரியம்‌, 
மன உறுதி, கெளரவம்‌ முதலிய எல்லாக்‌ குணங்களும்‌ 
அவளிடம்‌ நன்றாக வேரூன்றி இருக்கின்றன. மாதத்தில்‌ 
பத்து நாட்கள்‌ நாம்‌ அவள்‌ வீட்டுக்குப்‌ போய்‌ வந்திருந்‌ 
தும்‌, அவள்‌ ஒரு தடவைகூட இன்னும்‌ இங்கே வரவில்லை; 
பார்த்தாயா? ஆயினும்‌ உலகம்‌ இப்படித்தான்‌ இருக்‌ 
கும்‌, உதைக்கிற காலைத்தான்‌ முத்தமிடவேண்டும்‌! நம்‌ 
முடைய காலையும்‌ முத்தமிடச்‌ சிலர்‌ வருவார்கள்‌. தாம்‌ 
ஏதோ அவள்‌ வீட்டுக்குப்‌ போய்வந்துகொண் டிருக்‌ 
கிறோம்‌ என்பதனாலேயே நமக்குச்‌ சில லாபங்கள்‌ இல்லா 
மற்‌ போகவில்லை. கரிகாய்கள்‌, ஒரு வாரத்திற்குமேல்‌ 
நில்லாத இன்னும்‌ மற்றுமுள்ள சாமான்கள்‌ எது இருந்‌ 
தாலும்‌ நமக்கு அவள்‌ அனுப்புகிறாள்‌; அவளை நாம்‌ 


106 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


உபேன்‌ச்ஷ செய்ய முடியுமா? என்ன செய்வது? பேசாமல்‌ 
அவள்‌ அகத்திற்குப்‌ போய்விட்டு வருவோம்‌, வா” என்‌ 
ள்‌. 

ஜான௫, சற்றும்‌ சம்மதம்‌ இல்லாதவளாகக்‌ காணப்‌ 
படவே, மறுபடியும்‌ கூப்பிட்டுக்கொண்டு எழுந்திருந்த 
வள்‌ ஏதோ அடிச்சத்தம்‌ கேட்டு நின்றாள்‌. 

மறு நிமிஷம்‌, “கமலம்‌, வா. உனக்கு ஆயுசு 
நூறு!'' என்று மீனாக்ஷி சந்தோஷத்துடன்‌ வந்தவளை 
உபசரிக்க லானாள்‌. 

“இப்பொழுதுதான்‌ உன்னைப்பற்றிப்‌ பேசிக்‌ 
கொண்டு, உன்‌ வீட்டிற்கு வரலாம்‌ என்று கிளம்பினோம்‌ 
ஏது அபூர்வமாக வந்தது! அத்தி பூத்ததுபோல்‌ இருக்‌ 
கிறதே! எங்கள்‌ பாக்யெவசந்தான்‌! ஜானகி, நல்லகாபி 
யாகப்‌ போட்டுக்கொண்டு வா.” 

“வேண்டாம்‌, மீனாக்ஷி யம்மா! இப்பொழுது காபி 
சாப்பிடுகிற வேளை இல்லையே! நானே உங்கள்‌ வீட்டிற்கு 
வரவேணும்‌ என்று எண்ணியிருந்தேன்‌. அதோடு ஒரு 
சிறிய காரியமும்‌ கூடிற்று. எனக்கு நிற்கத்‌ தேசகாலம்‌ 
இல்லை. உங்கள்‌ தயவு கொஞ்சம்‌ வேண்டியிருக்கிறது: 
உங்கள்‌ மாப்பிள்ளை கலெக்டருக்கு ரொம்ப வேண்டியவ 
ராயிற்றே! என்‌ அகத்துக்காரர்‌ ஏதோ பொய்க்‌ கேஸ்‌ 
ஒன்‌ றில்‌ அகப்பட்டுக்கொண்‌் டிருக்கிறார்‌. கலெக்டரிடம்‌ 
சமயம்‌ பார்த்து, அவரைப்பற்றி உங்கள்‌ மாப்பிள்ளை 
சற்றுச்‌ சொன்னால்‌ தேவலை. ரொம்ப நாணயமாகவும்‌ 
ருஜுவாயும்‌ இருப்பதனால்தான்‌, அவரை இங்கே ஒரு 
வருக்கும்‌ பிடிக்கவில்லை என்று கலெக்டரிடம்‌ சொல்ல 
வேண்டும்‌. ரகசியமான சமாசாரங்கள்‌ அடங்கிய தில 
கடிதங்கள்கூட வேண்டியிருக்கின்றன. மாப்பிள்ளை எப்‌ 
பொழுது ஊரிலிருந்து வருவார்‌?'* 

“நீ கேட்பதைச்‌ செய்வதற்கு என்ன?: நீங்கள்‌ எங்‌ 
களுக்குச்‌ செய்வதற்‌ கெல்லாம்‌ பதில்‌ செய்யச்‌ சமயம்‌ 
வாய்த்ததே என்று சந்தோஷந்தான்‌. ஒவ்வொரு நிமிஷ 
மும்‌ ராமுவின்‌ வரவை எதிர்பார்த்துக்கொண்டுதான்‌ 


முள்ளில்லாத ரோஜா 107 


இருக்கின்றோம்‌. இப்பொழுதுகூட அவன்‌ இன்னும்‌ வர 
வில்லையே என்றுதான்‌, நாங்கள்‌ இதுவரையிலும்‌ சாப்பிட 
வில்லை'*? என்று மீனாக்ஷி சொல்லி முடிப்பதற்குள்‌ ராமு 
உள்ளே நுழைந்தான்‌. நாணிக்‌ கோணிக்கொண்டு கமலம்‌ 
அவசரமாக வீட்டுக்குப்‌ புறப்பட்டுப்‌ போய்விட்‌ 
டாள்‌. மீனாக்ஷிக்கு அதில்‌ நிரம்ப வருத்தம்‌. ஏனெனில்‌ 
எதைப்பற்றியாவது பேசிக்கொண்டே, அன்று பகல்‌ முழு 
வதும்‌ கமலத்தை அங்கேயே இருக்கச்செய்து, ஊரில்‌ 
இருப்பவர்களுக்‌ கெல்லாம்‌ தான்‌, கடைசியில்‌, கேவலம்‌ 
ஒரு அற்ப “காம்ப்‌ கிளார்க்‌'கின்‌ மாமியாராகமட்டும்‌ 
இல்லை என்பதை அறிவிக்க வேண்டும்‌ என்பது அவள்‌ 
கருத்து. ராமுவும்‌ ஏதோ மனவியாகுலத்துடன்‌ ஒருவ 
ரோடும்‌ பேசாமலே சாப்பிட்டுவிட்டு, அன்று சாயந்தரம்‌ 
வரைக்கும்‌ தன்‌ அறையை விட்டு வெளி வராமலே 
இருந்தான்‌. 


ச 
கெளரவம்‌ உத்தியோகத்தின்‌ உயிர்‌ நிலை 


முகா சாதுவாகத்‌ தோன்றிய: ராமு, எளிதில்‌ 
திருப்தி யடையாத காடெல்‌ துரையிடம்‌, எவ்விதம்‌: 
இன்னும்‌ நீங்காமல்‌ “காம்ப்‌ ளொர்க்‌' உத்தியோகம்‌ 
பார்த்து வருகிறான்‌ என்று கடப்பை கலெக்டர்‌ ஆபீஸில்‌ 
இருந்தோர்‌ அனைவரும்‌ ஆச்சரியம்‌ உற்றனர்‌. ஒருநாள்‌ 
மாலை; ஆகாயம்‌ நிர்மலமாக இருந்தது. காடெல்‌ துரை 
அன்று விடியற்‌ காலந்தான்‌ கடப்பை திரும்பி வந்து' 
சேர்ந்தார்‌. அவருடைய அழகிய பங்களா பெண்ணாற்றங்‌ 
கரை ஓரமாக ஒரு விஸ்தாரமான மாஞ்சோலையின்‌ நடு 
வில்‌ கட்டப்பட்டு விளங்கிற்று, அவ்வருஷத்திய ஜமா 
பந்தி அப்பொழுதுதான்‌ முடிந்தது. யாவரும்‌ கிஸ்தி 
வசூல்‌ செய்வது, கணக்குப்‌ பார்ப்பது முதலிய தொந்தர 
வினின்றும்‌ விடுபட்டு அலுப்பாறிக்கொண் டிருந்தனர்‌. 
மிஸ்டர்‌ காடெல்‌ ஒரு விசாலமான கித்தான்‌ நாற்காலி 
யிற்‌ சாய்ந்து, முன்னும்‌ பின்னும்‌ ஆடிக்கொண்டும்‌, 
மாமிசம்‌ அற்ற எலும்புத்‌ துண்டை நாய்‌ கடித்து இழுப்‌ 
பது போல்‌, பற்களின்‌ நடுவில்‌ பென்ஸில்‌ ஒன்றை வைத்‌ 
துக்‌ கடித்துக்கொண்டும்‌ உட்கார்ந்திருந்தார்‌...! 

“இம்மாதிரி நீர்‌ யோசனையில்‌ ஆழ்ந்து உட்கார்ந்‌ 
இருந்ததை நான்‌ இதற்கு முன்பு பார்த்ததே இல்லையே! 
உம்மை அதனின்றும்‌ கலைக்க வேண்டுமே என்று கஷ்ட 
மாயிருக்கிறது. எப்பொழுதும்‌ காரியத்திலேயே கண்ணா 
யிருப்பவருக்கு வேறு சிந்தை யுண்டோ? ஆனால்‌ எனக்குப்‌ 
பயமாக இருக்கிறது!/---நீர்‌ கடித்துக்கொண் டிருப்பது 
நான்‌ உபயோகிக்கும்‌ பென்ஸில்‌! நான்‌ படிக்கும்பொழுது, 
கவனிக்கவேண்டிய இடங்களில்‌ அதைக்‌ கொண்டுதான்‌ 
குறித்துக்கொளவது வழக்கம்‌” என்றாள்‌ காடெல்‌ துரை 


கேளரவம்‌ உத்தியோகத்தின்‌ உயிர்‌ நிலை 109 


யின்‌ மனைவி. அவளைப்பற்றி இங்கே விவரிக்கவேண்டிய 
தில்லை. 

“ஓஹோ, மேரி, உன்னுடைய ஸம்ஸ்கிருத புஸ்த 
கங்கள்‌, வேதாந்த விசாரணைப்‌ புஸ்தகங்கள்‌ எல்லாம்‌ 
எச்சிலாக அசுத்தம்‌ அடைந்துவிடும்போலும்‌! உன்‌ நிறம்‌ 
இல்லாவிட்டால்‌, உன்னை அநேகமாக ஒரு ஹிந்துவென்றே 
கூறிவிடலாம்‌!” என்று சிரித்துக்கொண்டே உரைத்த 
காடெல்‌ துரை பென்ஸிலை மனைவியிடம்‌ எறிந்தார்‌. 

“மேரி, உன்னைப்போலவேதான்‌, என்‌ காம்ப்‌ 
கிளார்க்‌” ராமசந்திரனையும்‌ இப்படிப்பட்டவன்‌ என்று 
என்னால்‌ அறியக்‌ கூடவில்லை. உனது தத்துவ விசார 
அணைக்கு அவன்‌ நிரம்ப ஏற்றவன்‌? என்று அவர்‌, 
வேடிக்கையை விட்டு, வாஸ்தவமாகக்‌ கூறினார்‌. 

. ££ வேலைத்‌ தோரணையை விட்டுச்‌ சாதாரணமாகப்‌ 
பார்ப்போருக்கு அவனைப்பற்றிக்‌ கவனித்துத்‌ கெரிந்து 
கொள்ள வேண்டியது ஒன்றும்‌ இல்லை! பொய்‌, புனை 
சுருட்டுகள்‌ அற்ற யோக்கியமான பையன்‌. அப்படிப்‌ 
பட்டவனைத்தான்‌ நீர்‌ எப்பொழுதும்‌ கடுமையாக நடத்து 
கின்றீர்‌! காரியமே பிரதானமாக இருப்போர்‌, ஆடம்பர 
மற்று அடக்கமாக இருப்பவர்களைக்‌ கண்டால்‌ புத்தி 
யில்லாதவர்கள்‌ என்று நினைத்துக்கொள்வது சகஜந்‌ 
தான்‌. உமக்கும்‌ அவர்களுக்கும்‌ வெகு தூரம்‌ அல்லவா??? 

“மேரி, உன்‌ உபந்நியாசத்தைக்‌ கேட்க நிரம்பச்‌ 
சந்தோஷம்‌! இகோடு நில்லாமல்‌ கேவலம்‌ கிளிஞ்சலையும்‌ 
முத்தென்று நீ வர்ணிக்கத்‌ தொடங்க வில்லையே என்று 
சந்தோஷப்படுகிறேன்‌. மொத்தத்தில்‌, ராமசந்திரனை 
எனக்குப்‌ பிடிக்கிறது. இத்தேசத்தவர்களுள்‌ அவன்‌ ஒரு 
அபூர்வப்‌ பிரகிருதி. மூன்று வருஷகாலம்‌ அவனுடன்‌ 
பழகியதில்‌, இதுவே நான்‌ அவன்மீது கொண்டிருக்கும்‌ 
அபிப்பிராயம்‌. ஆகையால்தான்‌, நாம்‌ திருப்தி அடைய 
வேண்டுமானால்‌, ஒருவருடைய யோக்கியதை பன்மடங்கு 
பிரபலமாக, இருக்க வேண்டி யிருக்கிறது! ராமசந்திர 
னுடைய சாந்தம்‌, வணக்கம்‌, புத்தி, மேன்மை இவைகளை 


110 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


நாம்‌ கவனியாமல்‌ இருக்க முடியாது. உன்னுடைய 
சகோதரர்‌, மிஸ்டர்‌ , கிரேக்‌, உன்னைப்போலவே எது: 
முக்கியமோ அதைப்‌ பாராமல்‌ விட்டுவிட்டார்‌. அவர்‌ 
ராமசந்திரனுக்குக்‌ கொடுத்த யோக்கியதா பத்திரத்தில்‌: 
என்ன எழுதியிருந்தார்‌ என்று உனக்கு நினைவிருக்கிறதா? 
ராமுவிடம்‌ உயர்வாகக்‌ காணப்படுவது அவன்‌ புத்தி 
விசேஷமே. ஆனால்‌ அவர்‌ அதைப்பற்றி ஒரு வார்த்தை, 
கூட எழுதவில்லை!| பிறர்‌ கண்ணுக்குத்‌ தென்படாத, ஓர்‌ 
 நீர்நிலையினின்றும்‌ உற்பத்தியாகும்‌ ஊற்றுப்பெருக்கைப்‌ 
. போல்‌, நல்லொழுக்கமாகிய மேன்மையான பூமியில்‌ அது 
பிரவகித்துச்‌ செல்லுகின்றது. * இப்பெருக்கை மிஸ்டர்‌. 
கிரேக்‌ கண்ணால்‌ மட்டும்‌ கண்டவரே ஒழிய, அதன்‌ 
நன்னீரைச்‌ சிறிதும்‌ பருகிப்‌ பார்த்தவர்‌ அல்ல. கல்வி 
யின்‌ பொருட்டுப்‌ பாடுபடும்‌ இவர்கள்‌ அனைவரும்‌ 
ஒன்றுக்கும்‌ பிரயோஜனம்‌ இல்லை!?* 

இச்சமயத்தில்‌ அவர்‌ மனைவி ஏதோ சொல்ல வாயெ 
டுக்க, அவர்‌ அதற்கு இடம்‌ கொடாமல்‌, மறுபடியும்‌, 
“மேரி, ராமுவோடு நீ இன்னும்‌ சற்றுப்‌ பழகியிருக்க 
வேண்டும்‌. இப்படிப்பட்டவர்களிடத்தில்‌ பழகிப்‌ பார்த்‌ 
தால்தான்‌, இந்தியாவின்‌ உயர்வு உனக்கு முற்றும்‌ விளங்‌ 
கும்‌. தன்‌ அபிப்பிராயங்கள்‌ எவ்வளவு உறுதியாக இருந்து 
போதிலும்‌, அவைகளை நம்மிடம்‌ ஒருபோதும்‌ அவன்‌ 
உறுத்திக்‌ கூறுவதில்லை. வெளியிட்டுக்‌ கூறுவதோடு 
நின்றுவிடுகிருன்‌. நம்மிடம்‌ வணக்கமாக நடந்துகொண் 
டாலும்‌, ஓர்‌ ஊழியனைப்போல்‌, தாழ்மையாகக்‌ காட்டிக்‌ 
கொள்வதில்லை. மிகவும்‌ மானியே யொழிய, அகம்பாவம்‌. 
படைத்தவனும்‌ அல்ல. தடுத்து உரைப்பது, கோள்‌ 
சொல்வது, குற்றங்‌ கூறுவது, அரைக்காசாயினும்‌ லஞ்சம்‌. 
கொடுப்பது அல்லது வாங்குவது, இக்‌ துர்க்குணங்கள்‌ 
ஒன்றும்‌ அவனிடம்‌ இல்லை. அவன்‌ கூறுவதுபோலவே, 
கடப்பை ஜில்லாக்‌ காடுகளின்‌ நடுவே பெருகிச்‌ செல்லும்‌, 
பெண்ணை யாற்றைப்போல்‌, அவனும்‌ குன்னால்‌ இயன்ற 
வரை தன்‌ கடமையைச்‌ செலுத்தி வருகிறான்‌ என்றே 


கேளரவம்‌ உத்தியோகத்தின்‌ உயிர்‌ நிலை 111 


சொல்லவேண்டும்‌. இந்தியாவில்‌ ராமசந்திரனைப்போல்‌ 
மனிதர்கள்‌ அகப்படுவது துர்லபம்‌; நம்மவர்களிலும்‌ 
அநேகர்‌ இருக்கமாட்டார்கள்‌! அவன்‌ சொல்வது, செய்‌ 
வது அனைத்திலும்‌, ஒரு விசேஷமும்‌ அழகும்‌ வெளி 
யாகின்றன. ஆனால்‌ அவனை உடனே அறிந்துவிடுவது என்‌ 
பது முடியாத காரியம்‌!” என்று இவ்வாறு பிரமாதமாக 
ஸ்தோத்திரம்‌ செய்தார்‌: 

்‌ என்ன, நீர்‌ வியந்து கொண்டாடும்‌ விதம்‌ நூதன 
மாக இருக்கின்றதே!” என்றாள்‌ மேரி. /ீ **மனத்திற்குள்‌ 
வெகுவாகப்‌ புகழ்ந்துகொண்டே, வெளியூல்‌ மிகவும்‌ 
கடுமையாக நடந்துகொள்ளுகின்றீர்‌! பிரியம்‌ உள்ளவர்‌ 
களிடத்தில்‌ கோபத்தை அதிகழாகக்‌ காட்டிப்‌ பிறகு 
பச்சாத்தாபப்படுவதுதான்‌ உமது வழக்கமென்று எனக்‌ 
குதி தெரியும்‌!” என்று கூறித்‌ தன்னையே நோக்கிப்‌ 
புன்னகை செய்துகொண்டாள்‌. 

“இன்று காலை ராமசந்திரனிடம்‌ நீர்‌ வெகு கடுமை 
யாக இருக்க வில்லையா? அவன்‌ முகக்குறியிலிருந்தே 
அவன்‌ தன்‌ வேலையை ராஜிநாமா கொடுக்துவிடுவான்‌ 
என்று எனக்குத்‌ தோன்றிற்று. எந்தத்‌ தப்பிதத்திற்காக 
நீர்‌ அவனைக்‌ கோபித்துக்கொண்டிடீரோ, அது பிறகு 
உம்முடைய தப்பிதமென்றே நீர்‌ கண்டுகொண்டீர்‌! 
அதை அவனிடம்‌ ஒப்புக்கொண்டு, நீர்‌ மன்னிப்பும்‌ 
கேட்டுக்கொள்ளவில்லையே!** என்றாள்‌. 

““என்‌ காம்ப்‌ களர்க்‌'கினிடமே நான்‌ படிரங்கமாக 
மன்னிப்புக்‌ கேட்டுக்கொள்வதா! நன்றா யிருக்கிறது! 
உலகம்‌ கை கொட்டிச்‌ சிரிக்கும்‌. ஆகவேதான்‌ நான்‌ இப்‌ 
பொழுது அதைப்பற்றி நினைத்து வருத்தப்பட்டுக்கொண் 
டிருக்கிறேன்‌. நாளை “ஹெட்‌ கிளார்க்‌ கின்‌ முன்‌, சிரித்த 
முகத்துடன்‌ அவனைப்‌ பெயர்‌ கொண்டமைத்துப்‌ பிரிய 
மாய்ப்‌ பேசி, அதற்குப்‌ பதில்‌ செய்துவிடுகிறேன்‌?” என்‌ 
ரர்‌ மிஸ்டர்‌ காடெல்‌. 

“நீர்‌ அவ்வாறு நடப்பது அழகா? வெளிப்படையாக 
மன்னிப்புக்‌ கேட்டால்‌ என்ன குறைந்துவிடும்‌?” ? 


112 முருகன்‌ ஓர்‌ உழவ்ன்‌ 


**மேரி, இவ்வுலகில்‌ நாம்‌ காரிய நிர்வாகம்‌ செய்ய 
வேண்டாதவர்கள்போல்‌ பேசுகிறாய்‌! உத்தியோகத்தில்‌ 
இருப்பவர்களுக்குக்‌ கெளரவம்‌ அன்றோ உயிர்‌ நிலை! 
அதில்லாவிடில்‌ நாங்கள்‌, சாம்பலுக்கு ஒப்பாகவே ஆய்‌ 
விடுவோம்‌ அல்லவா? “காம்ப்‌ கிளார்க்‌ : ஒருவனை எவ்‌ 
விதம்‌ எல்லோர்‌ முன்னிலையிலும்‌ நான்‌ புகழ்ந்து கொண்‌ 
டாட முடியும்‌! நமது துரைத்தன மெல்லாம்‌ அடியோடு 
தொலைந்துவிடாதா! அத்துடன்‌. ..... 

தேசம்‌ முழுவதும்‌ ஸர்வநாசம்‌ - உண்டாகிவிடும்‌ 
போலும்‌! இருக்கட்டும்‌! ஆயினும்‌ நாம்‌ மரியாதையாக 
நடப்பதுகூட அத்துரைத்தனத்துக்கு விரோகுமோ??”்‌ 
என்றாள்‌ மேரி. 

“மேரி, இப்படிப்பட்ட நிலைமையில்‌ மரியாதைதான்‌ 
எவ்வாறு வளரும்‌? வழக்கம்‌ பெரிதன்றோ? பிறரை 
ஓட்டி வேலை வாங்குபவர்‌ தாக்ஷிண்யம்‌ பார்க்க முடி 
யுமா? கடுகடு வென்றுதான்‌ இருக்கவேண்டும்‌. குதிரை 
யின்‌ வேகம்‌ தளராமல்‌ இருப்பதற்காகக்‌ குதிரை ஓட்டு 
பவன்‌ எப்பொழுதும்‌ சவுக்கைச்‌ சொடுக்கக்கொண்டே 
இருப்ப தில்லையா?*” 

“சரி, அதற்குமேல்‌ எனக்கும்‌ தெரியும்‌. அவ்வாறு 
ஓட்டுபவன்‌ குதிரை ஓட்டத்‌ தெரியாதவனே! ஆயினும்‌ 
காரியவாதிகள்‌ இவ்வாறுதான்‌ தத்துவம்‌ பேசுவார்கள்‌! 
தாம்‌ நாசமடையாமல்‌ பிழைத்திருப்பதற்காகப்‌ பிறரை 
முதலிலேயே ஒழித்துவிடுவதா? இதைவிட அற்பத்தன 
மும்‌ கொடுமையும்‌ வேறென்ன இருக்கிறது? இந்நீதியின்‌ 
மதிமையினால்‌ இவ்விந்தியா தேசம்‌ நமக்குச்‌ சொந்தமாக 
வில்லை. இப்பொழுது நாம்‌ அனைவருடனும்‌ சகஜமாகப்‌ 
பழகுவதை விட்டுவிட்டோம்‌. ஒருவரோடும்‌ சேருவதும்‌ 
இல்லை, பேசுவதும்‌ இல்லை. நம்மால்‌ ஆளப்பட்டவர்களை 
நாம்‌ அறிந்துகொள்ளும்‌ விதம்‌ இதல்ல! நமது முன்னோர்‌ 
கள்‌ வெகு சாமர்த்தியமாகப்‌ பாடுபட்டிச்‌ சேர்த்து வைத்‌ 
துச்‌ சென்றதைக்‌ கொண்டு, நாம்‌ இப்பொழுது சுகமாகக்‌ 
காலம்‌ தள்ளி வருகின்றோம்‌. ராமசந்திரனையும்‌ அவன்‌ 


(கேளரவம்‌ உத்தியோகத்தின்‌ உயிர்‌ நிலை 113 


மனைவியையும்‌ ஒருநாள்‌ சாயங்காலம்‌ இங்கே அழைத்து, 
அவர்கள்‌ பழக்க வழக்கங்களைப்பற்றி நாம்‌ சிறிது அறிந்து 
கொள்ள முயன்றால்‌ என்ன??? 

““ஏனக்கும்‌ அவ்வாறு எண்ணம்‌ உண்டு.” 

“மனத்தில்‌ தோன்றுவதை உடனே செய்து முடிப்‌ 
யவராக இருந்தால்‌, நீர்‌ இப்பொழுது அப்படியே செய்ய 
வேண்டும்‌!” ” 

“பிறர்‌ என்னைப்பற்றிப்‌ பரிகசிக்க, நம்து அரசியல்‌ 
முழுவதும்‌ பெருங்‌ குழப்பமும்‌ ஏளனமும்‌ உற்றுக்‌ கெட்டு 
விடுமே என்பதுதான்‌ கவலை. நம்மவர்களுடைய கெளர 
வம்‌ யாவும்‌ அழிந்துவிடும்‌.தாம்‌ ஒருவருடனும்‌ பேசாமல்‌, 
ஒருவரையும்‌ நம்மிடம்‌ அணுக வொட்டாமல்‌ இருக்கும்‌ 
சக்தியை இழந்துவிட்டால்‌, பிறகுநாம்‌ வாழ்வது எப்படி?” 

“அப்படி ஒருநாளும்‌ இல்லை! நீர்‌ கூறுவது தவறு. 
“ஈஸ்டு இந்தியா கம்பெனி காலத்தில்‌ உங்கள்‌ சிறிய 
பாட்டனார்‌ தஞ்சாவூரில்‌ உம்மைப்போல்‌ ஒரு கலெக்ட 
ராகத்தானே இருந்தார்‌! அப்படி இருந்தும்‌ அவர்‌ எவ்‌ 
வளவோ பெரிய காரியங்கள்‌ செய்யவில்லையா? மிகச்‌ 
சக்தி வாய்ந்த அரசர்களக்கூட, வெகுவாகப்‌ பேசித்‌ 
தும்‌ வழிக்குக்‌ கொண்டுவந்து தம்‌ ஆதீனத்தில்‌ அடக்கி 
யும்‌ வைத்திருந்தார்‌. அவர்‌ இவ்வாறு எவருடனும்‌ 
பேசாமல்‌ இருந்ததில்லை. தமிழ்‌, தெலுங்கு இவ்விரு 
பாவைகளையும்‌ கற்றுக்கொண்டு ஜனங்களுடன்‌ சாதா 
ரணமாகப்‌ பழகி, அவர்கள்‌ பழக்க வழக்கங்களைப்பற்றித்‌ 
தேசயாத்திரை செய்பவர்கள்‌ எழுதி வைத்துச்‌ செல்லும்‌ 
புஸ்தகங்களால்‌ அன்றி, நேரிலேயே கேட்டறிந்து கொண்‌ 
டதும்‌ அல்லாமல்‌, சாதாரண அரிசிச்‌ சாதங்கூடச்‌ 
சாப்பிடுவது உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன்‌. 
தாமே பார்த்து அறிந்துகொண்ட விசேஷத்தால்‌, அவர்‌ 
கள்‌ ஒரு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள்‌. நாம்‌ 
இவ்வாறு இருந்தால்‌, இன்னும்‌ பத்து வருஷங்கள்‌ கூட 
அது நம்‌ கைவசம்‌ இருப்பது சந்தேகந்தான்‌!”” 

மூ. ஓ. 8 


114 முருகன்‌ ஒர்‌ உழவன்‌ 


“மேரி, ஏதோ புஸ்தகத்திலிருந்து ஒப்பிப்பதுபோல்‌ 
பேசினாலும்‌, நீ கூறுவது உண்மையே. ஆயினும்‌ அந்‌ 
நாளுக்கும்‌ இந்நாளுக்கும்‌ பேதம்‌ இல்லையா? வியாபார 
உரிமையினின்றும்‌, இப்பொழுது அரசுரிமை யன்றோ நம்‌ 
முடையதாக இருக்கின்றது! தொன்று தொட்டு வந்த. 
வழக்கத்தை நாம்‌ மீறி நடக்கக்‌ கூடுமா? ஒருநாளில்‌ 
ஒருவனே எவ்விதம்‌ எல்லாவற்றையும்‌ மாற்ற முடியும்‌?'* 

“£ அப்படி அல்ல! உலக வழக்கங்களை ஒருவனே 
தான்‌ எக்காலத்திலும்‌ மாற்றக்‌ கூடும்‌! பல பேர்‌ சேர்ந்து 
செய்யும்‌ காரியம்‌ அல்ல அது!?” 

“*அதற்கு இன்னும்‌ காலம்‌ மூதிரவில்லை. நான்‌ 
உள்ளவரை அக்காலம்‌ ஏற்படா தென்றே நினைக்கிறேன்‌: 
பலத்த காரணங்கள்‌ ஏற்பட்டு, பக்குவம்‌ அடைய வேண்‌ 
டும்‌” என்று காடெல்‌ துரை தமக்குள்ளேயே மெதுவாகச்‌ 
சொல்லிக்கொள்ளும்பொழுது, டபேதார்‌ ஒரு கடிதத்‌ 
கைக்‌ கொண்டுவந்து அவரிடம்‌ கொடுத்தான்‌. அவர்‌ 
அதைப்‌ பிரித்துப்‌ பார்த்து மனைவியிடம்‌ கொடுக்க;, அவ 
ளும்‌ அதை வாங்கிப்‌ படித்தார்‌. 

“நான்‌ கூறியது சரியாக இருக்கிற தல்லவா? என்‌ 
வார்த்தைகள்‌ அநேகமாகப்‌ பலித்துவிடும்‌!”” என்றாள்‌. 

““கடப்பை, மே 10; 
கனம்‌ பொருந்திய துரை அவர்களுக்கு, 

என்‌ குடும்ப சம்பந்தமான ஏதோ ஒரு முக்கிய 
விஷயத்தின்‌ பொருட்டுத்‌ தாமதிக்காமல்‌ நான்‌ இன்‌ 
றிரவே புறப்பட வேண்டியிருப்பதால்‌, ஒரு வாரத்‌ 
திற்கு ரஜா அளிக்கக்‌ கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. 
தாங்கள்‌ லீவு கொடுப்பதற்குமுன்‌, ஊரை விட்டுப்‌ 
போவதை மன்னிக்க வேண்டும்‌. என்‌ காரியம்‌ மிக 
வும்‌ அவசரமாக இருப்பதாலும்‌, இம்மூன்று வருஷ 
காலமாக நானும்‌ லீவு கேட்டதில்லை ஆதலாலும்‌, 
தாங்கள்‌ மறுக்க மாட்டீர்க ளென்று நம்பும்‌, 
தங்கள்‌ மிகவும்‌ பணிவுள்ள ஊழியன்‌, ராமசந்திரன்‌; 


18 
தலையணை மந்திரம்‌ 


காரடெல்‌ துரைக்கு ராமு எக்காரணத்தால்‌ அக்‌ 
கடிதம்‌ எழுத நேரிட்டது என்பதை விசாரிப்‌ 
போம்‌. மிஸ்டர்‌ காடெலும்‌ அவர்‌ மனைவியும்‌, மேற்‌ 
கூறியவாறு, பெரிய விஷயங்களைப்பற்றிப்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கும்பொழுது, ஜானகியும்‌ ராமுவும்‌, தங்கள்‌ 
நல்வாழ்க்கைக்கு இன்றியமையாத சில விஷயங்களைப்‌ 
பற்றி, ஓருவ்ரோ டொருவர்‌ தர்க்கம்‌ செய்துகொண் 
டிருந்தனர்‌. ராமு, அதிகமாகப்‌ பேசவில்லை. அவன்‌ 
கூறிய மொழிகள்‌ மட்டும்‌ மிகவும்‌ அழுத்தம்‌ திருத்தமாக 
இருந்தன; பெருங்காற்று, மழை அடிப்பதற்கு முன்‌ 
எங்கும்‌ நிச்சலமாக இருப்பதுபோல்‌, வெளிப்பார்வைக்கு 
அமைதியுடன்‌ தோன்றினான்‌. கடைசியில்‌ அவனையும்‌ 
மீறிக்கொண்டு வார்த்தைகள்‌ கிளம்பின. 

“ஜானகி, இவ்வாறு காலந்தள்ளுவது எனக்கு மிக 
வும்‌ அலுப்பாக இருக்கிறது” என்று ராமு, அதிகத்‌ 
தீர்மானத்தோடு கூறத்‌ தொடங்கினான்‌. 

:ஊரூராகத்‌ இரியவேண்டி. யிருக்கும்‌ இவ்வற்ப 
உத்தியோகத்தை விட்டொழித்துவிட்டு, நமது கிராமத்‌ 
திற்குச்‌ சென்றுவிடலாம்‌ என்று எண்ணுகிறேன்‌. ஒடும்‌ 
நீரைக்‌ கண்ணாற்‌ கண்டு, அதில்‌ ஓரு நாளாவது 
அமிழ்ந்து ஸ்நானம்‌ செய்து மூன்று வருஷகாலம்‌ ஆதி 
விட்டது! : இப்பொட்டல்‌ வெளியான கடப்பை ஜில்லா 
வும்‌ நானும்‌ ஒன்றாகத்தான்‌ இருக்கிறோம்‌. வருஷத்தில்‌ 
பல மாதங்கள்‌ நீர்‌ வற்றி, மணல்‌ வெளியாகக்‌ இடக்கும்‌ 
இப்பெண்ணையாற்றைப்‌ போலவே, என்‌ வாழ்வும்‌ ஆதி 
விட்டது. 1இன்னும்‌ மூன்று வருஷத்திற்கு எனக்கு வேலை 
உயர்வதாகத்‌ தெரியவில்லை. உன்‌ தாயார்‌ கூறுவதை 


410 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


நான்‌ இனியும்‌ கேட்டுக்கொண்‌ டிருக்க முடியாது. ஜானகி, 
நீ என்‌ பக்கமாகப்‌ பேசவேண்டும்‌. சுவபாவத்தில்‌ யாவும்‌ 
(தெரிந்து நடப்பவளே யெனினும்‌,! ஆலமரத்து நிழலில்‌ 
அடிபட்டு வளர்ச்சி குன்றி யிருக்கும்‌ வேப்பமரத்தைப்‌ 
போல்‌ நீயும்‌ மனம்‌ ஒடுங்கி, தைரியம்‌ அற்றவள்‌ ஆகி 
விட்டாய்‌! | உன்‌ தாயோ...”” 

“ஐயோ, அதெப்படி முடியும்‌?” என்றாள்‌ ஜானகி, 
கவலையும்‌ பயமும்‌ குடிகொண்ட பார்வையுடன்‌. 

“நீங்கள்‌ இவ்வாறு கூறுகின்றீர்கள்‌. ஆனால்‌ 
அம்மாவோ நிலத்தை விற்கமுடியாவிட்டாலும்‌, நீங்கள்‌ 
ஊருக்குச்‌ சென்று ஆயிரம்‌ ரூபாய்‌ யாரிடமாவது கடன்‌ 
கேட்டு வாங்கி வரலாம்‌ என்று அபிப்பிராயப்படுகிறாள்‌. 
இங்கே உள்ளூரிலேயே ஐந்நூறு ரூபாய்‌ வரையும்‌ கட 
னாகிவிட்டது. இல்லாவிடில்‌ இம்மூன்று வருஷகாலமாக 
மாதம்‌ இருபத்தைந்து ரூபாயில்‌ நாம்‌ எவ்வாறு காலந்‌ 
குள்ள முடியும்‌? மற்ற 'காம்ப்‌ கிளார்க்‌ களைப்போல, 
உங்களுக்கு மேல்வரும்படி சம்பாதிக்கும்‌ விதமும்‌ தெரிய 
வில்லை.” ” 

“நீ கூறுவதும்‌ சாத்தியம்‌ அல்ல ஜானகி, காலேஜ்‌ 
படிப்பின்‌ நிமித்தம்‌ ஏற்கனவே எனக்கு ஆயிரம்‌ ரூபாய்‌ 
கடனாயிருப்பது உன்‌ தாயாருக்குத்‌ தெரியுமே! ஐந்து 
வருஷமாக அதற்கு வட்டி கட்டக்கூட நமக்குச்‌ சக்தி 
மில்லையே!” 

“£அகவே அம்மா சொல்வதுபோல்‌ நீங்கள்‌ பெருந்‌ 
தொகையைக்‌ கடன்‌ வாங்கி, இச்சிறு கடன்களை 
ஒழித்‌்துவிடுவது, இன்னும்‌, அவசியம்‌ என்றே ஆயிற்று: 
நீங்கள்‌ லோகத்தாரைப்போல்‌ சிறிது நடக்கவேண்டும்‌; 
இல்லாவிட்டால்‌ நமது பாடு கஷ்டந்தான்‌!”” 

£*ஜான௫, அதெல்லாம்‌ முடியாது, உன்‌ அம்மா 
வுடன்‌ சேர்ந்து, நீயும்‌ அறிவிழந்து பேசுதிறாய்‌! குடிக்கக்‌ 
கஞ்சி யற்று, ஒரு பறநாய்போல்‌, நான்‌ பிராணனை விடுவ 
தாக இருந்தாலும்‌, ஏழு தலைமுறையாகப்‌ பிதிரார்ஜித 


தலையணை மந்திரம்‌ 117 


சொத்தாக இருக்கும்‌ நிலத்தை அணுவளவும்‌ விற்கச்‌ 
சம்மதியேன்‌! இவ்வெல்லாத்‌ துன்பமும்‌ உங்கள்‌ அம்மா 
வினால்‌ ஏற்பட்டதே ஒழிய வேறல்ல. இந்த வயதில்‌ 
எவ்வளவு ஐம்பமும்‌ பேராசையும்‌ உற்சாகமும்‌ அவளிடம்‌ 
குடிகொண்‌ டிருக்கின்றன! நீயும்‌ சற்று அவளைப்போல்‌ 
தான்‌ இருக்கிறாய்‌. இல்லை யென்றாலும்‌, உன்னைத்‌ தன்‌ 
சொற்படி அவள்‌ ஆட்டிவைப்பதிற்‌ குறைவில்லை. நானோ 
உயர்ந்த மனோபாவங்களோடு ஒன்றும்‌ செய்யச்‌ சக்தி 
யற்றவனாய்த்‌ துன்பத்தில்‌ ஆழ்ந்து தவிக்கிறேன்‌. 
புண்ணிய தீர்த்தமான காவிரி நதி பாயும்‌ நம்‌ சிறு ரொ 
மத்தில்‌, நமக்குச்‌ சொந்தமான ஒரு வேலி நிலம்‌, கென்‌ 
னந்தோப்பு இவ்விரண்டையும்‌ வைத்துக்கொண்டு, நம்‌. 
மிடம்‌ பரமவிசுவாசமுள்ள முருகனோடு நாமெல்லோரும்‌. 
எவ்வளவோ ஆனந்தமாகக்‌ காலம்‌ கழிப்பதை விட்டு, 
ஒரு அன்னிய தேசத்தில்‌, நீ கட்டிக்கொள்ளும்‌ இவ்‌ 
வுயர்ந்த புடைவையின்‌ விலை காணாத, அற்ப சம்பளத்‌. 
தில்‌ எதற்காகப்‌' பாடு பட்டுக்கொண்‌ டிருக்கவேண்டும்‌? 
எனது பி. ஏ. படிப்பின்‌ பொருட்டு அம்மா வைத்துச்‌ 
சென்ற சிறு கடனையும்‌, எனது இங்கிலீஷ்ப்‌ படிப்பையும்‌ 
சேர்த்து நாளடைவில்‌ தொலைத்துவிடுவேன்‌! ஜானகி, 
உன்னுடன்‌ கிராமத்தில்‌ இருப்பது எனக்குச்‌ சுவர்க்க 
சுகமாகவே தோன்றும்‌, ஆனால்‌, அந்தோ!_—”' 

“நாம்‌ முன்பு ஒருதரம்‌ இருந்து பார்க்கவில்லையா?” *” 

"அது மூன்று வருஷங்களுக்கு முன்பு. முருகன்‌ 
கூறியவண்ணமே, வெள்ளத்தின்‌ காரணமாக, இம்‌: 
பொழுது நிலங்க ளெல்லாம்‌ இரு மடங்கு விளைந்து 
செழிப்பாயிருக்கன்றன. கலெக்டர்‌ துரை அவர்‌ போக்‌ 
கில்‌ மிகவும்‌ நல்லவரும்‌ பக்ஷமுள்ளவருமே யெனினும்‌, 
மிகக்‌ கடுமையும்‌ கண்டிப்பும்‌ உள்ளவர்‌. வேலையை 
ராஜிநாமா செய்துவிடுவதாக நான்‌ அவருக்கு. 
லெட்டர்‌ எழுதியாகி விட்டது. அதை இப்பொழுதே. 
அனுப்பிவிடப்போகிறேன்‌. உன்‌ தாயார்‌ என்ன வேண்டு: 


118 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


மானாலும்‌ சொல்லிக்கொள்ளட்டும்‌! இனி நான்‌ ஒன்றும்‌ 
அசையப்‌ போவதில்லை!” ? | 

இச்சமயம்‌, கதவு, திறக்கப்பட, வாயிற்படிக்கு 
வெளியே நின்று யாவற்றையும்‌ ஓட்டுக்கேட்டுக்கொண் 
முருந்த மீனாக்ஷி, உட்‌ பிரவேசித்து, பெண்ணின்‌ பக்க 
மாகச்‌ சற்று ஒதுங்கி நின்றுகொண்டு, அதிகாரக்‌ குர 
லோடு கூறியதாவது: “நீ யோசிப்பதும்‌ பேசுவதும்‌, 
அம்மாவின்‌ மடியைச்‌ சொர்க்கமாக நினைத்துக்கொண் 
டிருக்கும்‌, தாய்ப்பால்‌ மறவாத பச்சைக்‌ குழந்தைக்கே 
ஏற்றவையாக இருக்கின்றன! அயல்‌ வீட்டுக்காரனைப்‌ 
யார்‌! அவனுக்கு மெட்ரிகுலேஷன்‌ பரீகைஷ்கூடத்‌ தேற 
வில்லை! பத்து வருஷத்திற்குள்‌ சப்‌ மாஜிஸ்திரேட்‌ உத்தி 
யோகமாக, அதிகாரமும்‌ ஆடம்பரமும்‌ வாய்ந்து விளங்கு 
கிறான்‌. அவனைப்‌ பார்த்து உனக்கு ஒன்றும்‌ தோன்றா 
விட்டாலும்‌, ஜானகி படும்‌ கஷ்டமும்‌ என்‌ சொற்களு 
மாவது மனத்திற்‌ புகவேண்டாமா? ஓத்தாசைக்கு ஆள்‌ 
ஒருவரும்‌ இல்லாமல்‌, மூன்று வருஷ கால்மாக, நாங்களே 
சமைத்துக்கொண்டு சகல வேலைகளையும்‌, புழுக்கைமாதிரி, 
செய்துகொண் டிருக்கிறோம்‌! ஸதா காரியம்‌ செய்து 
ஜானகியின்‌ கைகள்‌, பற்றுக்‌ தேய்க்கும்‌ வேலைக்காரியின்‌ 
கைகளுக்கு மேல்‌ அகிவிட்டன. அவளைப்‌ பார்க்கப்‌ பரி 
தாபமாக இல்லையா? அடுத்த வீட்டுக்‌ கமலத்தைப்‌ 
யார்‌. ஓர்‌ ஏழை உபாத்தியாயருடைய பெண்‌. அவள்‌ 
புடவை என்ன! நகை யென்ன! மயில்‌ நடை யென்ன! 
ஒரு வேலையும்‌ இல்லாமல்‌ எப்பொழுதும்‌ கூடத்தில்‌ உட்‌ 
கார்ந்து, சப்‌ மாஜிஸ்திரேட்‌ உத்தியோகம்‌ அவளே 
பண்ணுகிறதுபோல்‌, அதிகாரம்‌ செலுத்துறொள்‌! என்‌ 
அருமை ஜானகி, கையில்‌ எப்பொழுதும்‌ துடைப்பத்தைப்‌ 
பிடித்தவண்ணமா யிருக்க அவள்‌ அதை விரலால்‌ கூடத்‌ 
தொடுவதில்லை!” * 

மீனாகி மேன்மேலும்‌ படபடப்பாகப்‌ பேசினாள்‌. 
மாமு நடுவில்‌ தடுக்க முயன்றும்‌, அவள்‌ நிற்கவில்லை; 


தலையணை மந்திரம்‌ 119 


“இப்படி அடிமைகள்‌ மாதிரி உழைத்துக்கொண் 
ருக்க எனக்குச்‌ சிறிதும்‌ விருப்பமில்லை. எங்களை 
இன்னும்‌ சற்றுப்‌ பெரிய அந்தஸ்தில்‌ வைக்காவிட்டால்‌ 
முடியாது! பிறரை இரந்தோ லஞ்சம்‌ கொடுத்தோ 
எவ்வழியிலாயினும்‌ நீ அதற்கு முயலவேண்டும்‌. 
கலகமும்‌ கட்சியும்‌ குடிகொண்டு, பாழடைந்து கிடக்கும்‌ 
உன்‌ தரித்திர கிராமத்தை இனி மனதாலும்‌ ஸ்மரிக்க 
வேண்டாம்‌. உன்‌ அற்ப நிலத்தை அங்கேயே யாருக்‌ 
காவது விற்று, அப்பந்தத்தை ஒழித்துவிட்டுக்‌, கையில்‌ 
பணத்துடன்‌ வந்து சேர்‌! நீ முன்னுக்கு வரும்படி. 
நான்‌ செய்கிறேன்‌. ஊரூராய்‌ அலைந்துகொண்‌ டிருக்கும்‌ 
ஒரு “காம்ப்‌ கிளார்க்‌ கன்‌ மனைவியாக இருக்க ஜானகி 
இனி உடன்படமாட்டாள்‌! உனக்கு முன்‌, அவளைக்‌ 
கல்யாணம்‌ செய்துகொள்ளச்‌ சம்மதித்த பையன்‌ இப்‌ 
பொழுது வக்கலாய்க்‌ குதிரை வண்டியிலேறிக்‌ கச்சேரிக்‌ 
குச்‌ சென்று, பணத்தைப்‌ படியால்‌ அளந்துகொண்‌ டிருக்‌ 
கிறான்‌!” 

மறுபடியும்‌ ராமு ஏகோ சொல்ல வாயெடுக்க, 
மீனாக்ஷி, அவனைக்‌ கையால்‌ அமர்த்திக்கொண்டே, மேலே 
கூறத்‌ தொடங்கினாள்‌: *இப்படி. வேதாந்தம்‌ பேசுவதை 
விட்டு, நீ காரியம்‌ அவதைப்‌ பார்க்கவேண்டும்‌. 
காலேஜில்‌ படிந்த அடக்கத்தையும்‌ கொள்கைகளையும்‌ 
அகற்றிவிடு, கையால்‌ அகாதவ என்றோ வேதாந்தம்‌ 
பேசுவான்‌! பிறருக்கு நியாயம்‌ செய்யப்‌ புகுந்தால்‌, 
நமக்குத்‌ தீங்கைச்‌ செய்துகொண்ட. தாகுமே ஒழிய 
வேறல்லை. தேகத்தில்‌ ரத்தம்‌ முறிந்துபோனால்‌ எப்‌ 
படியோ, அப்படியே மேம்பதவியில்‌ ஆசை அற்றிருப்ப 
தும்‌ ஒருவித நோயாகும்‌. ஆடம்பரமற்று வாழ்வது, 
ஒன்றும்‌ கையாலாகாகு_எளிய ஜனங்களுக்கு ஏற்பட்ட 
உபதேசம்‌ ண்‌ ஜனா கிடக்கும்‌ நீரில்‌ தவளை 
யன்றோ விருத்தியாகும்‌! தெருக்‌ குட்டையானது தவளை 
களுக்கும்‌ நத்தைகளுக்கும்‌ இருப்பிடம்‌ ஆவதுபோல்‌, 


120 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


கிராம வாழ்க்கையும்‌ அறிவற்ற அற்பர்களுக்கே ஏற்ற 
தல்லவா? 3 இனிக்‌ கிராம வாழ்க்கையைப்பற்றிப்‌ பேசா 
மல்‌, உத்தியோகத்தைச்‌ சிரமப்பட்டு வகதிப்பாய்‌. டிப்டி 
கலெக்டர்‌ வேலை ஆகவேண்டும்‌ என்று அல்லும்‌ பகலும்‌ 
கோரிக்கொண்‌் டிருந்தால்‌, கூடிய சீக்கிரத்தில்‌ ஆகாமல்‌ 
இராது. அதற்குச்‌ சிரமப்படுவது தோஷம்‌ இல்லை! 
இப்பொழுது நான்‌ கூறுவது கடுஞ்‌ சொற்களெனகத்‌ தோன்‌ 
றினும்‌, ஒரு நாள்‌, அவைகளின்‌ உண்மை விளங்க, என்‌ 
பேரில்‌ திருப்தி அடைவாய்‌!?? 
| பெரும்‌ புயலுடன்‌ கொந்தளிக்கும்‌ கடலில்‌, 
உடைந்து போன சுப்பலினின்றும்‌ சாமான்கள்‌ அலைகளால்‌ 
கரையில்‌ அடித்துக்கொண்டுவந்து கள்ளப்படுவதுபோல்‌, 
மேன்மேலும்‌ 'படபடவென்று கிளம்பும்‌ - இவ்வார்த்தை 
களைக்‌ கேட்ட ராமு, ஒன்னும்‌ சொல்லத்‌ தோன்றாதவ 
கை மதி கலங்கி நின்றான்‌. , 
மீனாக்ஷி, தான்‌ சொல்லவேண்டியவைகளைச்‌ சொல்லி 
விட்டு, உடனே அவ்விடத்தை விட்டுச்‌ சென்றாள்‌. அவள்‌ 
சென்ற பிறகும்‌, அவளது கம்பீரமான அதிகாரக்‌ குரல்‌, 
எங்கும்‌ நிரம்பி, ராமுவின்‌ காதுகளில்‌ ஒலித்துக்கொண் 
டிருப்பதுபோலவே இருந்தது. மீனாகியம்மாளின்‌ இப்‌ 
பிரசங்கத்திற்குப்‌ பிறகுதான்‌, வேலையை ராஜீநாமா 
செய்து விடுவதென்று தான்‌ எழுதியிருந்த கடிதத்தைக்‌ 
கிழித்தெறிந்து விட்டு, ராமு முன்‌ அத்தியாயத்திற்‌ கண்ட 
கடிதத்தை வரைந்து அனுப்பினான்‌. 


19 
பயிர்க்குள்‌ புழு 


இங்கே இப்படி இருக்க முருகன்‌ தன்‌ தென்னந்‌ 
தோப்பில்‌ ஒரு குறைவும்‌ இல்லாமல்‌ சுகமாக இருந்‌ 
தான்‌. அவனுக்கு மேன்மேலும்‌ அதிருஷ்ட கால 
மாகவே இருந்தது. தன்‌ யசமான்‌ கூறிய புத்‌ திமதியின்‌ 
படி, முருகன்‌ செட்டா யிருந்து பணம்‌ சேர்த்தான்‌. 
பொன்னியும்‌ அதற்கு ஏற்ற மனைவியாக இருந்தாள்‌. 
பூலோகத்தின்‌ கண்ணுள்ள சிறு ஸ்வர்க்கமோவென ஐயம்‌ 
உண்டாகும்‌ வண்ணம்‌, அவ்விருவரும்‌ சேர்ந்து, தமது 
தென்னந்தோப்பைச்‌ சிறந்து விளங்கச்‌ செய்தனர்‌. 
அதைப்‌ பார்த்து அவ்வூரில்‌ ஆசையும்‌ பொறுமையும்‌ 
கொள்ளாதவர்‌ இல்லை. முருகன்‌ தன்‌ யசமானனைப்‌ 
பற்றி அடிக்கடி நினைத்துக்கொண்டான்‌. 

“பொன்னி, யசமான்‌ முகத்தைப்‌ பார்த்து மூணு 
வருசம்‌ ஆச்சு! கொஞ்ச நாளா அவர்‌ சரியா எழுதுவது 
கூட இல்லே. நாம்‌ இப்படிச்‌ செளக்கியமா, சந்தோஷமா 
இருப்பதெல்லாம்‌ நம்ம யசமான்‌ தயவுனாலே, அல்லவா?'” 
என்று முருகன்‌ நன்றி விசுவாசத்தோடு சொன்னான்‌. 

“ஆமா? ஆனா, நம்ம சொத்து சுதந்தரத்தைக்‌ 
கண்டு ஊரிலே வயிற்றெரிச்சப்‌ படாதவங்க இல்லே!” 
என்றாள்‌ பொன்னி. 

'“அது சகஜந்தான்‌, பொன்னி! அனா, கொஞ்ச 
நாளைக்கு நாம்‌ இன்னும்‌ அதிகமா அடக்க ஓடுக்கத்தோடு 
நடந்துகொண்டா, அப்பொறாமை யெல்லாம்‌ ஓடிப்‌ 
போயிடும்‌” என்று முருகன்‌ உபதேசித்து விட்டு, வேறு 
விஷயமாகப்‌ பேசத்‌ தொடங்கினான்‌. **பொன்னி, இந்த. 
மூணு வருசமா நாம்‌ எவ்வளவு சேர்த்தோம்‌; நம்ம 
சொத்து எவ்வளவுன்னு கணக்குப்‌ பார்ப்போம்‌! சரீரப்‌ 


122 முருகன்‌ ஓர்‌ உழவன 


பாடுபட்டுச்‌ சேர்த்த தொகை ஐந்நூறு. இந்த 
ஜோடிக்‌ காளைகள்‌ நூறு ரூபா பொறும்‌. ஆனா, ஒரு 
கஷ்டம்‌! நாம்‌ இந்தப்‌ பணத்தைப்‌ பூமிக்குள்ளேதான்‌ 
புதைச்சு வைக்கணும்‌! ஏனெனில்‌ நாம்‌ பண்ணை 
யாளுங்க! அகையினாலே நிலம்‌ வாங்கவாவது, பணத்தை 
வட்டிக்கு விடவாவது, ஒண்ணும்‌ செய்ய முடியாது. 
அரிலே எல்லோருக்கும்‌ எரிச்சலும்‌ பொறாமையும்‌ உண்‌ 
காயிடும்‌. பணக்காரங்க எல்லாம்‌ ஒண்ணு சேர்ந்து 
நம்மைத்‌ திட்டிக்‌ கொட்டி, திருட்டுச்‌ சொத்துன்னு 
பணத்தைப்‌ பிடுங்கிக்கொண்டு விடுவாங்க!! * 

££ அமா? என்று பொன்னியும்‌... ஆமோதித்‌ 
தாள்‌. அப்புறம்‌ மலர்ந்த பார்வையுடன்‌, : இந்தத்‌ 
தென்னந்தோப்பு நமக்கே எப்பவும்‌ சொந்த 
மாயிட்டா, எவ்வளவு சந்தோசமா இருக்கலாம்‌! ஒருத்‌ 
தர்‌ வம்புக்கும்‌ போகாமே நம்ம பாட்டுக்குச்‌ சீவனம்‌ 
பண்ணிக்கொண்டு கிடக்கலாம்‌ அல்லவா?” என்றாள்‌ 
பொன்னி. : 

“பொன்னி, நம்ம யசமான்‌ சொத்துக்கு நாம்‌ 
ஆசைப்படுவது பாவம்‌, எந்தப்‌ பள்ளி, படையாச்சி 
யாவது ஒரு ஏகர்‌ நிலம்‌ சொந்தத்திலே வச்சுக்கொண் 
டிருக்கானா, பாரு! நாளைச்‌ சாப்பாட்டுக்கு என்ன வழி 
என்பது அவனுக்குத்‌ தெரியுமா? பண்ணை ஏற்பாடே 
ஓண்ணும்‌ ஒழுங்கா யில்லை! உழுது, பாடு படுகிறவனுக்கு 
நிலத்திலே ஒண்ணும்‌ பாத்தியங்‌ கிடையாது! தலை 
முறை தத்துவமா அவன்‌ வேலை செய்ஞ்சு வந்தாலும்‌, 
அன்றாடம்‌ கூலிக்கு அமர்ந்தவன்‌ போலேதான்‌ அவனை 
நடத்துறாங்க! யசமான்‌ தன்‌ நிலத்தை நம்மிடம்‌ குத்‌ 
தகைக்கு அடைச்சிருப்பதாலேதான்‌, முன்போல்‌ இல்‌ 
லாமே நாம்‌ இப்போ கொஞ்சம்‌ நல்ல ஸ்திதியில்‌ இருக்‌ 
கோம்‌. விளைச்சலும்‌ முன்னேவிட இப்போ இரட்டிப்பா 
இருக்கு. உழுது பயிரிடுகிறவனுக்கே நிலம்‌ சொந்தமா 
இருந்தா, பிறகு ஒருத்தருக்கும்‌ ஒரு குறைவும்‌ இல்லை] 


பயிர்க்குள்‌ புழு 123 


அனா நிலம்‌ சொந்தமாய்‌ உள்ளவன்‌, தானே உழறது 
இடையாது. அவனுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு 
மேலே இருந்தா, அவனுக்குப்‌ பாடுபடத்‌ தோணுவ 
தில்லை. அது ரொம்ப அக்கிரமம்‌! லோகத்திலே 
எல்லாம்‌ விபரீதமாகத்தான்‌ இருக்கு! ஆனா அதை 
நான்‌ சொன்னா யாரு கேப்பாங்க? அங்கே பாரு! யாரோ 
வேகமா வராப்போலே தோணுது.-தபால்காரன்‌ மாதிரி 
யில்லை; தலையாரி யின்னு நினைக்கிறேன்‌. அவன்‌ வந்தாக்‌ 
கெட்ட சகுனந்தான்‌!?்‌ 

“என்ன விசேஷம்‌?” என்று முருகன்‌ அவனை 
விசாரிக்கச்‌ சென்றான்‌. 

“முருகா, உன்‌ அதிருஷ்டத்துக்கெல்லாம்‌, முடிவு 
காலம்‌ கிட்டிவிட்டது! உங்க எசமான்‌ இன்று ஊருக்கு 
வந்துவிட்டாங்க. உன்னை உடனே வரும்படி டசால்லி . 
யனுப்பி யிருக்காங்க. அதற்குள்ளே என்ன என்னமோ 
சொல்லிக்‌ கொள்றாங்க!'' என்று தலையாரி சொன்னான்‌. 

“ஏன்ன சொல்றாங்க?” என்று முருகன்‌ வினவினான்‌. 

“நீயே போய்க்‌ கேட்டுக்‌ கவலைப்படேன்‌! வதந்தி 
பொய்யாகாது! அப்படி யிருந்தா, உன்‌ அதிருஷ்ட 
மெல்லாம்‌ அவ்வளவுதான்‌, போ!*” என்று அலட்சிய 
மாகக்‌ கூறிவிட்டுத்‌ தலையாரி, கையில்‌ இருந்த கிராமப்‌ 
போலீஸின்‌ அதிகாரச்‌ சின்னமான தடியைச்‌ சுழற்றிக்‌ 
கொண்டே, வயல்‌ வழியே வேகமாகப்‌ போய்விட்‌ 
யான்‌. 


20 
நியாயம்‌ என்பது தனி 


வலையும்‌ பயமும்‌ ஒரு பக்கம்‌ இருக்க, யசமானைக்‌ 
காணுவதில்‌ சந்தோஷமும்‌ நன்றியுங்‌ குடிகொண்ட 
மனத்தினனாய்‌, முருகன்‌ தன்‌ குடிசையை விட்டுக்‌ கிளம்பி 
னான்‌. அவன்‌ சிறிது தூரம்‌ செல்வதற்குள்‌ ராமுவே 
எதிரே வர, இருவரும்‌ மீண்டும்‌ தோப்பிற்குள்‌ புகுந்‌ 
தார்கள்‌. 

'“எஏசமானைக்‌ கண்ட . சந்தோஷம்‌ எனக்குக்‌ கண்‌ 
ஒண்ணும்‌ தெரியல்லை! ஆனா, எசமான்‌ முகம்‌ வாடிப்‌ 
பேசாமே இருப்பதற்குக்‌ காரணம்‌ என்ன?” என்று முரு 
கன்‌ கேட்டான்‌. 

“முருகா, இனி நான்‌ உன்‌ எசமான்‌ அல்ல. பிற 
ருடைய தீய பேராசைக்காக, வீட்டை விட்டோடி, 
அற்ப “காம்ப்‌ களொர்க்‌' உத்தியோகத்தில்‌ உழைத்துக்‌ 
கொண்டிருப்பவன்‌! நீ குத்தகை யெடுத்திருக்கும்‌ 
நிலங்கள்‌ இனி என்னுடையவை அல்ல. இப்பொழுது 
தான்‌ நான்‌ அவைகளைப்‌ பெரியசாமி ஐயருக்கு விற்று 
வந்தேன்‌. இத்தோட்டத்தை இன்னும்‌ ஒன்றும்‌ செய்ய 
வில்லை. ஆயினும்‌ அதையும்‌ விற்க வேண்டியதே?” 
என்றான்‌ ராமு., 

ஒரு நிமிஷம்‌ பொறுத்து, மறுபடியும்‌, ! “முருகா, 
நியாயமாக இத்தோப்பு உனக்கே சொந்தம்‌, கடவுள்‌ 
முன்னிலையில்‌," அவ்வுரிமை உன தல்லாது, பிறருக்கு 
இல்லை. என்‌ குடும்பத்தவர்களுக்கும்‌ முன்பு, ஒன்பது 
தலைமுறையாக நீங்கள்‌ இங்கே வசித்துக்கொண் 
டிருக்கிறீர்கள்‌. முதலில்‌ இவ்விடம்‌ வெறும்‌ திடலாக 
இருந்தது. உன்‌ தகப்பன்தான்‌ இதைச்‌ சீர்ப்படுத்தித்‌ 
தென்னம்‌ பிள்ளைகளை வைத்துப்‌ பயிராக்கினான்‌, அவை 


நியாயம்‌ எனபது தனி 120 


கள்‌ வளர்ந்து மரமாவதற்கு அவன்‌ கவலையுடன்‌ பாடு 
பட்டது போல்‌, உன்‌ காயும்‌ உன்னை வளர்த்திருக்க 
மாட்டாள்‌! நியாயமாக இத்‌ தோப்பு உன்னுடையதே! 
ஆயினும்‌, மனிதனுக்கு இருக்கும்‌ சபலத்தில்‌, தனக்குச்‌ 
சொந்தம்‌ அல்லாதவைகளை அவைகளுக்கு உரியவரிடங்‌ 
கொடுப்பதற்கும்‌ பணம்‌ வாங்குகிறான்‌! முருகா, நீ 
ஏதோ கொஞ்சம்‌ ஆஸ்தி சேர்த்திருப்பதாக இங்கே 
சொல்லிக்கொள்கிறார்களே! அதைக்‌ கேட்க எனக்குப்‌ 
பெருமையாகவே இருக்கிறது. அது எவ்வளவு கொஞ்ச 
மாயினும்‌ எனக்குக்‌ கொடுத்துவிடு. நான்‌ இன்று 
மாலையே இத்தோப்பை உன்‌ பெயருக்கு மாற்றி 
உனக்கே சொந்தமாக்கி விடுகிறேன்‌!” என்றான்‌. 

அவ்வார்த்தைகள்‌ முருகனுக்கு மிக்க வருத்தத்தை 
யும்‌ மனக்கலக்கத்தையும்‌ உண்டாக்கின. தான்‌ சேகரித்‌ 
திருந்த ஆஸ்தி வெளியாகி, அதனால்‌ நேரும்‌ துன்பங்களைக்‌ 
கருதிச்‌ சிறிது ஏக்கமுற்று நின்றான்‌. 

“சாமி, நான்‌ நன்னி கெட்டவன்‌ இல்லை! நீங்க 
என்னைப்‌ பரீகைை பண்ணுகிறாப்போலே தோணுது! 
ஒரு ஏழைக்‌ குடியானவன்‌, அவன்‌ என்ன ஆஸ்தி சேர்த்‌ 
திருப்பான்‌? ஊரிலே இருக்கிறவங்க பொருமை, 
குறும்புத்தனம்‌.... என்னைக்‌ தொலைக்கக்‌ கிளம்பிய 
வேலை இது!:” 

“முருகா, நான்‌ கூறுவதை நீ அறிந்துகொள்ள 
வில்லை. உன்‌ சொத்தை நானே இப்பொழுது அபகரிக்க 
வரவில்லை. என்னிடம்‌ ஒன்றையும்‌ மறைக்க வேண்டாம்‌. 
நீயோ மிகவும்‌ நம்பிக்கையும்‌ நாணயமும்‌ வாய்ந்தவன்‌. 
நானும்‌ வேடிக்கையாகப்‌ பேசவில்லை. ஏதாவது பெய 
ருக்கு ஒரு கிரயத்தை நீ கூறினாலும்‌, நான்‌ அப்பணத்‌ 
தைப்‌ பெற்றுக்கொண்டு இத்தோப்பை உனக்கு விற்று 
விடுகிறேன்‌. பொன்னி, நீயும்‌ ஒன்றும்‌ பேசாமல்‌ 
இருக்கிறாயே! என்‌ முன்னிலையில்‌ நிஜத்தைச்‌ சொல்ல 
உனக்கும்‌ பயமாக இருக்கிறதா? உங்கள்‌ உழைப்பையும்‌ 


120 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


செட்டையுங்‌ காண எனக்கு எவ்வளவோ பெருமை 
யாக இருக்கிறது. நீங்கள்‌ ஐந்நூறு ரூபாய்‌ கொடுத்தா 
லும்‌ போதும்‌. அதற்கு மும்மடங்கு அதிக விலை இத்‌ 
தோட்டம்‌ பெறும்‌ என்றாலும்‌, நான்‌ ஆக்பிக்க 
வில்லை. என்ன சொல்கிறாய்‌, பொன்னி??? 

முருகனும்‌ பொன்னியும்‌ ஒருவர்‌ முகத்தை ஒருவர்‌ 
நோக்கினார்கள்‌. பிறகு இருவரும்‌ ஒரு மனத்தினராய்‌, 
“நாங்க சேர்த்த அஸ்தி யெல்லாம்‌ ஒரு மண்‌ பானை 
யிலே போட்டு மூடி, எசமான்‌ நின்னிருக்கும்‌ மரத்‌ 
குடியிலேதான்‌ புதைச்சு வைச்சிருக்கோம்‌! அதிலே 
ஐந்நூறு ரூபா, அவ்வளவும்‌, பணமாகவே இருக்கு! 
சாமி, நியாயமா அது உங்க சொத்துத்தான்‌! உங்களுக்‌ 
குத்‌ தேவையாக இருந்தா, அதை எடுத்துக்கொள்‌ 
ளுங்க. ஆனா இத்தோப்பையாவது நிலத்தையாவது: 
கொஞ்சங்கூட விற்கவே வேண்டாம்‌. எசமானுக்கு வேண்‌ 
டும்போது உதவாத முருகன்‌ விசுவாசம்‌, என்ன விசு 
வாசம்‌, சாமி? ஏழு தலை முறையா அப்படி இருக்கும்‌. 
நிலத்தை ஒண்ணும்‌ செய்ய வேண்டாம்‌!” என்றனர்‌, 

“முருகா, இவ்வுபதேச மெல்லாம்‌ இனிப்‌ பிரயோ 
ஜனம்‌ இல்லை. எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்பு 
கேட்டிருக்க வேண்டும்‌!” என்றான்‌ ராமு. 

“நான்‌ என்‌ வீட்டைக்கூட விற்றாய்‌ விட்டது. 
இவ்வழகிய தோட்டமாவது உன்‌ கை வசம்‌ இருக்கக்‌ 
கூடுமானால்‌, எனக்குச்‌ சந்தோஷமாக இருக்கும்‌. 
அது உன்னாலும்‌ உன்‌ தகப்பனாலும்‌ பரிபாலிக்கப்பட்‌ 
டது, பக்கத்தில்‌ இருக்கும்‌ ஒருமா நிலத்தையும்‌ நான்‌ 
உனக்கு இனாமாகக்‌ கொடுக்கிறேன்‌. நீ நன்றாக உழைத்‌ 
துப்‌ பாடுபடுவதனால்‌ அதில்‌ வருஷத்திற்கு இருபத்‌ 
கைந்து கலம்‌ நெல்‌ விளையும்‌. 'உனக்கு அது யதேஷ்டம்‌. 
இத்தோப்பிலிருந்தும்‌ உனக்கு மேற்‌ செலவிற்குக்‌ 
குறைந்தது மாதம்‌ பதினைந்து ரூபாய்‌ அதிக வரும்படி 
யும்‌ கிட்டும்‌. எவ்வளவோ பரிசுத்தமான மார்க்கத்தில்‌. 
நீங்கள்‌ காலம்‌ தள்ளலாம்‌!” 


நியாயம்‌ என்பது தனி 127 


“ஆனா, ஊரிலே எல்லாரும்‌... என்றான்‌ முருகன்‌. 

“அவர்களை நீ கவனிக்க வேண்டாம்‌” என்றான்‌ 
ராமு. ““ஒருவர்‌ வம்புக்கும்‌ போகாமல்‌, நீ யோக்கிய 
மாக இருந்தால்‌, உனக்கு ஒரு கவலையும்‌ இல்லை. 
நான்‌ இப்பொழுதே பத்திரத்தை எழுதி விடுகிறேன்‌. 
என்னுடன்‌ வா. ரிஜிஸ்டர்‌ செய்துவிடுவோம்‌, இன்னும்‌ 
இருபத்து நான்கு மணி நேரத்தில்‌ நான்‌ என்‌ வேலைக்கு 
மீண்டும்‌ போய்ச்‌ சேர வேண்டும்‌. | மரணதண்டனைக்கு 
உட்பட்ட கைதிக்குக்‌ காலம்‌ எப்படிச்‌ செல்லுமோ, 
அவ்வாறே என்‌ ரஜாவும்‌ ஓடுகின்றது! *) முருகா, 
பொன்னி! உங்கள்‌ உழைப்பிற்கும்‌ சின்னத்திற்கும்‌ 
தக்க கைம்மாறாக நீங்கள்‌ இருவரும்‌ யோக்கியமாகச்‌ 
சன்மார்க்கத்தை அனுசரித்துச்‌ சுகமாய்‌ வாழ்வீர்கள்‌!'* 
துக்கத்தினால்‌ ராமுவின்‌ தொண்டை தழுதழுத்தது. 

“முருகா, நீ இளநீர்‌ சீவி அருந்தும்பொழுது, 
என்‌ அன்னை உயிருடன்‌ இருந்த காலத்தில்‌ குழந்தை. 
யாக ஓரு கவலையும்‌ இல்லாமல்‌ நானும்‌ உன்னுடன்‌ 
சேர்ந்து விளையாடி, இளநீர்‌ அருந்தியதை நினைத்துக்‌ 
கொள்‌! கல்வி கற்றதன்‌ பயனாக, நான்‌ சம்பாதிக்க 
இவ்விடத்தைவிட்டுச்‌ செல்லவேண்டி யிருக்கிறது. 
உலகத்தை எதிர்க்க என்னால்‌ முடியாது; அதற்கு 
நான்‌ அடிமைப்பட்டுத்தான்‌ தீரவேண்டும்‌! நீ சிரமப்‌ 
பட்டு இத்‌ தென்னைகளைப்‌ பயிராக்கி இருக்கின்றாய்‌. 
அவைகளின்‌ உரிமை உனக்கு ஏற்பட்டது. நியாயம்‌ 
என்பது ஒன்று தனியாக உண்டல்லவா? முருகா, 
வருத்தப்படாதே! என்னுடன்‌ வா. நான்‌ நாளையே 
என்‌ வேலைக்குப்‌ போய்ச்‌ சேரவேண்டும்‌. என்‌ குரலி 
லிருந்தும்‌, என்‌ முகத்தினின்றும்‌, நான்‌ ஏதோ வருந்து 
வதாக எண்ணி நீ கவலை கொள்ள வேண்டாம்‌. அதன்‌ 
காரணம்‌ நீ அறியக்‌ கூடிய தல்ல. இவ்வுலகிலுள்ளோர்‌ 
அனைவரையும்‌ பற்றி நான்‌ சிந்திக்கிறேனே யொழிய, 
என்னைப்‌ பற்றி மட்டும்‌ அல்ல! முருகா, வா, போவோம்‌; 


21 
அலவந்தி ஆற்றங்கரை 

ரரமு முருகனுடன்‌ பேசிக்கொண் டிருக்கும்‌ 
பொழுது, ஊரிலும்‌ ஒருவரும்‌ நமக்கென்ன 
என்று இருக்க வில்லை. காலையில்‌ வழக்கம்போல்‌ 
காவிரிக்கரையில்‌ பெண்டுகளின்‌ மனோபாவங்களும்‌ எண்‌ 
ணங்களும்‌ நன்கு வெளியாயின. ஆற்றங்கரையே 
ஸ்தீரிகளின்‌ ராஜ்யமாக இருந்தது. வீட்டிலும்‌ வயல்‌ 
வெளிகளிலும்‌ புருஷர்கள்‌ அதிகாரம்‌ செலுத்திய 
போதிலும்‌ நதிக்கரையில்‌ அவர்களை ஒருவரும்‌ கவ 
னிப்பது இல்லை. வந்தவுடன்‌, நிற்காமல்‌. ஸ்நானம்‌ 
செய்துவிட்டு, அவரவர்கள்‌ காரியத்திற்குத்‌ தக்க 
வாறு, ஐபதபாதிகளை விரைவில்‌ முடித்துக்கொண்டு, 
மற்றக்‌ காரியங்களை கவனிக்கத்‌ தத்தம்‌ வீடு செல்ல, 
ஸ்தீரிகளேோ சுயேச்சையாக வம்பளப்பதில்‌ காலம்‌ 
போக்கினார்கள்‌. வேனிற்‌ காலத்தில்‌ ஸ்படிகம்போல்‌ 
தெளிந்த, அக்குளிர்ச்சியான நீரில்‌ இறங்கியதும்‌, 
அவர்களால்‌ பேசாமல்‌ சும்மா இருக்க முடியுமா? 

பாலியத்தில்‌ சிறிது பெயருடையவ ளென்று; 
நாம்‌ முன்பு கூறிய, நடுத்தர வயதுள்ள அம்மாள்‌ 
ஆற்றங்கரைக்கு வந்து, வெகு லாகவமாகப்‌ புடைவை 
யின்‌ ஒரு தலைப்பை மட்டுங்‌ கட்டிக்கொண்டு ஜலத்தில்‌ 
இறங்கினாள்‌. கை கால்களை நனைத்துக்கொண்டு கழுத்து 
மட்டும்‌ நீரில்‌ அமிழ்ந்ததும்‌, பலவர்ணமான அவளது 
நீண்ட ஆடையானது ஓடும்‌ ஜலத்தில்‌ ஆங்காங்கு 
உப்பி, அழகாய்க்‌ கொப்பளம்‌ இட்டுக்கொண்‌ டிருந்தது. 

“அப்புறம்‌ சமாசாரம்‌ உங்களுக்குத்‌ தெரியுமோ? 
ராமு தன்‌ வீட்டைக்கூடப்‌ பெரியசாமி ஐயருக்கு விற்று 
விட்டானாம்‌!” என்றாள்‌. 


அலவந்தி ஆற்றங்கரை 129 


“அவன்‌ நிலமெல்லாம்‌ என்ன வாயிற்று?” என்று 


ஒருத்தி வினவினாள்‌. “என்‌ அகத்துக்காரர்‌ அவன்‌ 
நாத்தங்காலை வாங்கவேண்டும்‌ என்று ரொம்ப வருஷங்‌ 
களாக எதிர்பார்த்துக்‌ காத்துக்கொண்‌ டிருக்‌ 
கிறொர்‌??. 


“எல்லாவற்றையும்‌ ராமு பெரியசாமி ஐயருக்கே 
விற்றுவிட்டான்‌. இனி ஒன்றும்‌ பாக்கி இல்லை. ?* 

“என்‌ அகத்துக்காரர்‌ இப்பொழுது ஊரில்‌ இல்‌ 
லையே என்று இருக்கிறது. இனிமேல்‌ ஒன்றும்‌ முடி 
யாதா??? , , 

“ஏது, இனி அதைப்பற்றி நினைப்பதில்‌ பிரயோஜ 
னம்‌ இல்லை. எல்லாவற்றிற்கும்‌ மேல்‌ ஓரு பெரிய 
வயிற்றெரிச்சல்‌ என்னவெனில்‌, தன்‌ தென்னந்தோப்பை 
முருகனுக்கு ராமு கொடுத்துவிடப்‌ போகிறானாம்‌! அவ 
னுக்கு தல்ல அதிருஷ்டம்‌! அவனுக்கு இனிமேல்‌ கழுத்தில்‌ 
தலை நிற்காது!” 

““பள்ளிகளுக்கும்‌ படையாச்சிகளுக்கும்‌ நல்ல 
காலமாக இருக்கிறது; பிராம்மணர்களுக்குக்‌ கஷ்ட 
காலம்‌! முருகனுக்கு இனிமேல்‌ தலை தரிக்காது, கர்வம்‌ 
அதிகமாகிவிடும்‌. ஏற்கனவே பொறாமையினால்‌ ஒரு 
வருக்கும்‌ அவனைக்‌ கண்டால்‌ இப்பொழுது பிடிக்கிற 
தில்லை. ஒரு பள்ளிக்குச்‌ சொந்தத்தில்‌ நிலம்‌ எதற்கு??? 

“இதோ சீதை வருகிறாள்‌. ராமுவின்‌ வர்த்த 
மான்ங்களெல்லாம்‌ அவளுக்கு நன்றாகத்‌ தெரிந்‌ 
திருக்கும்‌; அவளைக்‌ கேட்போம்‌. ராமுவும்‌ அவளும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ரகசியமாகக்‌ கடிதங்கூட எழுதிக்‌ 
கொள்வதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌!” 

“ஏன்‌! மூன்று வருஷத்திற்கு முன்பு, ராமு ஊரை 
விட்டுச்‌ செல்வதற்கு முதல்நாள்‌ சாயந்தரம்‌, அவ்விரு 
வரும்‌ கோவிலில்‌ சந்தித்து, ஒருவரை ஒருவர்‌ கட்டி 
முத்தம்‌ இடாத தோஷம்‌! அவ்வளவு நெருங்கி 
நின்று பேசிக்கொண் டிருந்ததாகச்‌ சொல்லிக்கொள்ள 
வில்லையா? கோவிலில்‌ விளக்கேற்றும்‌ பையன்‌ அவர்கள்‌ 

மு. ஓ. 9 


120 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


பேசிக்கொண் டிருந்ததைக்‌ கண்ணால்‌ பார்த்ததாகச்‌ 
சத்தியம்‌ செய்கிறான்‌!” 

“பாபம்‌, ஒரு பாவமும்‌ அறியாதவர்கள்மேல்‌ வீண்‌ 
பழி சுமத்த வேண்டாம்‌. சீதை மாசற்றவள்‌, இந்த 
ஏழு வருஷங்களாக இதுவரையும்‌ அவளைப்பற்றி 
நாம்‌ ஏதாவது தவறாகக்‌ கேட்டிருக்கிறோமா?'' என்று 
வேறொருத்தி ஆட்சேபித்தாள்‌. ஆற்றங்கரையாக இருந்‌ 
தாலும்‌, அங்கே பேசும்‌ வம்புக்கும்‌ ஓர்‌ வரம்பு 
உண்டென்று, இவள்‌ அதிகமாக ஒரு பொழுதும்‌ 
வீண்‌ வம்பு அளப்பதில்லை. 

“எப்படியோ, முன்பெல்லாம்விட இப்பொழுது 
அவளுக்குச்‌ சற்று நல்ல காலந்தான்‌! ஒரு பிள்ளை 
பிறந்துவிட்டது. அவள்‌ கணவன்‌ பழையபடி கெட்ட 
நடத்தையில்‌ இறங்கியதனால்‌ இனி என்ன பாதகம்‌? 
குழந்தை முகத்தைப்‌ பார்த்துத்‌ தன்னைத்‌ தேற்றிக்‌ 
கொள்ளுகிறாள்‌!: * 

இதற்குள்‌ அங்கு வந்து சேர்ந்த சீதை, ““என்னைப்‌ 
பற்றி என்ன? ஏதோ கண்‌ சிமிட்டிக்கொண்டு குசுகுசு 
வென்று பேசிக்கொள்ளுதிறீர்களே!”” என்று கேட்டாள்‌. 
பெண்களுக்கு இயல்பான நுண்ணறிவினால்‌, தன்னைப்‌ 
பற்றித்தான்‌ வம்பு என்பது தெரிந்துவிட்டது. 

“ஒன்றும்‌ இல்லை, அம்மா. உன்‌ அதிருஷ்டம்‌ இவ்‌ 
வளவு அழகான பிள்ளை பிறந்திருக்கிறது என்று 
பேசிக்கொண்டோமே ஒழிய, வேறல்ல.” 

சதைக்கு இதைக்‌ கேட்க மிகவும்‌ பெருமையாக 
இருந்தது. குழந்தையை மணலில்‌ விளையாட விட்டு 
விரைவாக நீரில்‌ இறங்கி ஸ்நானம்‌ செய்யலானாள்‌. 

“ஏன்‌, உன்‌ முகம்‌ இன்று ஏதோ ஒருவாறாக 
இருக்கிறது, சீதா?” என்று ஒருத்தி புன்சிரிப்புடன்‌ 
விஷமத்திற்காகக்‌ கேட்டாள்‌? 

“ராமு தன்‌ நிலத்தை யெல்லாம்‌ விற்று ஊரை 
விட்டுச்‌ செல்லும்படியான காலம்‌ வந்ததே என்று 
தான்‌!” என்றாள்‌ சீதை, 


அலவந்தி ஆற்றங்கரை 154 


“நம்முடைய ஊரார்‌ ஒருவர்‌ இனித்‌ திரும்பி 
வராமல்‌ வீடு வாசல்‌ யாவற்றையும்‌ விற்றுச்‌ செல்வ 
தென்றால்‌, யாருக்குத்தான்‌ வருத்தமாக இருக்காது? 
அதுவும்‌ ராமுவைப்போல்‌ பரம சாந்தமும்‌ நற்குணமும்‌ 
படைத்தவரைப்‌ பற்றிக்‌ கேட்க வேண்டுமா??? இச்‌ 
சம்பாஷணையை வளர்த்தச்‌ சீதைக்கு விருப்பம்‌ இல்லை; 
ஆதலால்‌, வாய்‌ பேசாது தன்‌ எண்ணங்களிலேயே முற்‌ 
றும்‌ ஆழ்ந்தவளாக வேகமாக ஸ்நானத்தை முடித்துக்‌ 
கொண்டு அகத்திற்குப்‌ புறப்பட்டாள்‌. 

ராமுவும்‌ அப்பொழுதுதான்‌ தோப்பிலிருநீதூ 
திரும்பி வந்துகொண் டிருந்தான்‌. வழியில்‌ இருவரும்‌ 
சந்திக்க, அவ்வாறு நேர்ந்ததை எண்ணிச்‌ சீதையும்‌ 
ராமுவும்‌ உள்ளுக்குள்‌ சந்தோஷம்‌ அடைந்தனர்‌. அவ 
னுடன்‌ வாய்‌ திறந்து பேச, சீதைக்கு இருந்த ஆவல்‌ 
இவ்வளவு அவ்வளவு என்றில்லை. ராமுவுக்கும்‌ அதற்கு 
மேலேயே இருந்தது. 

ஆயினும்‌ குலாசாரத்தை மீற முடியாதன்றோசி 
இருவர்‌ உள்ளமும்‌ கண்களும்‌ ஒன்றுபட்டன. கண்‌ 
ணோடு மனமும்‌ கூடினால்‌ பேசவும்‌ வேண்டுமோ! 
ஸ்நானம்‌ செய்து ஈர வஸ்திரத்தை அணிந்திருந்த 
சீதை, பறிக்காத அழகிய வாழைப்‌ பூவைப்‌ போல்‌ 
விளங்க,] அவளது அன்பு நிறைந்த உள்ளத்தைத்‌. 
தான்‌ புகுந்து பார்ப்பதுபோல்‌ ராமுவுக்கும்‌ தோண்‌ 
றிற்று. 

அவர்கள்‌ இருவரும்‌ மெளனமாக இருந்தபோது 
லும்‌, சீதையின்‌ இருதயம்‌ களிப்பெய்துமாறு அவளது 
சிறு பாலகன்‌, ராமுவை எதிர்கொண் டழைத்தான்‌. 
மூன்று வயதுக்‌ குழந்தை எவ்வண்ணம்‌ பேசும்‌? இனிய 
மழலைச்‌ சொற்களுடன்‌, தன்‌ சிறு கரங்களை அவன்‌ 
ஆவலாக நீட்டி அழைக்கவும்‌, சீதை அடைந்த ஆனந்‌ 
தத்திற்கு எல்லையே இல்லை. 

“முருகா, சீதையின்‌ குழந்தையா இவன்‌?” என்று 
ரார்மூ முருகனைக்‌ கேட்டது அவள்‌ காதில்‌ விழுந்தது... 


152 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


“அமாம்‌, சாமி! மூணு வயசாச்சு. இந்தப்‌ பிள்ளை 
யைப்‌ பார்த்துத்தான்‌ அவங்க மனம்‌ தேறி யிருக்‌ 
காங்க. அவங்க யசமான்‌ மறுபடியும்‌ கெட்ட வழி 
யிலே இறங்கிவிட்டாரு. அனால்‌ பெரிய அம்மா 
இறந்து போயிட்டதனாலே சீதையம்மாதான்‌ இப்போ 
வீட்டுக்கு எசமானி'” என்றான்‌ முருகன்‌. 

ராமுவுக்கு இவ்வார்த்தைகள்‌ ஒன்றும்‌ சரி 
யாகக்‌ காதில்‌ படவில்லை. போகும்‌ சீதையையும்‌ 
அவள்‌ குழந்தையையும்‌ அன்புடன்‌ பார்த்துக்கொண்டு 
நின்றான்‌. அவள்‌ போகட்டுமென்று 'வேண்டுமென்றே 
பின்தங்கிய ராமுவுக்குத்‌ திடீரென்று ஓர்‌ எண்ணம்‌ 
உதித்தது. “உலக மரியாதையும்‌ வழக்கமும்‌ எக்கேடாயி 
னும்‌ கெடட்டும்‌! நான்‌ அலவந்தியில்‌ இருப்பது 
இன்று கடைசி நாள்‌ ஆகையால்‌, சீதையின்‌ அகத்துக்‌ 
குத்‌ தைரியமாகச்‌ சென்று அவீளுடன்‌ பேசி, அங்கே 
சாப்பிட்டு வந்தால்‌ என்ன? ஒரு சீமாட்டியின்‌ வீட்டில்‌ 
ஓர்‌ எளிய பிராம்மணன்‌ போஜனம்‌ செய்வது முறை 
குவறல்லவே!' என்று யோசித்தான்‌. 

திடீரென்று ஒரு நிமிஷத்தில்‌ உதித்த அவ்‌ 
வெண்ணத்தைப்‌ பற்றி மறுபடியும்‌ தீர்க்கமாக ஆலோ 
சித்த ராமு, முடிவில்‌, தாகசமனம்‌ செய்துகொள்ளா 
மலும்‌, ஆகாரம்‌ புசிக்காமலும்‌ உடனே அவ்விடத்தை 
விட்டுச்‌ சென்றுவிட வேண்டுமென்றே தீர்மானித்‌ 
தான்‌. ஆயினும்‌ சீதையின்‌ ஞாபகத்திலேயே, அவ்‌ 
விரண்டும்‌ அவ்னுக்கு மறந்து போய்விட்டன. அவன்‌ 
உள்ளத்தில்‌ வேறு பல நினைவுகள்‌ தோன்றின. சீதை 
யைக்‌ கோவிலில்‌ சந்தித்தது அவன்‌ மனத்தை விட்டு 
அகலவே இல்லை: இத்தகைய எண்ணங்களுடன்‌, 
தான்‌ வைக்கும்‌ ஒவ்வோர்‌ அடியும்‌ பிறந்த ஊரை விட்டு 
அவன்‌ பிரிந்து செல்வதை அறிவுறுத்த, ராமு, 
இராமத்திற்கு மேற்கே உள்ள குளத்தை யடைந்து, 
அந்தக்‌ குளிர்ந்த ஜலத்தில்‌ கால்களைக்‌ கழுவிக்‌ 
கொண்டான்‌? 


அலவந்தி ஆற்றங்கரை 133 


மெளனமாகத்‌ தன்‌ எசமானனைப்‌ பின்‌ தொடர்ந்து 
சென்ற முருகனும்‌, வேறுவித யோசனையில்‌ ஆழ்ந்தவ 
னாய்‌ இது கனவோ நினைவோ என்று திக்பிரமை 
அடையலானான்‌. அலவநழ்தியில்‌ யார்‌ கண்டாலும்‌ 
ஆசைகொள்ளும்‌ அவ்வழகயெ தென்னந்தோப்பு அவ 
னுக்கே சொந்தமாகி விடுவதென்றால்‌ இது சொப்ப 
னமே யன்றி வேறல்ல என்று முருகன்‌ கருதலானான்‌. 


22 
புனர்‌ ஜனனம்‌ 


அலவந்தியின்‌ புழுதிகூடக்‌ காலில்‌ இருக்க 
லாகாது என்று எண்ணியவன்போல்‌, ராமு, 
குளத்தில்‌ இறங்கிக்‌ கால்களை அலம்பிக்கொண்டவுடன்‌, 
தான்‌ முற்றும்‌ மாறிவிட்டதாக அவனுக்குத்‌ தோன்‌ 
அற்று. புது ஜன்மமும்‌, புது உணர்ச்சியும்‌ உண்டானது 
(போல்‌ தோன்ற, தன்‌ பந்தங்களெல்லாம்‌ அற்று, 
(சொல்லவொண்ணாக மன ஓழிவை அடைந்தான்‌. 
குன்னைப்பற்றிய கவலை அவனுக்கு முற்றும்‌ நீங்கி 
விட்டது. இனி உலகின்‌ பொருட்டே, நிஷ்காமமாய்‌ 
அவன்‌ உயிர்‌ வாழ்பவனானான்‌. சகல ஆசைகளையும்‌ 
துறந்த, ஒரு யோகியின்‌ மன நிலைமை அவனைப்‌ 
பற்றவும்‌, (நன்னீரும்‌ இலைகளும்‌ மட்டும்‌ உண்டு, 
தியானபரனாக இருக்கும்‌ ஒரு முனிவரைப்‌ போல்‌, 
தானும்‌ உயிர்வாழத்‌ தீர்மானித்தான்‌.) 

இவ்வாறு ஒரு புதிய உள்ளக்‌ கிளர்ச்சி அவனுக்கு 
உண்டாக, அக்கணமே அவன்‌ மனத்திலிருந்த சந்தேகங்‌ 
கள்‌ துன்பங்கள்‌ யாவும்‌ அடியோடு விலகிவிட்டன. அவன்‌ 
கற்ற நாட்களெல்லாம்‌ இறுதி அடைந்து, இனி அக்கல்வி 
யின்‌ பயனை, ஒன்றுக்கு நூறு மடங்காகப்‌ பிறருக்கு 
அளிப்பதன்றோ அவன்‌ கடமை! அதன்‌ பொருட்டுப்‌ 
யாடு படுவதிலும்‌, இதுவரையும்‌ தோன்றாத ஒரு 
யுதிய அநுபவமும்‌ களிப்பும்‌ இப்பொழுது ராமுவுககு 
உண்டாகத்‌ தலைப்பட்டன. ஆகாயத்தையும்‌, பூமி 
யையும்‌ ஆக்கிரமித்து, யாவற்றையும்‌ தனது 
'பேரொளியில்‌ மழுங்கச்‌ செய்து, ஜொலித்துக்கொண் 
டிருக்கும்‌ தினகரனான சூரியன்‌ அஸ்தமித்ததும்‌ தீழ்த்‌ 
இசையில்‌ ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாகக்‌ கிளம்பும்‌ நட்சத்திரங்‌ 
கள்போல்‌, ஜீவிய தத்துவங்களும்‌ அவனுக்கு இவ்வுலகப்‌ 


புனர்ஜனனம்‌ 125 


விற்று நீங்கியதும்‌ நன்கு விளங்கத்‌ தொடங்கின. 
ஆசை என்னும்‌ அலையால்‌ அலைப்புண்ட சம்சாரசாகரத்‌ 
தில்‌ தத்தளிக்கும்‌ கப்பலைப்‌ போன்ற அவன்‌ கடைசி 
யாகத்‌ தன்னைப்‌ பிடித்து இழுக்கும்‌ நங்கூரக்‌ கயிறு 
களை அறுத்து விடுவதே, தான்‌ உயிர்‌ தப்பும்‌ வழி 
என்பதைக்‌ கண்டுகொண்டான்‌. ஏனெனில்‌, பெரும்‌ 
புயலில்‌ பிணிக்கப்பட்டு நிற்பது கப்பலுக்குப்‌ பெரும்‌ 
ஆபத்திற்கு இடமே அன்றோ!] 

மீனாட்சியின்‌ வார்த்தைகளும்‌ ஒரு விதத்தில்‌ 
உண்மையாகவே முடிந்தன. ஊர்ப்பாசமாதிய விலங்கு 
தெறித்ததும்‌, துன்பத்திற்கு ஹேதுவாய்‌, மாந்தருக்கு 
இயுல்பாயிருக்கும்‌ ' தன்னுடையது” என்ற நினைவு 
அவனை விட்டு ஒழிந்தது. ("ஆல்மரத்தைச்‌ சுற்றி அதன்‌. 
அடியிலேயே உண்டாகும்‌ ஆலம்‌ விழுதுபோல்‌, பிறந்த 
ஊரில்‌ வேரூன்றிய பாசமுடைய ராமுவும்‌ அலவந்தி 
யில்‌ ஒன்றும்‌ அறியாத பேதையாக இருந்தது போக, 
இப்பொழுது உலகம்‌ முழுவதையும்‌ தனதாக 
எண்ணிப்‌ பலவிதமாக எங்கும்‌ தன்‌ நூதன பாவங்க 
ளுக்கு இணங்க, மானிட வர்க்கத்தையே சீர்திருத்தும்‌ 
பொருட்டுக்‌ கிளம்பியவனானான்‌, 

காலத்தில்‌ பூமியைக்‌ குளிரச்‌ செய்து, சகல 
ஜீவராசிகளுக்கும்‌ மகிழ்வு தோன்றப்‌ பொழியும்‌ 
மேகமும்‌, கொதிக்கும்‌ கடலின்‌ வேதனையினின்றும்‌ 
தோன்றியதே அல்லவா? இவ்வாறான அவஸ்தையைக்‌ 
கடந்த ராமு, தேவ ரகசியமான அபூர்வ சக்தியினால்‌ 
சகல உயிர்களையும்‌ உய்விக்க வல்லதான மமைமேக 
மானது, வானத்தில்‌ நாலாபக்கமும்‌ பரவி, மலை, 
கடல்‌, ஆறு, குளங்களிலும்‌, நகரங்கள்‌, வயல்களிலும்‌ 
தன்‌ நன்னீரைப்‌ பொழிய, பெருங்காற்றை எதிர்நோக்கி 
நிற்பதுபோல்‌, தன்‌ பிறவிப்பயனைப்‌ பிறர்‌ பொருட்‌ 
டுச்‌ செலுத்தத்‌ தாழ்மையுடன்‌ காத்திருப்பவனானான்‌] 


23 
கேதாரியின்‌ முதல்‌ கேஸ்‌ 


இதுகாறும்‌ நாம்‌ கேதாரியை அடியோடு மறந்து 
விட்டோம்‌. ஆனால்‌ ' சென்னையில்‌ எவராவது 
அவனை மறக்கக்‌ கூடுமா? இது பரியந்தம்‌ அவன்‌ 
காலமும்‌ கொஞ்சமேனும்‌ விருதாவாகக்‌ கழியவில்லை. 
பீ. எல்‌. பரீட்சையில்‌ கேதாரி வெகு சாதாரணமாக, 
மூன்றாவது வகுப்பில்‌ தேறியதைப்‌ பார்க்க, அவன்‌ 
அதிருஷ்டம்‌ இம்முறை அவனையே ஏஏய்த்துவிட்டது 
போல்‌ தோன்றிற்று. அவனுக்கு அதில்‌ மிகுந்த வருத்‌ 
தம்‌. - ஆயினும்‌, பீ. எல்‌. பரீட்சையில்‌ மூன்றாவது 
வகுப்பில்‌ தேறியவர்கள்தாம்‌ பின்பு பெரிய வக்கீல்‌ 
களாக ஆவார்களென்றும்‌ அதற்குச்‌ சாட்சி மார்க்கண்‌ 
டம்‌ ஐயர்‌ முதலியவர்களே என்றும்‌ அவன்‌ வெளி 
யில்‌, தன்‌ பெருமையை விட்டுக்கொடுக்காது, சொல்லிக்‌ 
கொண்டான்‌. ஆனால்‌ மார்க்கண்டம்‌ ஐயருக்கோ, 
தாம்‌ பீ. எல்‌. பரீட்சையில்‌ எவ்‌ வகுப்பில்‌ தேறினோம்‌ 
என்பது சரியாக ஞாபகம்‌ இல்லை. பணம்‌ ஆயிரக்‌ 
கணக்காகப்‌ பாங்கில்‌ இருந்தால்‌, பூர்வ விருத்தாந்தங்க 
ளைப்பற்றி ஞாபகம்‌ வருமா? கேதாரியை அவர்‌ வியந்து 
கொண்டாடுவது, இப்பொழுது வெகுவாகக்‌ குறைந்து 
லிட்டது. அவர்‌ அவ்வாறு இருந்ததற்கு, அவன்‌ 
மூன்றாவது வகுப்பில்‌ தேறியது மட்டுமன்றி, வேறு பல 
காரணங்களும்‌ இருந்தன. 

மார்க்கண்டம்‌ ஐயர்‌ பேச்சில்‌, அழகிய பழ 
மொழிகள்‌ போன்ற வாக்கியங்களை உபயோகிப்பது 
வழக்கம்‌, அனால்‌ அவை நல்ல ' கற்பனைகள்‌ 
பொருந்தியாவது, உயர்ந்த தத்துவங்கள்‌ அடங்கி 
யாவது இராவிடினும்‌, வக்கீல்‌ தொழிலில்‌ முன்னுக்கு 
வருவதற்கு உபயோகமாகவும்‌ சாதுரியமாகவும்‌ இருக்‌ 


கேதாரியின்‌ முதல்‌ கேஸ்‌ 137 


கும்‌. போர்முனை, காதல்‌, வக்கீல்‌ தொழில்‌ இம்மூன்றி 
லும்‌, நியாயமாக இருந்தும்‌ இராமலும்‌, உகார குணம்‌ 
காட்டியும்‌ காட்டாமலும்‌ இருக்கவேண்டும்‌ என்று 
அவர்‌ கூறுவது வழக்கம்‌. இதைப்பற்றி விவரிக்கும்‌: 
பொழுது அவர்‌ குரலும்‌ மாதிரியும்‌ பகவத்‌ கீதையில்‌ 
உள்ள சில பிரசித்தமான சுலோகங்களை ஞாபகத்துச்‌ 
குக்‌ கொண்டுவரும்‌. இவ்வாறு தம்மைக்‌ காத்துக்‌ 
கொள்வதற்காக இருபொருளாகப்‌ பேசும்‌ மார்க்‌ 
கண்டம்‌ ஐயர்‌, எப்படியாவது முன்னுக்கு வந்துவிட... 
வேண்டுமென்ற பேரவாக்‌ குடிகொண்‌ டிருந்த கேதாரி, 
தம்மிடம்‌ அப்பிரென்டிஸாக இருக்கக்‌ கேட்டுக்கொண் 
தும்‌, அவனை ஏற்றுக்கொள்ள மனமற்றவராக 
இருந்தார்‌. 

ஆனால்‌ கேதாரி இதனால்‌ மனம்‌ தளருவதாக. 
இல்லை. இச்சகம்‌ பேசுவதோடு, பிறரைத்‌ தன்‌ 
வசப்படுத்தும்படியான சாமர்த்தியமும்‌ தைரியமும்‌ 
அவனிடம்‌ அழகாக ஒன்று சேர்ந்திருந்தன. எவ்வளவு 
பெரிய மனிதர்களாக இருப்பினும்‌, இந்தக்‌ குணங்களுக்கு 
வசியமாகாமல்‌ இருக்க முடியாதல்லவா? இதுமட்டும்‌: 
அல்ல. கேதாரியைத்‌ தம்மிடம்‌ வைத்துக்கொண்டால்‌, 
சாமானியமாக இருந்தாலும்‌, வக்கீல்‌ கொழிலுக்குப்‌ 
பிரயோஜனமாக உள்ள தம்‌ சாமர்த்தியத்தை அவன்‌ 
பறையடித்துப்‌ பிரபலப்படுத்த வேண்டும்‌ என்ற குறிப்‌: 
போடு, மார்க்கண்டம்‌ ஐயர்‌, அவன்‌ பீ. எல்‌. பரீட்சை 
மரல்‌ மூன்றாவது வகுப்பில்‌ தேறியவனாயிருந்தும்‌, தம்‌ 
ஆபீசின்‌ ஐதிகத்திற்கு விரோதமாக அவனைத்‌ தம்‌ 
மிடம்‌ வேலை செய்யும்படி ஏற்றுக்கொண்டார்‌. 
ஏனெனில்‌ பரீட்சையில்‌ முதலாகக்‌ தேறுபவர்களே 
தொழிலில்‌ கடைசியாகப்‌ பின்தங்கி நிற்பவர்கள்‌ 
என்பதை அவர்‌ நன்றாக அறிந்தவரா தலால்‌, அப்படிப்‌ 
பட்டவர்களை அல்லாது மற்றவர்களைக்‌ கும்‌ ஆபீசில்‌ 
சேர்த்துக்கொள்வதில்லை. அவருக்குச்‌ செளகரியமாகவே 
சர்வகலாசாலைப்‌ படிப்பும்‌ முதல்தரமாகத்‌ தகேறியவர்‌ 


138 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


களை ஒன்றுக்கும்‌ உதவாமல்‌ அடித்துக்கொண்‌ டிருத்‌ 
தது? 

கேதாரி அவர்‌ ஆபீசுக்கு வந்து ஒரு வருஷம்‌ 
ஆயிற்று. தன்‌ அதிருஷ்டத்தைப்பற்றி என்றும்‌ கவலை 
கொள்ளாதவன்‌, இப்பொழுது, தான்‌ கொண்டிருந்த 
நம்பிக்கைகளெல்லாம்‌ வீணே என்று கண்டுகொண்‌ 
பான்‌. காலேஜ்‌ மாணவர்‌ சங்கத்துக்கு அ௮க்கிராசனம்‌ 
வகிக்க அவன்‌, வெகு பெருமையுடனும்‌ சந்தோஷத்‌ 
துடனும்‌ அழைத்து வந்த மார்க்கண்டம்‌ ஐயரை, 
வக்கீல்களுள்‌ முதன்மையானவராக ஹை கோர்ட்டில்‌ 
காணும்பொழுது, ஒரே மனிதராகத்‌ தோன்றவில்லை, 
ஆபீசிலும்‌, ஹை கோர்ட்டிலும்‌ அவர்‌ முற்றும்‌ 
“வேறு விதமாகக்‌ காணப்பட்டார்‌. எப்பொழுதும்‌ கடு 
கடுப்பாகக்‌ காரிய அவசரத்தோடு விளங்கியதுடன்‌, 
கேதாரியிடம்‌ அவர்‌ நடந்துகொண்ட மாதிரி மரியாதைக்‌ 
குறைவாகவும்‌ இருந்தது. பட்டியில்‌ அடைபட்ட 
கழுதைகளைப்‌ போல வாய்‌ திறவாது, பொறுமையுடன்‌ 
வயிற்றுப்‌ பிழைப்பிற்காகக்‌ காத்துக்கொண்டு தம்‌ 
ஆபீசில்‌ திரண்டு கிடக்கும்‌, கணக்கற்ற, பீ.ஏ. 
யீ. எல்‌. களில்‌, கேதாரியை அவர்‌ தனியாகத்‌ கேர்த்‌ 
தெடுத்து அபிமானம்‌ பாராட்டவில்லை. இவையெல்‌ 
லாம்‌ கவலையற்ற உற்சாக சுபாவத்தையுடைய கேதாரி 
எதிர்பார்த்ததற்கு முற்றும்‌ விரோதமாக இருந்தன. 

மார்க்கண்டம்‌ ஐயருடைய மாறுபாடான குணங்‌ 
கள்‌ அவன்‌ புத்திக்கு எட்டவே இல்லை. கேதாரியின்‌ 
குணம்‌ எவ்விதமாக இருந்தபோதிலும்‌, மாறுபாடு 
இல்லாமல்‌ இருந்தது. அவனும்‌ ஆழ்ந்து சுபாவம்‌ 
உடையவனே ஆயினும்‌, ஒரு சமயம்‌ இருந்ததுபோல்‌ 
மற்றொரு சமயம்‌ காணப்படாமல்‌, பார்ப்பவர்களைகத்‌ 
திகைக்கச்‌ செய்பவன்‌ அல்ல. ஆனால்‌ மார்க்கண்டம்‌ 
ஐயர்‌ ஐசுவரிய மதத்தில்‌ ஆழ்ந்தவார்‌ அல்லவா? கோர்ட்‌ 
டில்‌ மரியாதைக்‌ குறைவாகக்‌ கடுகடுத்துக்‌ காணப்படுவா 
ராயின்‌, அன்று சாயந்தரமே வேலையின்றி உட்கார்ந்‌ 


கேதாரியின்‌ முதல்‌ கேஸ்‌ 139 


திருக்கும்‌ நேரத்தில்‌ வேடிக்கையாகப்‌ பேசி அதை மாற்றி 
விடுவார்‌. ஆயினும்‌ ஒட்டகம்‌ போன்ற, அவரது திவ்விய 
முகம்‌ இந்த நடிப்பிற்கு அவ்வளவு ஏற்றதாக இல்லை. 
ஏற்றத்‌ தாழ்வுகளை ஒழித்துவிடக்கூடிய கடற்கரை 
யில்‌ மார்க்கண்டம்‌ ஐயர்‌ விளையாட்டும்‌ வேடிக்கையுமாக 
இருப்பது வழக்கம்‌. “ஆபட்‌ என்பவர்‌ எழுதிய 
நெப்போலியனது சரித்திரத்தைப்‌ படித்திருந்ததனா 
லேயோ என்னவோ, அவர்‌ கேதாரியை முதுகில்‌ தட்டிக்‌ 
கொடுத்து, வேடிக்கையாக அவன்‌ காதைப்‌ பிடித்துக்‌ 
கிள்ளுவதுகூட உண்டு. இன்னும்‌, முகத்தில்‌ மீசை 
அரும்பாத சிறு பையன்‌ என்பதை உறுதி செய்வது 
போல, அவன்‌ மோவாய்க்கட்டையை அவர்‌ தடவிக்‌ 
கொடுப்பது, அவசரப்‌ பட வேண்டாமென்று அவனுக்குப்‌ 
புத்தி கூறுவதுபோல்‌ இருக்கும்‌. ஆயினும்‌ ஹை கோர்ட்‌ 
டுக்கு வெளியே எவ்வளவு அபிமானம்‌ காட்டினாலுந்‌ 
தான்‌ என்ன? கேதாரியின்‌ பசிக்கு அது சாப்பாடாகுமா? 
அவன்‌ மனைவி கோகிலமும்‌ குறைகூற ஆரம்பித்தாள்‌. 
்‌“வாழ்வார்க்கே வாழ்வு வரும்‌”? என்ற கொள்‌ 
கையை உடையவனாதலால்‌, கேதாரி, மயிலாப்பூரில்‌, நடுத்‌ 
தெருவில்‌, பார்வைக்குக்‌ கண்ணியமாயுள்ள ஒரு சிறிய 
வீட்டை. வாடகைக்கு அமர்த்திக்கொண்டு, அதில்‌ கோகி 
லத்துடன்‌ கெளரவமாக வசிக்கலானான்‌. முப்பது வருஷ 
காலத்திய பரம்பரைப்‌ பிரபுக்கள்‌ இருந்துவரும்‌ 
லஸ்‌ ரோட்டின்‌ கர்த்தியாவது, மாட வீதியின்‌ தற்‌ 
காலப்‌ பணப்பெருமையாவது நடுத்தெருவுக்கு இல்லை. 
ஆயினும்‌ அதிகம்‌ சம்பாதிப்போம்‌ என்ற எண்ணம்‌ இல்‌ 
லாதவர்கள்‌ குடியிருக்கும்‌ மந்கைவெளித்‌ தெருவைப்‌ 
போல்‌ தாழ்வாகவாவது, கடைத்‌ தெருவைப்‌ போன்று 
அசுத்தமாகவாவது அது காணப்படவும்‌ இல்லை. 
நடுத்‌ தெருவானதால்‌, யாவற்றிலும்‌ நடுத்தர நிலைமையி 
லேயே இருந்தது. உண்மையில்‌ “தற்காலம்‌ சிறிய 
கெருவாக விளங்கினும்‌, நேராக மாட வீதியில்‌ வந்து 
சேர்ந்து, முடிவில்‌ ஐசுவரியம்‌ தங்கி நிற்கும்‌ லஸ்‌ 


140 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


ரோட்டிற்கே கொண்டு சேர்ப்பதாக இருந்தது. நடுத்‌ 
தெருவில்‌ குடியிருப்பதனாலேயே, வாழ்வில்‌ இன்ன 
விதமாக இருக்க வேண்டும்‌ என்று, தான்‌ கொண்‌ 
டிருந்த கொள்கைகளையும்‌ பாவனைகளையும்‌ கேதாரி 
நன்கு எடுத்துக்‌ காட்டுபவனானான்‌. | 

மனைவியுடன்‌ இல்லறம்‌ நடத்தும்‌ புது வருஷமாக 
வும்‌ இருந்ததால்‌, இல்வாழ்க்கையின்‌ விசேஷங்களை 
இனிதுணர்ந்து கேதாரி களிப்பெய்தினான்‌; ஆயினும்‌, 
தன்‌ வேலையின்மீதும்‌ கண்ணயரவில்லை. வக்கீலென்று 
ஹை கோர்ட்டில்‌ சன்னது பெற்றபிறகு, தான்‌ முன்‌ 
னுக்கு வருவதைப்பற்றி, மிகுந்த மனத்‌ திடத்துடன்‌ 
முன்னிலும்‌ பலமாக அஸ்திவாரம்‌ போடத்‌ 
தொடங்கினான்‌. சுரங்கத்தில்‌ வேலை செய்பவன்‌ 
எவ்வாறு வேறொன்றையும்‌ பாராமல்‌ தன்‌ காரியமே 
கண்ணாக இருப்பானோ, அவ்வாறே கேதாரியும்‌ வேறு 
புத்தகங்கள்‌ ஒன்றையும்‌ தொடாமல்‌, சட்டப்‌ புத்தகங்‌ 
களிலேயே சதா முமுகியிருந்தான்‌. அவனுடைய ஆசாரிய 
ரான மார்க்கண்டம்‌ ஐயர்‌ கோர்ட்டில்‌ ஏதாவது 
முக்கியமான கேஸ்‌ பேசிக்கொண் டிருந்தால்‌, அவன்‌ 
போய்க்‌ கேட்க ஒருபோதும்‌ தவறுவதில்லை. அவர்‌ 
வாதிக்கும்‌ கட்சி தோல்வியுற்ற போதிலுங்கூட, கோர்ட்‌ 
- டுக்கு வெளியே வந்து அவரைப்‌ புகழ்ந்து பேசியும்‌, 
கோர்ட்டுக்கு உள்ளே நின்று தலையசைத்துப்‌ புன்னகை 
புரிந்தும்‌, தோற்றுப்‌ போன கட்சி ஐயித்துவிட்டது 
போலவே தோன்றும்படி செய்வான்‌ 

நற்காரியங்கள்‌ பிரதிபலன்‌ இல்லாமற்‌ போவது 
உண்டா? இவ்வளவு நாட்களாக ஒன்றும்‌ இடைக்கா 
விட்டாலும்‌, கடைசியில்‌ சேர்த்துப்‌ பெருந்‌ தொகை 
யாகத்‌ தனக்குக்‌ கிடைக்காமற்‌ போகாது என்று 
கேதாரி நம்பியிருந்தான்‌. ஒரு வருஷம்‌ ஆயிற்று. 
கேவலம்‌ நம்பிக்கையிலேயே கேகாரி காலம்‌ கழிக்கலா 
னான்‌. ஆனால்‌ அவனால்‌ அடையும்‌ சிறு உபகாரங்களை 
மார்க்கண்டம்‌ ஐயர்‌ அறியாதவரா? உண்மையில்‌, 


கேதாரியின்‌ முதல்‌ கேஸ்‌ 141 


யாவற்றிற்கும்‌, அவன்‌ முன்வந்து நிற்பதை அவர்‌ 
கட்சிக்காரர்கள்கூடக்‌ கவனிக்கத்‌ தொடங்கினார்கள்‌. 
மார்க்கண்டம்‌ ஐயரும்‌ உதாரமுள்ள, இளகிய மனம்‌ 
உடையவரே. தக்க சமயத்தில்‌, அதற்குரிய காலம்‌ 
வரும்பொழுது, கேதாரிக்கு ஒத்தாசை செய்யவேண்‌ 
டும்‌ என்றே எண்ணிக்கொண்‌் டிருந்தார்‌. தற்காலம்‌ 
அவர்‌ செய்யக்கூடியது இதற்கு மேல்‌ இல்லை. 

கோர்ட்டுத்‌ திறப்பதற்கு ஒரு வாரம்‌ முன்பு, 
அவனைக்‌ கடற்கரையில்‌ சந்தித்தபொழுது அவர்‌ தைரி 
யம்‌ கூறியதாவது : **சேதாரி, மனந்‌ களரவேண்டாம்‌! 
எனக்குக்‌ கேஸ்‌ கிடைப்பதற்கு மூன்று வருஷம்‌ ஆயிற்று: 
முயற்சியைக்‌ கைவிடாதே! உன்போன்ற யோக்கியதை 
உள்ளவர்களுக்கு இப்பொழுது ஒருநாளும்‌ கவலை 
இல்லை. வெளியூரில்‌ இருக்கும்‌ நண்பர்களுக்கு எழுது, 
என்‌ ஆபீசில்‌ இருப்பதாக நீ அவர்களுக்குத்‌ தெரியப்‌ 
படுத்தலாம்‌. பிறர்‌ உதவியை எதிர்பார்க்கலாகாது. 
அதுதான்‌ முன்னுக்கு வரும்‌ வழியாகும்‌. மூன்று 
வருஷகாலம்‌ காத்துத்‌ திண்டாடிய பிறகு, இப்பொ 
முது எனக்குப்‌ பெரிய வக்கீல்‌ என்று பெயர்‌ வந்திருக்‌ 
கிறது??? 

இவ்வாறு கூறி, மார்க்கண்டம்‌ ஐயர்‌, இச்சொற்க 
ளுக்கே அவன்‌ எவ்வளவோ நன்றி பாராட்ட வேண்டிய 
வன்‌ போல்‌, சற்றுப்‌ புன்சிரிப்புடன்‌ அவனை நோக்கினார்‌; 

குன்‌ நம்பிக்கையில்‌ இடி விழுந்தவன்போலாதி, 
கேதாரி குன்றிய மனத்துடன்‌ வீட்டிற்குத்‌ இரும்பி 
னான்‌, 

“இன்றைக்கு என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீர்‌ 
களே!'* என்று கோகிலம்‌ வினவினாள்‌. 

“ஓன்றும்‌ இல்லை! உன்‌ மாமாவைக்‌ கேட்டாயா??? 
என்றான்‌ கேதாரி. 

“என்ன கேட்பது?” * 

“பணம்‌ கேட்டேனே, அதைத்தான்‌.”? 

“மாமா சற்று முன்புதான்‌ இங்கே வந்திருந்தா 


3 
[ச 


142 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


அவரிடம்‌ பணம்‌ இல்லையாம்‌. இனிமேல்‌ கடன்‌ கொடுக்க 
முடியாது என்று சொல்லிவிட்டார்‌.” 

““அப்படியானால்‌ வேறு யாரைப்‌ போய்க்‌ கேட்பது?” 

“முன்பெல்லாம்‌ ஒரு நண்பர்‌ உங்களுக்கு எப்பொழு 
தும்‌ உதவி செய்துகொண் டிருந்தாரே; அவரை நீங்கள்‌ 
இவ்வளவு வருஷகாலமாக அலட்சியம்‌ செய்துவிட்டீர்‌ 
கள்‌! அவரிடம்‌ நீங்கள்‌ நன்றியுடன்‌ நடத்துகொள்ள 
வில்லை.” ” 

“ஏனக்கு இப்பொழுது மிகவும்‌ வருத்தமாகத்தான்‌ 
இருக்கிறது. கோகிலம்‌, அதை அதிகமாக உறுத்திக்‌ கூற 
வேண்டாம்‌. ஏற்கனவே லா காலேஜ்‌ படிப்பானது என்‌ 
உணர்வை அழித்துவிட்டது. வக்கீல்‌ தொழிலோ, கருங்‌ 
கல்லிற்கும்‌ இரும்பிற்கும்‌ ஒப்ப, இன்னும்‌ முற்றும்‌ உணர்‌ 
வில்லாதவனாக என்னைச்‌ செய்துவிடும்‌. இந்தப்‌ பெரிய வக்‌ 
இீல்கள்‌ அனைவரும்‌, மூல விக்ரெகங்கள்போல்‌, கற்பிரதி 
மைகளே! என்‌ எஜமானர்‌, வார்த்தைகளைக்‌ கொண்டே 
என்னை ஜீவித்திருக்கும்படி செய்வதாக உத்தேசித்திருக்‌ 
கிறார்‌!?? 

அவர்‌ அவ்வாறு செய்யாமல்‌ வேறென்ன செய்வார்‌? 
நான்‌ எப்பொழுதும்‌ உங்களிடம்‌ சொல்லியிருக்கிறேன்‌! 
நீங்கள்தாம்‌, அவர்‌ மிகவும்‌ பிரியமாக இருப்பதாகவும்‌, 
கடைசியில்‌ பெருந்‌ தொகையாக உங்களுக்குச்‌ சமர்ப்பிக்‌ 
கப்‌ போவதாகவும்‌ சொல்லி, அதைக்கொண்டு என்‌ துடுக்‌ , 
கான வாயை அடக்கிவிடுவதாக வீரம்‌ பேசிக்கொண் 
டிருந்தர்கள்‌!?* 

““வாஸ்தவமாக, கோகிலம்‌, நான்‌ அப்படித்தான்‌ 
நம்பியிருந்தேன்‌. நீ கூறுவது நிரம்பச்‌ சரி, செய்த 
வேலைக்குக்‌ கூலியாக இருந்தாலும்‌, வற்புறுத்‌ இனால்‌ அன்‌ றி' 
இனாமாக ஒன்றும்‌ நமக்குக்‌ கிடைப்பதில்லை. என்‌ யஜ: 
மானார்‌ தமது உயர்ந்த ‘ரோல்ஸ்‌ ராய்ஸ்‌ மோட்டா 
ருக்கு மாதம்‌ முந்நூறு ரூபாய்‌ செலவழிக்கிறார்‌. ஆயி' 
னும்‌ அதற்கு மேல்‌, இன்னும்‌ அதிகமாகச்‌ சாப்பிட்டுக்‌ 
கொண்டு, சிறிதும்‌ சப்தம்செய்யாமல்‌ இருக்கும்‌ பெரிய 


கேதாரியின்‌ முதல்‌ கேஸ்‌ 143. 


“எஞ்சினா'ன வயிறு என்பது ஒன்று, தம்‌ கீழ்‌ வேலை 
செய்யும்‌ வக்கீலுக்கு உண்டு என்றே அவர்‌ யோ௫ப்ப: 
தாகத்‌ தெரியவில்லை!” 

“£உலகம்‌ என்றால்‌ என்ன? இப்படித்தான்‌! உங்க 
ளுக்குக்‌ ஏழ்ப்பட்ட ஜனங்களைப்பற்றி - அவர்கள்‌ எவ்‌: 
வண்ணம்‌ தங்கள்‌ வயிற்றுப்‌ பிழைப்பைத்‌ கேடுரறோர்‌ 
கள்‌ என்பதை - நீங்கள்‌ சிறிதாயினும்‌ யோசிக்கின்றீர்‌ 
களா??? 

“நீ கூறுவது உண்மை, கோகிலம்‌. என்னை நன்றா 
கக்‌ குத்திக்‌ காட்டிவிட்டாய்‌. எனக்கு அது வேண்டியது: 
தான்‌. ராமுவைப்பற்றியும்‌, அவன்‌ செய்த உபகாரத்‌. 
தைப்பற்றியும்‌ நான்‌ இப்பொழுது நினைத்துக்கொண் 
டிருக்கிறேனா? ஆயினும்‌, பின்னால்‌ பச்சாத்தாபப்படுவது: 
ஒரு பரிகாரமாகக்கூடும்‌ என்றால்‌, நான்‌ இன்று முதல்‌: 
அப்படிச்‌ செய்யத்‌ தடை இல்லை.””? கேதாரி இவ்வாறு: 
சொல்லி வாய்‌ மூடுமுன்‌, யாரோ வாயிற்படி ஏறி' 
உள்ளே வரும்‌ சத்தம்‌ கேட்டது. 

“யாரோ வருகிறார்கள்‌ என்று தோன்றுகிறது”* 
என்று கூறிக்‌ கோகிலம்‌ உள்ளே சென்றாள்‌. 

“இன்று விடிந்த பிறகு, இரண்டு போர்‌ பணத்‌. 
திற்கு வந்து போயாயிற்று. இன்னும்‌ மூன்றாவதாக ஒரு 
வரும்‌ வராமல்‌ இருக்கவேண்டும்‌! முதல்முதல்‌ கேஸ்‌: 
கொண்டு வரும்‌ கட்சிக்காரனாக இருக்கும்படி ஏழுமலை 
யப்பன்‌ கிருபை செய்யலாகாதா?”? என்று கேதாரி' 
தனக்குள்ளேயே வேண்டிக்கொண்டான்‌. 

“ஹை கோர்ட்‌ வக்கீல்‌, கேகாரி என்பவர்‌ இருக்கு: 
றுரா? நான்‌ அவரைப்‌ பார்க்க வேண்டும்‌'” என்று: 
பெரிய பணக்காரர்போல்‌ தோன்றிய ஒருவர்‌ உள்‌ 
நுழைந்து கேட்டார்‌. 

“நான்தான்‌” என்று பவ்வியமாகக்‌ கூறி, கேதாரி' 
ஒரு பிரம்பு நாற்காலியைக்‌ கொண்டுவந்து அதில்‌ 
அவரை உட்காரும்படி உபசரித்தான்‌. வந்தவர்‌ பெரிய 
சாமி ஐயரைத்‌ தவிர வேறொருவரும்‌ அல்ல; நேரில்‌: 


144 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


பார்க்காமலே, சென்னை வக்கீல்களைப்பற்றி அவர்‌ மிக 
வும்‌ உயர்வாக எண்ணி இருந்ததுடன்‌, ராமுவும்‌ 
அவர்களைப்பற்றி வெகுவாக அவரிடம்‌ வருணித்துக்‌ 
கூறியிருந்தபடியால்‌, இப்பொழுது 'அவற்றிற்கெல்‌ 
லாம்‌ விரோதமாகக்‌ கேதாரியினுடைய அதிக இளமைத்‌ 
தோற்றத்தையும்‌, அவன்‌ குடியிருக்கும்‌ சாமானிய 


வீட்டையும்‌ காண, அவருக்கு மிகவும்‌ வியப்பாக 
இருந்தது. 
“உங்களுடைய தண்பர்‌ ராமசந்திரையார்தாம்‌ 


என்னே உங்களிடம்‌ அனுப்பியிருக்கிறார்‌. இதோ 
அவர்‌ கொடுத்த கடிதம்‌ இருக்கிறது.”” 

“என்ன, ராமுவா??? 

ஸ்ட சது 

“ராமு இப்பொழுது எங்கே இருக்கிறான்‌?” 

*“தடப்பையில்‌ “காம்ப்‌ கிளார்க்‌” உத்தியோகத்தில்‌ 
இருக்கிறான்‌. ”” 

“காம்ப்‌ இளார்க்‌ உத்தியோகத்திலா?”” என்றான்‌ 
கேதாரி. 

“சென்ற வாரம்‌ அவன்‌ தன்‌ நிலத்தையெல்லாம்‌ 
எனக்கு விற்றுவிட்டான்‌.””்‌ 

““வஜிற்றுவிட்டானா!” என்று கேதாரி சிறிது 
கலவரத்தோடு கேட்டான்‌. 

“அம்‌” என்றார்‌ பெரியசாமி ஐயர்‌. 

“அவனுக்குக்‌ கடிதம்‌ எழுதி விசாரிக்க வேண்டும்‌. 
நாங்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ பார்த்து நெடுநாள்‌ ஆகி 
விட்டது” என்ற கேதாரி, தன்‌ கட்சிக்காரர்‌ கெளரவ 
மாக நினைக்கும்படி சிறிது கம்பீரமாகக்‌ கூறிவிட்டுப்‌ 
பிறகு ராமுவை மறந்துவிட்டான்‌. 

“தன்‌ கட்சிக்காரராக வந்த பெரியசாமி ஐயரை 
அவன்‌ ஆவலுடன்‌ பார்த்துக்கொண் டிருந்த மாதிரி 
யானது, முதல்முதல்‌, தன்‌ ஆகாரத்திற்காகப்‌ பறந்து 
சென்று, ஆகாயத்தில்‌ வட்டமிட்டுக்கொண் டிருக்கும்‌ 
ஒரு சிறு பருந்தின்‌ பார்வைக்கு ஒப்பாக இருந்தது; 


கேதாரியின்‌ முதல்‌ கேஸ்‌ 145 


கேதாரியைப்‌ போன்ற ஒரு பருந்துக்குப்‌ பெரியசாமி 
ஐயரும்‌ சாதாரண வேட்டை அல்ல. அவர்‌ பணம்‌ 
பெருத்த, கொழுத்த ஆசாமி. அவர்‌ பருத்த தேகமே, 
அவர்‌ பையில்‌ குலுங்கும்‌ பவுன்களுக்கு அத்தாட்சி 
யாக இருந்தது. அவர்‌ நல்ல புத்திசாலி; நன்றாகப்‌ 
பேசுவார்‌. கேதாரிக்கும்‌ அது நன்மையாகவே ஆயிற்று. 
ஏனெனில்‌ தான்‌ சிறு வயதினனாயினும்‌, தைரியமாக 
முனைந்து பார்ப்பதில்‌ எவ்வளவு ஆவலுள்ளவன்‌ 
என்பதை அவருக்கு நன்றாகக்‌ காட்டக்கூடும்‌ அல்லவா? 
இவ்வளவு நாட்கள்‌ ஒன்றும்‌ இல்லாதிருந்ததற்கு, 
இப்பொழுதுதான்‌ முதல்‌ கேஸ்‌ கிடைத்திருந்தபடியால்‌, 
தன்னுள்‌ அடைந்து கிடந்த தன்‌ முழுச்‌ சாமர்த்தி 
யத்தையும்‌ காட்டி, கேதாரி பேசத்‌ தொடங்கினான்‌. 
பெரியசாமி ஐயருக்கு மிகுந்து மதிப்பு ஏற்பட்டுவிட்‌ 
டது. முதல்‌ முதல்‌ வந்த கட்சிக்காரனைச்‌ சும்மாச்‌ 
செல்ல விடாமல்‌, புதிதான நூறு ரூபாய்‌ நோட்டு 
ஒன்றையும்‌ கேதாரி பற்றிக்கொண்டு விட்டான்‌. மார்க்‌ 
'கண்டம்‌ ஐயரைப்‌ போல்‌ மூன்று வருஷகாலம்‌ காத்‌ 
“இருக்கவில்லை என்று நினைக்க, அவனுக்கு உள்ளம்‌ 
பூரித்தது. 

“இந்தக்‌ கேசுக்குப்‌ பெரிய வக்கீல்‌ யாரையாவது 
வைக்கும்படியாக இருக்குமா?'” என்று பெரியசாமி ஐயர்‌ 
கேட்டார்‌. 

“£இந்த நிலைமையில்‌ அவசியமென்று தோன்ற 
வில்லை” என்று கேதாரி தைரியமாகப்‌ பதிலளித்தான்‌. 

பெரியசாமி ஐயர்‌, அவன்‌ கீர்மானமாகக்‌ கூறிய 
தைப்‌ பார்த்து ஒப்புக்கொண்டார்‌, குன்‌ அளவற்ற 
ஆநந்தத்தை அவர்‌ அறிந்துவிடலாகாது என்ற எண்ணத்‌ 
துடன்‌, கேதாரியும்‌ அவரை மிகவும்‌ உபசாரமாயும்‌ 
பிரியமாயும்‌ பேசி அனுப்பினான்‌. அவர்‌ வீதியில்‌ 
இறங்கிச்‌ செல்லும்‌ அடிச்‌ சத்தம்‌ கேட்பது நின்று, 
ஜன்னலுக்கு வெளியே அவர்‌ பருத்த தேகம்‌ கண்ணுக்கு 
மறைந்ததும்‌, கேதாரி, வெகு ஆவலாகப்‌ பரபரப்புடன்‌, 

றே, ஓ. 10 


140 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


“கோகிலம்‌, வா, வா; நமக்கு அதிருஷ்டம்‌ பிறந்துவிட்‌ 
டது! இதோ ஒரு நூறு ரூபாய்‌ நோட்டு இருக்கிறது! 
அதாவது, பத்துப்‌ பத்து ரூபாய்‌ நோட்டுக்கள்‌; மாற்றி 
னால்‌ இருபது ஐந்து ரூபாய்‌ நோட்டுகளாகும்‌! முழு 
வெள்ளிரூபாய்களாக ஒரு நூறு! என்‌ முதல்‌ கேஸ்‌ 
பணம்‌! இனி ஒரு மாதத்திற்கு நமக்குக்‌ கவலை இல்லை. 
குளத்தில்‌ விழும்‌ கல்‌ மேன்மேலும்‌ நீர்ச்சுழிகள்‌ இடுவ 
தற்கொப்ப, எனது பெயரும்‌ பரவிச்‌ சென்று, கட்சிக்‌ 
காரர்களையும்‌ பணத்தையும்‌ இனிக்‌ கொண்டுவந்து 
சேர்க்கும்‌! சிலந்தியின்‌ வலையில்‌ இக்கும்‌ ஈக்களைப்‌ 
போல்‌, இனிப்‌ பலரும்‌ என்னைத்‌ தேடி வருவார்கள்‌. 
கோகிலம்‌, நீயும்‌ என்னை அப்பொழுது அதிகமாக 
விரும்புவாய்‌ அல்லவா??? என்றான்‌. 

“உங்கள்‌ நண்பர்‌ செய்த உதவிக்காக, அவருக்கு 
நன்றி செலுத்திக்‌ கடிதம்‌ எழுதுங்கள்‌!'* என்றாள்‌ 
கோகிலம்‌. 

“என்ன? நாங்கள்‌ பேசியது முழுமையும்‌ நீ 
மறைந்து கேட்டுக்கொண்‌ டிருந்தாயா? கோகிலம்‌, அது 
கெட்ட வழக்கம்‌ அல்லவா?” * 

““முதல்முதல்‌ கேஸ்‌ வரும்பொழுது, அது தவரு 
காது. நான்‌ வேண்டிக்கொள்ளுகிறேன்‌. ராமுவுக்கு 
உடனே எழுதுங்கள்‌! அவர்‌ அனுப்பாவிட்டால்‌, உங்க 
ளுக்கு இது கிடைத்திருக்குமா?'? என்று கோகிலம்‌ 
கண்களில்‌ நீர்ததும்பக்‌ கூறினாள்‌. 

“எல்லாம்‌ எழுதுகிறேன்‌! ராமுவைப்பற்றி இப்படி 
எப்பொழுதும்‌ பிதற்றாமல்‌ நீ வாயை மூடிக்கொண் 
டிருந்தால்‌ போதும்‌. நான்‌ செய்ய வேண்டியது எனக்குத்‌ 
தெரியும்‌. பாவம்‌! தன்‌ நிலத்தை எல்லாம்‌ விற்றுவிட்டு, 
அவன்‌ இப்பொழுது “காம்ப்‌ ளொர்க்‌' உத்தியோகத்தில்‌ 
இருக்கிறானாம்‌! அதாவது மிகவும்‌ அற்பமான வேலை. 
மாதம்‌ இருபத்தைந்து ரூபாய்‌ சம்பளத்திற்குமேல்‌ 
இருக்கா து.” 

கேதாரி ராமுவுக்கு எழுதுவதாக ஒருவாறு ஒப்புக்‌ 


கேதாரியின்‌ முதல்‌ கேஸ்‌ 147 


கொண்டாலும்‌, கோகிலம்‌ கேட்டுக்கொண்ட பிறகு, 
அவனுக்கு அவ்வளவாகச்‌ சம்மதம்‌ இல்லை. அவனுக்கே 
இன்னதென்று விளங்காத ஒரு கெளரவம்‌ இப்பொழுது 
அவனது உள்ளத்தில்‌ போராடவும்‌, “முதல்‌ கேஸ்‌ 
என்றாலுங்கூட, ஒரு ஹைகோர்ட்‌ வக்கீல்‌, காம்ப்‌ 
கிளார்க்கு ஒருவனுக்கு நன்றி செலுத்திக்‌ கடிதம்‌ 
எழுதுவதா??? என்று அதை நூதனமாகக்‌ கருகுத்‌. 
தொடங்கினான்‌. 


24 
ஈசன்‌ செயல்‌ 


ராமுவின்‌ எதிரில்‌ நின்று மீனாட்சி படபடப்பாகப்‌ 
பிரசங்கம்‌ செய்ததன்‌ பயனை நாம்‌ அறிவோம்‌. தான்‌ 
வெகு வருஷங்களாகக்‌ கோரிக்கொண்‌் டிருந்ததை ஒரே 
நாளில்‌ மீனாட்சி நிறைவேற்றிக்கொண்டாள்‌. ஆயினும்‌ 
ராமு அலவந்திக்குப்‌ புறப்பட்ட அன்றிரவே, அவளுக் 
குத்‌ தான்‌ பேசின படபடப்பும்‌ சிரமமும்‌ தாங்க முடியா 
மல்‌, முறைஜாரம்‌ வந்துவிட்டது. அது காரணமாகவே 
படுத்திருந்து, அவள்‌, ராமு கடப்பைக்குத்‌ திரும்பி 
வந்த மறுநாள்‌, இவ்வுலகை நீத்துப்‌ பரலோகம்‌ சென்‌ 
ள்‌. இறக்கும்‌ தறுவாயில்‌, தன்‌ ஞாபகம்‌ இல்லா 
இருந்தபோதுகூட, மேல்‌ உத்தியோகத்தைப்பற்றியும்‌, 
பெரிய அந்தஸ்தைப்பற்றியுமே பிதற்றினாள்‌. அவள்‌ 
இறந்த பிறகுதான்‌, ராமு அவனைப்பற்றி வருந்த 
ஆரம்பித்தான்‌. பெண்‌ தன்மையனான ராமுவுக்கு, 
அண்மையுடன்‌ கூடிய மீனாட்சியினது மேற்பார்வை 
மிக்க அவரசியமாகவே இருந்தது. ஜானகியோ அவனி 
லும்‌ அதிக மேன்மை பொருந்தியவள்‌. ' கொழுகொம்பி 
னின்றும்‌ அறுக்கப்பட்டு அந்தரத்தில்‌ ஆடிக்கொண் 
டிருக்கும்‌ கொடிபோல்‌ வருந்திய ராமுவுக்கு, ஜானகி 
அவனைச்‌ சுற்றிப்‌ பின்னிக்கொண்‌ டிருக்கும்‌ மற்றோர்‌ 
கொடி. போல்பவளாகி, அவனுடைய நிராதரவான 
நிலைமையை அதிகமாக்குபவள்‌ ஆனாள்‌. ! 

நிலத்தை விற்றதில்‌ சேர்ந்த சொற்பப்‌ பணத்தை, 
மீனாட்சியின்‌ உத்தரக்‌ கிரியைகளின்‌ பொருட்டுச்‌ செல 
வழித்து, சில்லறைக்‌ கடன்களையும்‌ கொடுத்துவிட்டுப்‌ 
பிறகு பார்த்தபொழுது, அவனிடம்‌ முந்நூறு ரூபாய்‌ 
தான்‌ மிகுந்து நின்றது. ஒரு வருஷம்‌ முழுவதும்‌ அவன்‌ 
சம்பளத்தைச்‌ சேர்த்துக்‌ கூட்டிய தொகையைவிட 


ஈசன்‌ சேயல்‌ 149 


இது அதிகமல்ல. ஆகவே மீனாட்சி இறந்துபோயும்‌ அவன்‌ 
கன்‌ இராமத்துக்கும்‌ போக முடியாமல்‌ மூன்று வருஷ 
காலம்‌ கஷ்டப்பட்டு உழைத்த உத்தியோகத்தையும்‌ 
விட முடியாதவனானான்‌. 

“ஜானகி, வருத்தப்படாதே. ஈசுவர சம்மதம்‌ இவ்‌ 
வாறு இருக்கிறது. யாவும்‌ நமது நலத்துக்கே ஆகும்‌. 
உன்‌ தாய்‌ விரும்பியது நிறைவேறும்‌ தருணத்தில்‌, அவள்‌ 
இறக்கும்படி நேர்ந்தது பரிதாபமே. ஆயினும்‌ தெய்வத்‌ 
திற்கு அவ்வாறு எண்ணம்‌ இருக்கையில்‌ நாம்‌ என்ன 
செய்யக்‌ கூடும்‌? பேசாமல்‌ பொறுத்துக்கொள்ள வேண்டி 
யதுதான்‌! அவள்‌ இறந்த பிறகே, நான்‌ அவள்‌ இல்லா 
மையைக்‌ குறித்து வருந்துகிறேன்‌. நமக்கு வேறு துணை 
இல்லை. “காம்ப்‌ கிளார்க்‌ உத்தியோகத்தில்‌ இருப்பது 
எனக்கு இனிச்‌ சரிப்படாதென்று நான்‌ கலெக்டரிடம்‌ 
கூறிவிடுகிறேன்‌. இனி உன்னுடன்‌ எப்பொழுதும்‌ இருப்‌ 
பேன்‌”? என்று ராமு கூறினான்‌. 

“அம்‌, என்னால்‌ இனித்‌ தனியாக இருக்க முடியாது. 
நீங்கள்‌ ஒருபொழுதும்‌ இனி என்னைத்‌ தனியே விட்டுச்‌ 
செல்லலாகாது”” என்று ஜானகி குழந்தையைப்போல்‌ 
விம்மி அழுதுகொண்டு சொன்னாள்‌. 

“*அதுற்கும்‌ சந்தேகமா? நான்‌ தைரியமாக அப்ப 
டியே கலெக்டரிடம்‌ சொல்லிவிடுகிறேன்‌. இனி இந்த 
உத்தியோகத்தில்‌ இருப்பதில்லை என்று நான்‌ தீர்மா 
னித்தாகிவிட்டது.?” 

“யாரோ வருவதுபோல்‌ தோன்றுகிறது.” 

“கலெக்டர்‌ டபேதார்‌ என்று நினைக்கிறேன்‌. அவன்‌ 
இங்கே வருவது சற்று அதிசயந்தான்‌. நான்‌ இன்னும்‌ 
வேலைக்கு வராமல்‌ லீவில்‌ இருப்பதில்‌ கலெக்டருக்குக்‌ 
கோபம்‌ உண்டாகியிருக்கும்‌. வேலையை விட்டு நீங்கவோ 
அல்லது உடனே வேலைக்கு வரும்படியாகவோ 
கண்டித்து லெட்டர்‌ எழுதியிருப்பார்‌.” . இதற்குள்‌ 
டபேதார்‌ அவனை அணுகி, ஒரு கடிதத்தை அவனிடம்‌ 
கொடுக்க, ராமு பின்வருமாறு வாசித்தான்‌: 


150 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


கடப்பை, 
ஆகஸ்டு, 7௨ 
பிரியமுள்ள ராமசந்திரன்‌, 
உங்களுக்குச்‌ சமீபத்தில்‌ நேர்ந்த பெரிய துக்கத்‌ 
தைப்பற்றி நாங்கள்‌ மிகவும்‌ அநுதாபப்படுகிறோம்‌. 
உங்களுக்கு என்ன கஷ்டம்‌ நேரிடினும்‌, அது என்‌ 
மனைவிக்கும்‌ எனக்கும்‌ வருத்தத்தை உண்டுபண்ணாமற்‌ 
'போகாது. ஆனால்‌ துயரில்‌ அழ்ந்து நீங்கள்‌ வேலைக்குத்‌ 
திரும்பி வராமல்‌ இருக்கலாகாது. உங்கள்‌ கவலையைச்‌ 
சிறிது மாற்றவேண்டி, உங்களையும்‌ உங்கள்‌ மனைவியையும்‌ 
நாளை மாலை இங்கே “டீக்கு வரவேண்டுமென 
நாங்கள்‌ அழைக்கின்றோம்‌. உங்களிடம்‌ சில விஷயங்கள்‌ 
பேசவேண்டும்‌. நாளைச்‌ சாயங்காலம்‌ நாங்கள்‌ மட்டுந்‌ 
கான்‌ இருப்போமாதலால்‌, துக்கத்தைப்‌ பாராட்டா 
மல்‌ நீங்கள்‌ வருவதற்கு ஓப்புக்கொள்வீர்கள்‌ என்று 
நம்பும்‌, 
உங்கள்‌ பிரியமுள்ள, ஹென்றி காடெல்‌. 
£ “ஜானகி, கலெக்டரும்‌ அவர்‌ மனைவியும்‌ நம்மை 
“டீக்கு அமைப்பது நமக்கு ஒரு பெரிய கெளரவ 
மென்று சொல்லவேண்டும்‌. நீ வரமாட்டாய்‌! ஆயினும்‌ 
நான்‌ போகலாமென்று நினைக்கிறேன்‌! அவர்‌ மிகவும்‌ 
மரியாதையாக அழைத்திருக்கிறார்‌.?” 


29 
அரிய மரியாதை 

சென்னைக்‌ கிறிஸ்டியன்‌ காலேஜில்‌ ஆங்கில 
மொழியிலும்‌ தத்துவசாஸ்திரத்திலும்‌ போதகாசிரிய 
ராக இருந்த மிஸ்டர்‌ கிரேக்‌ என்பவர்‌ மிஸஸ்‌ காடெ 
லின்‌ உடன்பிறந்த சகோதரர்‌. ஆங்கிலக்‌ கல்வி 
யைப்‌ பரவச்‌ செய்வதன்‌ பொருட்டே தம்‌ ஆயுளையும்‌ 
புத்தியையும்‌, இருபத்தைந்து வருஷங்களுக்குமேல்‌ 
செலவழித்துப்‌ பாடு பட்டவர்‌. மிகவும்‌ கண்டிப்பு 
உள்ளவராயினும்‌, எம்மதத்தையும்‌ ஓப்புக்கொள்பவ 
ராயும்‌, மிக்க கருணை குடிகொண்டவராயும்‌ இருந்த 
தல்லாமல்‌, சாதி வேற்றுமை அற்றவராயும்‌ இருந்‌ 
தார்‌. தற்சமயம்‌ கடப்பையில்‌ இருக்கும்‌ தம்‌ சகோதரி 
யைப்‌ பார்க்கும்பொருட்டு அவர்‌ அங்கே வரவே 
நாம்‌ முன்‌ அத்தியாயத்திற்‌ கூறியுள்ள £௨ பார்ட்டி” 
அவருக்கென்றே ஏற்பாடாயிற்று. அதற்குத்தான்‌ ராமு 
வையும்‌ காடெல்‌ துரை அழைத்திருந்தார்‌. 

“காலேஜில்‌ படிக்கும்‌ நாளில்‌ ராமசந்திரன்‌ எப்படி. 
இருந்தான்‌? உமக்கு நினைவு இருக்கிறதோ? அவனைப்‌ 
பற்றி நீர்‌ மிகவும்‌ கொண்டாடி எழுதியிருந்தீரே/”? 
என்று காடெல்‌ துரை கேட்டார்‌. 

்‌ "உண்மையைக்‌ கூறும்‌ பட்சத்தில்‌, எனக்கு அவ 
னைப்பற்றி அவ்வளவு சரியாக ஞாபகம்‌ இல்லை'' என்றார்‌ 
மிஸ்டர்‌ கிரேக்‌; ££ வகுப்பில்‌ முதன்மையான பையன்‌ 
களில்‌ ஒருவனாக இருக்கமாட்டான்‌; இருந்தால்‌ எனக்கு 
ஞாபகம்‌ இல்லாமற்‌ போகாது. அவர்கள்‌ யாவரும்‌ 
எனக்கு நன்றாகப்‌ பரிசயமுண்டு. எங்கள்‌ கஷ்டம்‌ 
உனக்குத்‌ தெரியாதா? ஓவ்வொரு வகுப்பிலும்‌ முந்‌ 
நூறு பையன்களுக்குக்‌ குறையாமல்‌ இருக்கிறார்கள்‌! 
தன்றாகப்‌ படிக்கும்‌ பையன்கள்‌, பின்‌ தங்காமல்‌ 


152 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


தைரியமாக எதற்கும்‌ முன்வருபவர்கள்‌, அல்லது 
எங்கள்‌ “பார்ட்டி களுக்குச்‌ சகஜமாக வந்து எல்லோ 
ருடனும்‌ தாராளமாகப்‌ பேசக்கூடியவர்கள்‌, இவர்களே 
எங்கள்‌ ஞாபகத்தில்‌ இருக்கக்கூடும்‌.” 

““அவர்கள்‌ மட்டுந்தான்‌ நினைவுக்குப்‌ பாத்திர 
மானவர்கள்‌ என்று எப்படிச்‌ சொல்ல முடியும்‌?** 

“இல்லை, இல்லை! ஆயினும்‌ நாம்‌ வேறு என்ன 
செய்வது? புத்தியில்‌ மேம்பட்ட பையன்கள்தாம்‌, 
நற்பிறப்பும்‌ வணக்கமும்‌ அற்று, குணத்தில்‌ கீழ்ப்‌ 
பட்டவர்களாக இருக்கிறார்கள்‌ என்பது எனது துணிபு. 
ராமசந்திரனைப்‌ பார்த்தால்‌ எனக்கு ஞாபகம்‌ வரும்‌,” 

“பார்த்தவுடன்‌, மிகவும்‌ சாந்தமும்‌ அடக்கமு ந்‌ 


குடிகொண்டவன்‌ என்பது உனக்கு விளங்கும்‌?” 
என்று காடெல்‌ துரையின்‌ மனைவி ராமுவைப்பற்றி 
மிகவும்‌ பரிவாகக்‌ கூற ஆரம்பித்தாள்‌. **நம்‌ எல்‌ 
லாரையும்விட, அவனே “ஜீஸஸ்‌ கிரைஸ்டின்‌* 


உபதேசங்களை நன்கு பின்பற்றுபவனாக இருக்கிறான்‌. 
நல்ல கல்விப்‌ பயிற்சி உள்ளவன்‌. அதிகம்‌ கூறுவானேன்‌? 
மூன்று வருஷகாலமாக இங்கே “காம்ப்‌ சளொர்க்கு' உத்தி 
யோகத்தில்‌ இருந்து வருகிறான்‌ என்பதே அவன்‌ 
நற்பெயருக்கு ஒரு தகுந்த அத்தாட்சி அல்லவா?” 
இதைக்‌, கேட்டுக்‌ காடெல்துரை சிரித்தார்‌. அச்‌ 
சமயம்‌ வெட்கத்தால்‌ சிறிது தயங்கிய நடையுடன்‌, 
ராமு சற்றுத்‌ தூரத்தில்‌ வருவதைப்‌ பார்த்து, *“ஒகோ, 
இவனா! எனக்குத்‌ தெரியுமே! எனக்கு நன்றாக 
ஞாபகம்‌ இருக்கிறதே” என்றார்‌ மிஸ்டர்‌ கிரேக்‌. 
“இவன்‌ மூலமாக நிகழ்ந்த ஓர்‌ சம்பவமானது, 
காலேஜ்‌ “பியூன்‌” முதல்‌ :பிரின்ஸிபால்‌” வரையிலும்‌, 
இவன்‌ எப்படிப்பட்டவன்‌ என்பதை நன்றாகப்‌ பிரசித்த 
மாக்கிவிட்டது. ஒரு நாள்‌ காலேஜில்‌ நூறு ரூபாய்‌ 
நோட்டு ஒன்றைக்‌ கொடுத்து, அதற்குப்‌ பத்து ரூபாய்‌ 
நோட்டுகள்‌ இவன்‌ கேட்டபொழுது, தவறாகப்‌ பத்து 


அரிய மரியாதை 153 


ஐம்பது ரூபாய்‌ நோட்டுகள்‌ கொடுத்துவிட்டார்கள்‌. 
அன்று மாலை வெகு நேரத்திற்குப்‌ பிறகு கணக்குப்‌ 
பார்த்த பொழுதுதான்‌, அந்தப்‌ பிசகு அவர்களுக்குத்‌ 
தெரிய வந்தது. ஆயினும்‌ அந்தக்‌ கூட்டத்தில்‌ அவ்வாறு 
தவறாக வாங்கிச்‌ சென்றது யார்‌ என்பதை மட்டும்‌ 
கண்டுபிடிக்க முடியவில்லை. ராமசந்திரனுக்கும்‌ அன்‌ 
றிரவுவெகு நேரத்திற்குப்‌ பிறகுதான்‌, அது வெளியாயிற்‌: 
மும்‌. மறுநாள்‌ காலை பத்து மணிக்கு, வாய்திறவாது, 
அதிகமாக இருந்த நானூறு ரூபாயையும்‌ அவன்‌ திருப்பிக்‌ 
கொடுத்ததும்‌, அனைவரும்‌ கவலை நீங்கிச்‌ சந்தோஷம்‌ 
அடைந்தனர்‌. முக்கியமாக அந்த “அக்கவுண்ட்‌ கிளார்க்‌! 
குக்கு வயிற்றில்‌ பாலை வார்த்ததுபோல்‌ ஆயிற்று! ஆம்‌, 
இப்போது ஞாபகம்‌ வருகிறது.- அவனுக்கு நன்மதிப்புக்‌ 
கடிதம்‌ ஒன்று நான்‌ எழுதிக்‌ கொடுத்தேன்‌.” 

“ஆயினும்‌ நீர்‌ அதில்‌ அவன்புத்திவன்மையைப்பற்றி' 
ஒன்றும்‌ எழுதவே இல்லையே!”” என்னார்‌ மிஸ்டர்காடெல்‌. 

“அதைப்பற்றி ஒன்றும்‌ எனக்குத்‌ தெரியாததனால்‌: 
தான்‌ எழுதவில்லை. ராமசந்திரன்‌ எப்பொழுதும்‌ சங்கோ 
சப்‌ பிரகிருதி, ஒருவருடனும்‌ அதிகமாகப்‌ பேசமாட்டான்‌, 
காலேஜ்‌ விசேஷம்‌ எதற்கும்‌ அவன்‌ வந்ததில்லை. அவனுக்‌ 
குப்‌ பீ. ஏ. பரீட்சைகூடத்‌ தவறிப்‌ போய்விட்டது என்று 
நினைக்கிறேன்‌. 

““அவனைப்பற்றி அறிந்துகொள்ளத்‌ தகுந்த சமயம்‌: 
இப்பொழுது வாய்த்திருக்கிறது. எவ்வளவு தகுதி 
யுள்ள பையனுக்கு நீங்கள்‌ பி. ஏ. பட்டம்‌ அளிக்காமல்‌: 
இருந்துவிட்டீர்கள்‌ என்பதைப்‌ பார்த்து வருத்தமும்‌ 
கொள்ளலாம்‌! அவன்‌ உலக விவகாரங்கள்‌ எல்லா 
வற்றையும்‌ ஆழ்ந்து விசாரணை செய்பவன்‌. கல்விப்‌ 
பயிற்சியுள்ளவன்‌. எதையும்‌ உள்ளாழ்ந்து கவனிப்ப: 
துடன்‌, சற்று வேடிக்கையாகப்‌ பேசும்‌ இயல்பும்‌ 
உடையவன்‌. அவன்‌ பெருந்தன்மை பொருந்திய மனம்‌, 
எதையும்‌ அதன்‌ நிலையினின்றும்‌ உயர்த்திவிடுகிறது”? 
என்று காடெல்‌ துரையின்‌ மனைவி சொல்லிக்கொண்டு 


154 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


வருகையில்‌, மிஸ்டர்‌ காடெல்‌ தன்னை நோக்கிப்‌ 
புன்னகை செய்வதைக்‌ காணவும்‌, ““ஹென்றி (காடெல்‌) 
கூட அடிக்கடி. இந்தியாவின்‌ நிலைமையைப்பற்றி அவ 
னுடன்‌ பேசுவது உண்டு!” என்றாள்‌. 

இதற்குள்‌ ராமுவும்‌ அங்கே வந்து சேர்ந்தான்‌. 
தன்னைப்பற்றித்தான்‌ அவர்கள்‌ பேசிக்கொண்‌ டிருக்‌ 
கிறர்கள்‌ என்று தெரிந்தபோதிலும்‌, அது என்ன 
என்று அவனுக்குச்‌ சரியாக விளங்கவில்லை. அவனைக்‌ 
கண்டு சந்தோஷத்துடன்‌ எழுந்த கிரேக்‌ துரை, அவன்‌ 
கையைப்‌ பிடித்துப்‌ பலமாகக்‌ குலுக்கி நல்வரவு கூறி 
னார்‌. அவரை அங்கே கண்டு சிறிது ஆச்சரியமுற்ற 
ராமுவும்‌ சங்கோசத்துடன்‌ கை குலுக்கினான்‌. காடெல்‌ 
துரையோவெனில்‌, வாயிலிருந்த சுருட்டினின்றும்‌ 
இரண்டு நிமிஷத்திற்கு ஒரு தரம்‌ பலமாக இழுத்து 
விடப்பட்ட புகை தம்மைச்‌ சூழ, நாற்காலியை விட்டு 
எழாமலே உட்கார்ந்திருந்தார்‌. 

“என்‌ பழைய ஆசிரியர்‌, கிரேக்‌ துரை அல்லவா?” * 

்‌ “ஆம்‌, ராமசந்திரன்‌! நீ முன்பு பார்த்ததற்கு 
இப்பொழுது அதிக வயது சென்றுவிடவில்லையா? நின்று 
கொண்டே எவ்வாறு “டீ” அருந்துவாய்‌! உட்கார்ந்து 
கொள்‌. உன்‌ கலெக்டரிடம்‌ உன்னைப்பற்றித்தான்‌ 
சொல்லிக்கொண் டிருந்தேன்‌!*' 

“என்‌ ஞாபகம்‌ இருக்கும்படி தங்களுக்கு என்னை 
அவ்வளவு நன்றாகத்‌ தெரியாது என்றே எண்ணியிருந் 
கேன்‌.” 

““அயினும்‌ உன்‌ முகத்தை ஒருகாலும்‌ நாங்கள்‌ 
மறக்க முடியாதபடி ஒரு சம்பவம்‌ நிகழவில்லையா?'? 

“அந்து நோட்‌ சம்பந்தமாக நிகழ்ந்ததைக்‌ கூறுகி 
றீர்களா? அதில்‌ என்ன அதிசயம்‌ இருக்கிறது? சாதா 
ரணமான நாணயம்‌ உள்ளவன்‌ எவனும்‌ செய்யக்‌ 
கூடியதுதானே! இந்தியன்‌ ஒருவன்‌ இவ்வாறு நடப்‌ 
பது மிக்க அபூர்வம்‌ என்பதுபோல்‌, நீங்கள்‌ இதை 


அரிய மரியாதை 15௦ 


வெகுவாக எடுத்துரைப்பகனாலேயே எங்களை மிகவும்‌ 
கேவலமாக்குகிறீர்கள்‌! எவன்தான்‌ இவ்வாறு செய்ய 
மாட்டான்‌??? 

“உனக்குச்‌ சகஜமாக இருந்தாலும்‌, என்‌ அநுபவத்‌ 
தில்‌ அவ்வாறு இல்லை”! என்றார்‌ மிஸ்டர்‌ கிரேக்‌. 

““என்‌ அநுபவத்தைப்பற்றியோ, கேட்க வேண்டி 
யதே இல்லை!” என்றார்‌ காடெலும்‌ தயங்காமல்‌. 

“அதெல்லாம்‌ நீங்கள்‌ சரியான பையன்களைத்‌ 
தேர்ந்தெடுத்து ஆதரிக்காததனாலேயே! கேவலம்‌ புத்தி 
வன்மை படைத்தவனையும்‌, எதற்கும்‌ துணிந்து நிற்பவ 
னையுந்தான்‌ நீங்கள்‌ கொண்டாடுகிறீர்கள்‌! பாவ 
புண்ணியத்திற்கு அஞ்சி, சீலமுள்ளவர்களாக இருப்ப 
வர்களை மனவலிமையும்‌ சுறுசுறுப்பும்‌ அற்றவர்க 
ளென்றும்‌, ஒன்றுக்கும்‌ யோக்கியதை இல்லாதவர்க 
ளென்றும்‌ பெயர்‌ வைத்து, ஒதுக்கிவிடுகி றீர்கள்‌! 
உங்கள்‌ நாகரிகம்‌, புத்தியையே பெரிதும்‌ பாராட்டு 
கிறதே அன்‌ றி, எப்படியும்‌ நல்லொழுக்கத்திற்கும்‌ தெய்வ 
பக்திக்கும்‌ அது கீழ்ப்பட்டதே என்று கருதுவதில்லை, 
இவ்வெண்ணமே யாவற்றிற்கும்‌ மூல காரணமாக உள்ள 
தவறு. [கருவிகள்‌ எவ்வளவு நேர்த்தியாக இருப்பினும்‌ 
என்ன? அவற்றை உபயோகிப்பவர்கள்‌ அன்றோ தயை. 
தாட்சிண்யம்‌ நிறைந்தவர்களாக இருக்கவேண்டும்‌!'”) - 

மேனாட்டார்கள்‌ எதிரில்‌, எளிய நடையில்‌ 
பேசவாவது சாதாரண எண்ணங்களைப்பற்றி விவரிக்க 
வாவது ராமுவால்‌ எப்போதும்‌ முடியாது. அவர்கள்‌ 
தன்ன மதிக்க வேண்டும்‌ என்று கருதியவனாதலால்‌, 
கம்பீரமான மொழிகளைப்‌ பேசலானான்‌. 

“நம்‌ குற்றங்‌ குறைகளை எவ்வளவு அழகாக 
எடுத்துக்‌ கண்டிக்கிறார்‌, பார்த்தாயா?” என்று 
காடெலின்‌ மனைவி தன்‌ சகோதரனைப்‌ பார்த்து 
வியந்துரைத்தாள்‌. ““என்‌ அபிப்பிராயமும்‌ அதுதான்‌. 
கண்டனை பலமாக இருந்த போதிலும்‌ இந்த விஷயங்களை 
யெல்லாம்‌ மென்மொழியால்‌ சொல்வதில்‌ பயனில்லை.”? 


156 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


சிறிது யோசனையில்‌ ஆழ்ந்திருந்துவிட்டுப்‌ பிறகு, 
மிஸ்டர்‌ கிரேக்‌, “*நல்லது, ராமசந்திரன்‌, நீ கூறுவது: 
வாஸ்குமாகவே இருக்கலாம்‌. ஆயினும்‌ உண்மையான 
யோக்கியதையானது, தானே கிளம்பி முன்வராமல்‌, 
தலையிறங்கிப்‌ பின்சென்றால்‌ முந்நூறு பையன்களின்‌ நடு 
வில்‌ நாங்கள்‌ எவ்வாறு அகைக்‌ கண்டுபிடிப்பது? அதற்கு. 
எவ்வளவு சிரமமும்‌ அவகாசமும்‌ பிடிக்கும்‌?” 

“ஆம்‌, (நாகரிக வாழ்க்கையின்‌ துன்பம்‌ இது: 
தான்‌! அதன்‌ வடிவம்‌ பருக்கப்‌ பருக்க, நற்குணங்க 
ளானவை மேன்மேலும்‌ அடியில்‌ அமிழ்ந்து, கடலில்‌: 
ஆழ்ந்த முத்தென, மறைந்துபோகின்றன.”” 

இவ்வாறு ஓர்‌ மலையருவியில்‌ உருண்டு வரும்‌ 
சிறு கற்களென வந்து குவியும்‌ ராமுவின்‌ அலங்கார 
மொழிகளைக்‌ கேட்கப்‌ பொருத காடெல்‌ துரை) “நாம்‌ 
மிகவும்‌ பெரிய விஷயங்களைப்பற்றிப்‌ பேசுகிறோம்‌. 
உங்களுக்குச்‌ சாதாரணமாக இருந்தாலும்‌, என்‌ புத்திக்கு. 
அவ்வளவு எட்டக்‌ கூடியதாக அல்லை. ஓர்‌ உபாத்தியாயர்‌ 
தன்‌ மாணாக்கனைக்‌ கண்டுவிட்டால்‌, இவ்வண்ணந்தான்‌! 
ஒவ்வொருவரும்‌, தாம்‌ மட்டும்‌ படித்திருக்கும்‌ 
புக்ககத்திலிருந்து ஒப்பிப்பதுபோல்‌, பேசக்‌ கிளம்பி 
விடுகிறார்கள்‌. இது நிற்கட்டும்‌. நமது சமூக வாழ்க்கை 
யைப்‌ போன்ற சாமானிய விஷயங்களைக்‌ குறித்து 
இனிப்‌ பேசுவோம்‌. மேல்நாடு, கீழற்நாடு இவ்விரண்டும்‌ 
தனியே! அவை ஒரு நாளும்‌ ஒன்று சேர முடியாது 
என்று கூறுவது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது! 
மேரி, நீ அதைத்‌ தடுத்துரைப்பதில்‌ பிரயோஜனம்‌: 
இல்லை. இகோ பார்‌! ராமசந்திரன்‌, அவன்‌ மனைவி 
இருவரையுந்தானே வரும்படி நாம்‌ எழுதியிருந்தோம்‌. 
அவன்‌ மட்டும்‌ வந்திருக்கிறான்‌. பார்த்தாயா? தன்‌ மனை 
வியைச்‌ சம்மதிக்கச்‌ செய்து அழைத்துவர அவனால்‌ 
முடியவில்லை என்று தோன்றுகிறது. இவ்வாறு இருந்தால்‌: 
எப்படி இரு தேசத்தாரும்‌ ஒருவரோடு ஒருவர்‌ பழகி, 
நட்புப்‌ பாராட்டக்‌ கூடும்‌? ஒன்று, அரசாங்கத்தாரென 


உரிய மரியாதை 157 


நாம்‌ அதிகாரம்‌ செலுத்திக்கொண்‌ டிருக்க வேண்டும்‌; 
அல்லது, நமது மூட்டையைக்‌ கட்டிச்‌ சுகுட்டிக்கொண்டு 
வந்த வழியைப்‌ பார்த்துக்கொண்டு செல்ல வேண்டியது 
கான்‌!” என்றார்‌. 

“அப்படி அல்ல. எவ்வளவு முக்கியமாக இருந்‌ 
தாலும்‌ இந்தக்‌ கஷ்டங்களை ஒரே நாளில்‌ அகற்றுவது எளி 
குன்று, மேலும்‌ சமூக வாழ்க்கையைப்பற்றி இருவ 
ருடைய அபிப்பிராயங்களும்‌ முற்றும்‌ மாறாக இருக்கின்‌ 
றன”: என்று ராமு நயந்துரைத்தான்‌. 

“போயும்‌ போயும்‌ அந்த ஒரு சரக்குத்தானே! 
அதை எவ்வளவு காலமாகச்‌ சொல்லிக்கொண்டு 
வருகிறீர்கள்‌!” என்று காடெல்‌ இகழ்ந்து கூறினார்‌. 

பேச்சு, பலமாக இருந்ததனால்‌, ராமு அதைக்‌ கவ 
னிக்காமல்‌ காடெல்‌ துரையின்‌ மனைவியையும்‌ கிரேக்‌ 
துரையையும்‌ நோக்கிச்‌ சொல்லத்‌ தொடங்கினான்‌: * “சமூக 
வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை என்று கூறி நீங்கள்‌ 
சில நிபந்தனைகள்‌ இடுகிறீர்களே ஒழிய இதுவரைக்கும்‌ 
அவ்வாறான விஷயங்களைப்பற்றிச்‌ சிறிதும்‌ கவலை 
கொள்ளாதிருந்த ஜனங்களுக்கு அவைகளை ஏற்ற வழியில்‌ 
கற்பிக்கத்‌ தகுந்தவற்றை நீங்கள்‌ செய்வதில்லை, பெண்‌ 
களுக்குக்‌ கல்வி வேண்டும்‌ என்பதை நான்‌ ஓப்புக்கொள் 
பவனே. இது வரைக்கும்‌ எங்கள்‌ நாட்டுப்‌ பெண்களுக்கு 
ஏதோ ஒருவிதமான படிப்பு இருந்து வந்ததென்றே 
சொல்ல வேண்டும்‌. புத்தகங்களிலிருந்து அந்தப்‌ படிப்பு 
ஏற்படாமல்‌ போயினும்‌ குமிழியிட்டு நீர்‌ பெருகி நிரம்பி 
யிருக்கும்‌ ஊற்றுப்போல்‌ தானாகவே அவர்களுக்கு அது 
பூர்ணமாக இருந்தது.” 

“ன்னும்‌ பக்குவ காலம்‌ வரவில்லை என்று 
நீங்களே ஓப்புக்கொள்ளும்பொழுது, சுதேச உரிமை 
களுக்கும்‌ சுயராஜ்யத்துக்கும்‌ எவ்வாறு நீங்கள்‌ ஆசைப்‌ 
பட முடியும்‌?” என்று தன்‌ கேள்விக்கு இன்ன பதில்‌ 
என்பது தம்‌ மட்டிலாவது சந்தேகம்‌ இல்லாதவர்போல்‌, 
மிஸ்டர்‌ காடெல்‌ கேட்டார்‌, 


158 முருகன ஓர்‌ உழவன்‌ 


“சுயராஜ்யம்‌ கிட்டாத வரைக்கும்‌ அதற்குரிய: 
பக்குவ நிலைமையும்‌ தேசத்திற்கு ஏற்படாது. நீரில்‌ 
இறங்கினால்‌ அல்லது நீந்தக்‌ கற்றுக்கொள்வது எப்படி??? 
என்றான்‌ ராமு. 

“இதுவும்‌ வெகு காலமாக வழங்கி வரும்‌ வார்த்‌ 
தையே! கட்சி பேசும்பொழுது அகை எடுத்துச்‌ சொல்வது 
அழகாக இருக்கிறதே ஒழிய, கடினமான ராஜ்ய பரி 
பாலன முறைகளைக்‌ கற்றுத்‌ தேர்வதற்கு அதனால்‌ 
எள்ளளவும்‌ பிரயோஜனமில்லை/*? திரேக்‌ துரையைப்‌ 
பார்த்து, “ “நான்‌ எவ்வளவு டஒகுயவுள்ள கலெக்டராய்‌ 
இருக்கிறேன்‌, பார்த்தீரா? சம நிலையில்‌, எவ்வளவு தாரா 
ளமாக என்‌ 'காம்ப்‌ கிளார்க்கு' என்னுடன்‌ பேச நான்‌ 
இடங்‌ கொடுக்கிறேன்‌! இந்தியர்கள்‌ தகுந்தவர்களாக 
இருந்தால்‌, நாம்‌ அவர்களுக்குச்‌ செய்யக்‌ கூடியதும்‌ 
இதற்குமேல்‌ இல்லை. இருந்தாலும்‌ ராமசந்திரனைப்‌ 
போன்றவன்கூட, இவ்வளவு சங்கோசத்துடனும்‌ பயத்‌ 
துடனும்‌, தாராளமாகப்‌ பேசி, சமநிலை கொண்டாடு 
வதை நம்மைப்போல்‌ சகஜமாக ஏற்றுக்கொள்ளக்‌ 
காணோமே!?”” என்றார்‌. 

“எங்களுடைய ஆவி, உடல்‌, பொருள்‌ மூன்றும்‌ 
உங்கள்‌ துப்பாக்கிக்கு இலக்காக இருக்கின்‌ றன என்பதை 
எப்படி மறக்க முடியும்‌? ஆங்லெப்‌ படிப்பானது பரம்‌ 
பரையாக என்‌ முன்னோர்கள்‌ கையாண்டதாய்‌, செடிக 
ளுக்கு ஜலம்போல எனக்கு அவ்வளவு சகஜமாய்‌ உள்ள 
விவசாயத்‌ தொழிலுக்கு என்னை உதவாமல்‌ அடித்துவிட்‌ 
டது. பிறவியில்‌ நான்‌ ஒருவரை அடக்கி ஆளுபவனும்‌ 
அல்ல. ஒருவருக்குக்‌ கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவனும்‌ 
அல்ல. இவ்விரண்டும்‌ எனது இயற்கைக்கு விரோதமே. 
புத்திமானான எவனுக்கும்‌ அப்படித்தான்‌ தோன்றும்‌. 
காலேஜ்‌ படிப்பானது என்‌ பூர்விகச்‌ சொத்தை அழித்து, 
என்‌ சுதந்தரத்தையும்‌ அபகரித்துவிட்டது. அந்தப்‌ படிப்‌ 
பும்‌ கேவலம்‌ புஸ்தகப்‌ படிப்பாக இருப்பதனால்‌, எழுதும்‌ 
ஒரு “களார்க்கு” வேலைக்கே நான்‌ தகுதியுள்ளவனாக இருக்‌. 


அரிய மரியாதை 159 


கிறேன்‌! வேண்டுமானால்‌ ஆங்காங்கே ஷேக்ஸ்பியரினின்‌ 
றும்‌ ஷெல்லியினின்றும்‌ ஒவ்வொரு வரி எடுத்துக்‌ கலந்து 
எழுதக்‌ கூடும்‌! இவ்வாறு இருக்கும்பொறுது, அடிமைத்‌ 
தனம்‌ என்னை ஏன்‌ அடையாது? அதில்‌ ஆச்சரியம்‌ ஏதே 
னும்‌ உண்டோ? சர்க்காரின்‌ கீழே குமாஸ்தா வேலை பார்ப்‌ 
பதற்கென்றே எங்களைத்‌ திட்டம்‌ செய்து, அம்முறையில்‌ 
எங்கள்‌ கல்வியையும்‌ அமைத்திருக்கிறீர்களேயன்றி, 
கல்வியின்‌ சிறந்த அம்சம்‌ எதையும்‌ நீங்கள்‌ கொஞ்ச 
மேனும்‌ கருதவில்லை. மலையிடுக்கை அணுகியவுடன்‌ 
பெருகிச்‌ செல்ல வழியில்லாமல்‌ நதியானது தடைப்‌ 
பட்டு நிற்பது அதிசயமா? இந்திய மக்களின்‌ பெருங்‌ 
குறை இதுதான்‌! அடைபட்டுத்‌ தேங்கிக்கிடக்கும்‌ நீரைத்‌ 
தாராளமாகப்‌ பெருகிச்‌ செல்ல வழி செய்வீர்களே 
ஆயின்‌, இத்த நாடு மட்டும்‌ அல்ல, உலகம்‌ முழுவதுமே 
அது பாய்ந்து, எங்கும்‌ செழிக்கச்‌ செய்யும்‌ என்பதில்‌ 
குடை இல்லை.”* 

ராமு இவ்வாறு பேசிக்கொண்டு வரும்பொழுதே, 
காடெல்‌ துரை சிறிது கண்ணயர்ந்துவிட்டார்‌. ஆனால்‌ 
அவர்‌ மனைவியும்‌ கிரேக்‌ துரையும்‌ வியப்புடன்‌ வெகு 
கவனமாகக்‌ கேட்டுக்கொண் டிருந்தனர்‌. : பெருகிவரும்‌ 
பிரவாகத்தைக்‌ தடுத்து நிற்கும்‌ ர சடார்‌ பெயர்த்‌ 
தெறிந்து, வழியைச்‌ சீராக்கும்‌ வேலை தங்களைச்‌ சார்ந்த 
தாக இல்லையே என இருவரும்‌ வருத்தமுற்றனர்‌. ஏற்‌ 
கனவே ஓட வழியில்லாமற்‌ கிடக்கும்‌ நீரை மலைமே 
லிருந்து மேல்மேலும்‌ தாம்‌ பெருகவைப்பதாகவே கிரேக்‌ 
துரைக்குத்‌ தோன்றிற்று. மிஸஸ்‌ காடெலும்‌, தான்‌ ஒரு 
வாயில்காப்பவனின்‌ மனைவியைப்‌ போன்றவளாக இருக்‌ 
கையில்‌, தன்‌ ஆதீனத்தில்‌ இல்லாத விஷயங்களைக்‌ குறித்‌ 
துத்‌ தன்‌ சொல்லை ஒருவரும்‌ கேட்கமாட்டார்கள்‌ என்று 
நினைக்கலானாள்‌. 

ராமுவோ தனக்கு ஒன்றும்‌ யோக்கியதை இல்லை 
என்றும்‌, தன்‌ எண்ணங்களேல்லாம்‌ கேவலம்‌ பெருமையே 
என்றும்‌ எண்ணியவனாக, “உலகில்‌ ஆளும்‌ வகை இவ்வாறு 


160 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


கான்‌! பிரளயம்‌ போல்‌ இன்னல்‌ விளையுங்‌ காலத்து, நம்‌ 
குறைகளை நினைத்து நாம்‌ ஏங்கி நின்றாலும்‌, அந்த 
இன்னல்‌ நீங்கியதும்‌ நமது ஏக்கமும்‌ மறைந்துவிடுகின்‌ 
றது! அநுபவித்த பின்பும்‌ நமக்குப்‌ புத்திவருவது என்பது 
ஒருகாலும்‌ இல்லை. மீண்டும்‌ பழைய அற்ப வழியி 
லேயே சென்று, உல௫ற்‌ சிறந்தோரைச்‌ சிறையில்‌ இட்டும்‌ 
அதமர்களை அரண்மனையில்‌ வைத்தும்‌ அல்லவோ போற்றி 
வருகிறோம்‌ என்று மெதுவாகச்‌ சொல்லிக்கொண்டான்‌. 

சம்பாஷணை முடிந்து, அவர்கள்‌ எழுந்திருந்த 
பொழுது இருட்டிவிட்டது. தன்னைப்பற்றியும்‌ மொத்த 
மாக உலகத்தைப்பற்றியும்‌ வருத்தத்தில்‌ ஆழ்த்தவனாக 
ராமு வீட்டிற்குத்‌ திரும்பினான்‌. 

“கலெக்டரைக்‌ கேட்டீர்களா?” என்று ஜானகி 
அவன்‌ உள்ளே நுழையும்பொழுதே கேட்டாள்‌. 

“இல்லை; அதற்குச்‌ சமயம்‌ சரியாக இல்லை.'* 

“ஜயோ, நீங்கள்‌ இந்த உத்தியோகத்தில்‌ இருந்து 
கொண்டே, என்னைத்‌ தனியேதான்‌ விட்டுவைக்கப்‌ 
போகிறீர்கள்‌! இச்சமயம்‌ சரியாக ' இல்லாவிட்டால்‌, 
வேறு எப்பொழுது வாய்க்கப்‌ போகிறது?” என்று 
ஜானகி குழந்தையைப்போல்‌ அழ ஆரம்பித்தாள்‌. 

இல்லை, நாளைக்கு ஆபீசில்‌ கட்டாயம்‌ கேட்டுவிடு 
கிறேன்‌! ‘ 1” சாப்பிடும்பொழுது, மேனாட்டார்‌ 
தயவு எதிர்பார்ப்பதை விரும்பமாட்டார்கள்‌. 

மறுநாள்‌ காலை டபேதார்‌ மீண்டும்‌ கலெக்டரிட 
மிருந்து கடிதத்தோடு வர, அதை வாங்கிப்‌ பார்த்ததும்‌ 
சந்தோஷத்துடன்‌ ராமு, ஒரு நூபாயை அவனிடம்‌ 
வீசி எறிந்துவிட்டு, காஞ்சீபுரத்திற்கு அருகில்‌ இருக்‌ 
கும்‌ தூசி என்ற ஊரில்‌ நூற்றைம்பது ரூபாய்‌ 
சம்பளத்தில்‌, தனக்கு டிப்டி தாசில்தார்‌ வேலை 
ஆகியிருக்கும்‌ நற்செய்தியையும்‌, மிஸ்டர்‌ காடெல்‌, 
ரெவினியூ போர்டு மெம்பராகச்‌ சென்னை செல்வ 
தையும்‌ ஜானகியிடம்‌ அறிவிக்க வேகமாக உள்ளே 
சென்றான்‌. 


26 
நாட்டெலி நகரத்தெலியைப்‌ பார்த்தது 


அலவந்தியில்‌ முருகன்‌ இப்பொழுது சொந்தத்‌ 
தில்‌ நிலமுள்ள ஒரு மிராசுதாராக ஆகிவிட்டான்‌. 
சாதாரணக்‌ குடியானவனாக இருந்து குத்தகை எடுப்ப 
வனாகிப்‌ பிறகு நிலத்திற்குச்‌ சொந்தக்காரனாகப்‌ படிப்‌ 
படியாக மேலே உயர்ந்தது, எசமான்‌ அவன்‌ நாண 
யத்தையும்‌ சுறுசுறுப்பையும்‌ கண்டு மெச்சி அவனுக்‌ 
குச்‌ செய்த பேருதவியே ஒழிய, பெரிய அதிருஷ்டம்‌ 
எடுத்து அடித்ததனால்‌ அல்ல என்று இருந்தபோதி 
லும்‌, முன்பு ஏழையாக யாவருக்கும்‌ வேண்டியவனாக 
இருந்த முருகன்‌ இப்பொழுது பலருக்கும்‌ விரோதி 
யாகிவிட்டான்‌. ஆயினும்‌ அவன்‌ யாவற்றையும்‌ 
பொறுமையோடு சகித்து வந்தான்‌. 

அவனது புதிய அந்தஸ்தைக்‌ கண்டு சந்தோஷங்‌ 
கொண்டாடி விசாரித்தது முதல்முதல்‌ தொப்பையே, 
அவனிடம்‌ உள்ள நன்றி விசுவாசத்தினாலும்‌, தற்சமயம்‌ 
தனக்கு வாய்த்திருக்கும்‌ மிராசுதார்‌ பதவிக்குத்‌ 
தக்கவாறு கெளரவமாக நடக்க வேண்டும்‌ என்ற 
எண்ணத்தினாலும்‌ முருகன்‌, தொப்பையைக்‌ கேவலம்‌ 
ஒரு வேலைக்காரனாகவன்‌ றி, சிநேக பாவத்தினாலும்‌, 
காரியஸ்தன்‌ முறையிலுமே தன்னிடம்‌ வைத்துக்‌ 
கொண்டான்‌. 

“கன்‌ நிலத்தைத்‌ தானே உழுது பயிரிடவேணு 
மின்னு நீங்க சொல்லிக்கொண்‌ டிருந்தது உங்களுக்கு 
எப்படி மறந்து போச்சு? தொப்பை ஒண்ணுக்கும்‌ 
அஞ்ச மாட்டான்‌! கண்டபடி நடக்கிறவன்‌. ஊரிலே 
எல்லா மிராசுதாரங்களையும்‌ நமக்கு விரோதமாசக்‌ 
இளப்பிப்‌ பெரிய நாசத்தையும்‌ நமக்குக்‌ கொண்டு 
“வருவான்‌ என்பது திச்சயம்‌. குடிக்கிற வழக்கமும்‌ 
றே. ஓ. 11 


102 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


அவனண்டே இருக்கு” என்று பொன்னி வெகுவாகக்‌ 
சொல்லிப்‌ பார்த்தாள்‌. 

“பொன்னி, பெண்பிள்ளை என்கிறது சரியா 
இருக்கு! அப்படித்தான்‌ நீ பேசறே. இவ்வளவு 
பெரிய தோட்டத்திலே நிசமா இரண்டு பேருக்கு 
வேலை இருக்கு. அப்போ நாலு மடங்கு அதிக 
வரும்படியே நமக்கு வரும்‌. தானே எல்லாவற்றையும்‌ 
பார்த்துக்கொண்டு, பிறருக்குப்‌ பிமைப்பில்லாமே 
செய்யறது கெட்டதல்லவா? கடவுளுக்கும்‌ அது சம்ம 
தம்‌ ஆகாது! - பாவம்‌, தொப்பை என்னிடம்‌ எவ்வ 
ளவோ நம்பிக்கையும்‌ விசுவாசமும்‌ வச்சிராக்கான்‌. 
நல்ல பலசாலி. அவனுக்கு ஒருத்தரும்‌ கிடையாது. 
சுத்த ஏழை. பொன்னி, அவன்‌ உன்‌ தம்பியா இருந்தா 
நீ மாட்டேன்னு சொல்லுவியா? இது வரைக்கும்‌ 
என்னைத்‌ தேடி வந்த ஒத்தரையும்‌ நான்‌ குறிப்பாலே 
கூட வெளியே போகும்படி சொன்னதில்லை. இன்னும்‌ 
கொஞ்சம்‌ வயசாயி, பட்டண வாசத்திலே படிஞ்ச 
குணமும்‌ சற்று மாறத்‌ தொடங்கினா, தொப்பையும்‌ 
நாளடைவிலே சரியாய்விடுவான்‌. அவன்‌ சாமர்த்தி 
யம்‌ எவ்வளவுன்னு உனக்குத்‌ தெரியாது. நல்ல 
தைரியசாலி, படிச்சவன்‌. நம்மைத்‌ தொலைக்க வேணு 
மின்னு கிளம்பியிருக்கிற படுகாளிப்‌ பயங்களைப்பற்றிச்‌ 
சர்க்காரிடம்‌ சொல்லி, அவங்க ஒத்தாசையைச்‌ 
சம்பாதிக்க அவனுக்குச்‌ சாமர்த்தியம்‌ உண்டு. அவன்‌ 
கிடைச்சிருப்பது நமக்கு நல்ல காலமின்னு சொல்ல 
வேணும்‌. வலிய வரும்‌ சீதேவியை யாராவது காலாலே 
உதைப்பார்களா? தன்னலத்தையும்‌, பிறரிடம்‌ ஈவு 
இரக்கத்தையும்‌ நாம்‌ கோருகிறவங்க இல்லையா? 
பொன்னி, குழந்தைகளையும்‌ வீட்டு வேலையையும்‌ 
பார்த்துக்கொண்டு நீ சும்மா இரு. வீணா ஒரு நல்ல 
பையனைப்பற்றித்‌ தப்பாக எண்ணிக்கொண்டு கஷ்டப்‌ 
படாதே! என்று முருகன்‌ பதில்‌ உரைத்தான்‌. 
யொன்னி, அதற்குமேல்‌ ஒன்றும்‌ பேசாமல்‌ தன்‌ 


நாட்டேலி நகரத்தேலியைப்‌ பார்த்தது 163 


காரியங்களைக்‌ கவனிக்கலானாள்‌. தொப்பை அவர்கள்‌ 
வீட்டில்‌ ஒருவன்‌ ஆனதுடன்‌, யாவற்றிற்கும்‌ அவனே 
யோசனை கூறுபவனாகவும்‌ ஆகிவிட்டான்‌. 

பல மாகுங்கள்வரையும்‌ முருகன்‌, தன்‌ எசமான்‌ 
கூறிய புத்திமதியையும்‌ எச்சரிக்கையையும்‌ எண்ணி 
அகன்படியே நடந்துவந்தான்‌. ஆயினும்‌, டம்ப 
மின்றியும்‌ சோம்பலின்றியும்‌ வேலை செய்ய வேண்டும்‌ 
என்பதில்‌ அவனுக்கு வரவர நம்பிக்கை குறையத்‌ 
தொடங்கிற்று. அதற்குப்‌ பதிலாகத்‌ தொப்பையின்‌ 
கொள்கைகளும்‌ சகவாசமும்‌ அவனைப்‌ பலமாகத்‌ தம்‌ 
வசமாக்கக்‌ தொடங்கின. அதிகப்‌ பாடு படாமலே, 
தனக்குத்‌ தேவையாக இருப்பதற்கு மேற்பட்ட வரும்படி 
கிட்டவே, முருகனுக்கு என்ன செய்வதென்று தெரிய 
வில்லை. முதலில்‌, தான்‌ வழக்கமாக இடுப்பில்‌ கட்டி 
யிருந்த சிறு சவுக்கத்தைக்‌ களைந்து நான்கு முழ வேஷ்டி 
கட்டத்‌ தொடங்கினான்‌. பிறகு, மேல்வேஷ்டி ஏற்பட, 
நாளடைவில்‌ தலைக்குட்டையும்‌ குடுத்துணியும்‌ வேண்டி 
யவை ஆயின.அவ்வாறே பழையது சாப்பிடுவது நின்று, 
காபி வழக்கமாயிற்று. முருகன்‌ குச்சுவீட்டை விட்டு 
மச்சு வீட்டில்‌ வசிக்கலானான்‌. ஆயினும்‌ இந்தப்‌ பெரு 
மையை யெல்லாம்‌ அவன்‌ எவ்வாறு தன்‌ பிறந்த 
ஊரிலேயே காட்டுவது? குட்டையில்‌ ஊறிக்கொண் 
டிருக்கும்‌ தென்ன மட்டையைப்போல்‌ இவ்வாறு 
கூன்‌ தோப்பிலேயே அற்ப காலட்சேபம்‌ செய்துகொண் 
டிருப்பதைக்‌ காட்டிலும்‌, பட்டணத்தில்‌ இருக்கும்‌ இரண்‌ 
டொரு நண்பர்களைப்‌ போய்ப்‌ பார்த்துவிட்டு வந்தால்‌ 
என்ன என்று முருகன்‌ யோசித்தான்‌.அதில்‌ ஒன்றும்‌ 
பிசகில்லை என்று, தொப்பையும்‌ பல விதமாகச்‌ சொன்‌ 
னான்‌. கும்பகோணத்தில்‌ கள்ளுக்கடை வைத்திருப்பவ 
னான தன்‌ மாமன்‌ மகனை முருகன்‌ முதல்‌ முதல்‌ 
போய்ப்‌ பார்த்து வந்தான்‌, முருகனது தற்கால 
ஸ்திதியையும்‌, வரும்படியையும்‌ பற்றித்‌ தெரிந்து 


164 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


கொண்டு அந்த மாமன்‌ மகன்‌ அவனை மிகவும்‌ 
பிரியமாக உபசரித்து, குடிக்க உயர்ந்த சாராயமும்‌, 
நல்விருந்தும்‌ அளித்தான்‌. இப்பொழுதுதான்‌ முதில்‌ 
தடவை முருகன்‌ சாராயத்தை ருசி பார்த்தவனாதலால்‌ 
அவனுக்கு உண்டான சந்தோஷம்‌ இவ்வளவு அவ்வளவு 
என்றில்லை. அலவந்தியில்‌ கள்ளுக்கடை ஒன்றும்‌ இல்லை 
யாதலால்‌, தனக்கு வரூம்‌ தீங்கையும்‌ பொருட்‌ 
செலவையுங்கூடச்‌ சிறிதும்‌ எண்ணாமல்‌, முருகன்‌ அடிக்‌ 
கடி பட்டணம்‌ போய்வரத்‌ தொடங்கினான்‌. பயமும்‌ 
கவலையும்‌ மேலிட்டு, பொன்னி தடுத்துக்‌ கூறியதொன்‌ 
றையும்‌ அவன்‌ கவனிக்கவில்லை, இவ்வண்ணம்‌ மூன்று 
வருஷங்கள்‌ சென்றன. 


27 
அரசாங்கத்தாரின்‌ பேருதவி 


ஓரு நாள்‌ தொப்பை, ““முருகா, உனக்குச்‌ சமாசா 
ரம்‌ தெரியுமா? குதிரைங்க, டேரா, சேவகங்க முதலிய 
சர்க்கார்‌ கெளரவத்துடன்‌, கலால்‌ கமிஷனர்‌ இலுப்பைத்‌ 
தோப்பிலே முகாம்‌ போட்டிருக்காராம்‌. ஏழைங்களுக்கு 
நல்லது செய்யறதுக்காகத்தான்‌ அவர்‌ வந்திருப்பதாய்ச்‌ 
சொல்றாங்க?” என்றான்‌. 

ஒரு நிமிஷம்‌ பொறுத்துச்‌ சுற்று முற்றும்‌ பார்த்து 
விட்டு, **இதிலே ஒரு தங்கக்‌ கிடாரம்‌ உனக்கு இருக்கு! 
புதையலின்னு பூமிக்குள்ளே மறைஞ்சில்லை! கையிலே 
வந்து நிக்குது; மம்மட்டியாலே வெட்டிக்‌ கஷ்டப்பட 
வேண்டாம்‌! ஒவ்வொருத்தருக்கும்‌, அவங்க ஆயுசிலே, 
நல்லதுக்கு இன்னு ஒரு காலம்‌ வருமல்லவா? அந்தக்‌ 
காலம்‌ உனக்கு இப்போ வந்திருக்கு. முருகா, நீசாமர்த்‌ 
இயமா நடக்கிறதிலேதான்‌ எல்லாம்‌ இருக்கு. நீபெரிய 
பணக்காரனாவுறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும்‌” 
என்று எதிரில்‌ இருந்த தென்னைகளை ஆசையுடன்‌ நோக்‌ 
திக்கொண்டே கூறினான்‌. 

“தொப்பை, ஏற்கனவே நாம்‌ ஊரிலே ஒருத்தருக்‌ 
கும்‌ வேண்டாதவங்கள்‌ ஆயிட்டோம்‌. பெரியசாமி 
ஐயரு கல்லை விட்டெறிஞ்சு நம்மைக்‌ கொண்ணுடுவா ரு!” 
என்றான்‌ முருகன்‌ மெதுவாக. குடியினாலும்‌ வேலையின்‌ 
மையினாலும்‌, தன்‌ மூளையும்‌ உழைப்பும்‌ குன்றிப்‌ போக, 
முருகன்‌ இப்பொழுது மிகவும்‌ மாறிவிட்டான்‌. 

“பணக்காரங்க அப்படித்தான்‌ ஏழைங்க மேலே 
எப்பவும்‌ கல்லை விட்டெறிவாங்க! அதுவும்‌, பணக்காரங்‌ 
கள்‌ அவுறதுக்கு ஏழைங்க பிரயத்தினப்பட்டா, கேக்கவே 
வேண்டாம்‌! அதொண்ணும்‌ புதிசு இலலை. நீ இந்தத்‌ 
தோப்பை வாங்கனபோது, தங்களுக்கு இருந்த பொரு 


166 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


மையிலும்‌ கோபத்திலும்‌, ஊரிலே எல்லாரும்‌ உன்மேலே 
எப்படிக்‌ இளம்பினாங்௧! பட்டணத்திலேயானா, என்ன 
செய்வாங்க இன்னு எனக்குத்‌ தெரியும்‌. நான்‌ சொல்‌ 
றதை மட்டும்‌ கேட்டாயானா, மூணு வருசத்திலே இந்தக்‌ 
கிராமம்‌ முழுவதுமே உன்னுதாயிடும்‌. பெரியசாமி ஐயரு 
பெரிய வியாச்சியத்திலே அகப்பட்டுக்கொண்டு கிடக்காரு. 
நல்ல காலம்‌! வக்கீலுங்களும்‌ வக்கீல்‌ குமாஸ்தாக்களும்‌ 
யெரும்‌ வயறு படைச்சவங்களா இருக்காங்க! பட்டணம்‌ 
சமாசாரம்‌ எனக்குத்‌ தெரியும்‌. அவார்‌ வியாச்சியம்‌ 
தோத்துப்‌ போயிட்டா, அவர்‌ நிலத்துக்கெல்லாம்‌ விலை 
ரொம்ப இறங்கிப்‌ போயிடும்‌. அதுக்குள்ளே, நீ மட்‌ 
டும்‌ பணம்‌ சம்பாதிச்சு, தயாராக்‌ கையிலே வச்சிருந்தா 
இந்தப்‌ படுகாளிப்‌ பயங்களை யெல்லாம்‌ நாம்‌ ஊரை 
விட்டு ஓட்டிவிடலாம்‌. பெரியவங்க தொலைஞ்சா, 
மற்றவங்க தானே போருங்க!*” 


“தொப்பை, பணக்காரனாகும்‌ வழி இன்னு, நீ 
ஊரையே எதிர்த்து நிற்கச்‌ சொல்றையே! எனக்கு வய 
சாச்சு; யோசிக்கிற சக்தியெல்லாம்‌ குறைஞ்சு போச்சு. 
இந்தக்‌ கிராமம்‌ முழுவதுமே வாங்குவதா! சொப்பனத்‌ 
திலேகூட ஆவாது! கெட்ட பேராசை அல்லவா?” 

“முருகா, வயசுதான்‌ ஆச்சு இன்னா, ரொம்ப நாட 
டுப்புறமாகவும்‌ இருக்கியே! ஜுரமாக்‌ கிடந்ததிலே, உன்‌ 
புத்தியும்‌ தைரியமும்‌ மழுங்கிப்‌ போச்சு! எல்லாத்தையும்‌ 
எங்கிட்டே விட்டுவிடு. நான்‌ பார்த்துக்கொள்றேன்‌. 
சொந்தக்காரங்க அவதிப்பட்டுக்கொண் டிருக்கும்போது 
நிலத்துக்கு ஒரு மதிப்பும்‌ இடையாது. போட்டிக்கும்‌ 
சுத்து வட்டத்திலே ஓத்தரும்‌ இல்லை. அக்கிரகாரம்‌ 
பாழடைஞ்சு போச்சுன்னு, இப்பவே தோணுது. நிலத்தை 
வச்சுக்கிறதுக்கு ஒருத்தருக்காவது யோக்கியதை 
யைக்‌ காணோம்‌. உன்‌ எசமான்‌ ராமு இருந்தாரே, 
அவரை வேணுமானா சொல்லலாம்‌. ஊரிலே இருக்கிற 
வங்க எல்லாருமாத்தான்‌ சேர்ந்து அவரை இவ்விடத்தை 


அரசாங்கத்‌ தாரின்‌ பேருதவி 167 


விட்டே துரத்திவிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை என்ன 
கண்டனை பண்ணினாத்தான்‌ என்ன? பதினாயிரம்‌ ரூபா 
இருந்தால்‌ போதும்‌. நான்‌ சொல்ற வழியைக்‌ கேட்டு 
நடந்தா, மூணு வருசத்திலே சம்பாதிச்சு விடலாம்‌”? 
என்று தொப்பை தன்‌ யோசனையை அழுத்திக்‌ கூறினான்‌ 

““பதினாயிரமா? அது எங்கிருந்து கிடைக்கும்‌, 
பண்டை! தென்னை ஓலைகளெல்லாம்‌ என்ன தங்கமா??? 

ஊரிலே ஒரு கள்ளுக்கடை மட்டும்‌ இருந்து, நீயும்‌ 
அதுக்குச்‌ சொந்தக்காரன்‌ ஆயிட்டா, பிறகு தென்னை 
ஒலைங்களெல்லாம்‌ தங்கந்தான்‌! அதிலே என்ன சந்தே 
கம்‌??? 

“ஆள்ளுக்‌ சடையா? நானா.வைக்கிறது? அது ரொம்‌ 
யத்‌ தப்பு, தொப்பை! எல்லாரும்‌ நம்மை வாயிலே-வந்த 
படி திட்டுவாங்க,” 

்‌ "பட்டணத்திலே இருக்கிறவங்க சொல்றமாதிரி, 
கடவுள்‌ அமைச்சிருக்கும்‌ பொருள்களைக்‌ கொண்டு ஒரு 
மனுசன்‌ நாணயமாச்‌ சம்பாதிச்சா, அது ஒரு நாளும்‌ இழி 
வாகாது. பணம்‌ சம்பாதிக்கிறதிலே ரொம்ப நியாயமும்‌ 
தர்மமுமா பாப்பாங்க? அதனாலேதான்‌ ஏழைங்க எப்பவும்‌ 
ஏழைங்களாகவே கஷ்டப்பட்டுக்கொண்டு இடக்காங்க. 
பணக்காரங்க வயிற்றை ரொப்புறதுக்குத்தான்‌, இவங்க 
இவ்வளவு நியாயமாயும்‌ நல்லவங்களாயும்‌ இருக்காங்க! 
முருகா, என்னைப்போல நீ கல்யாணம்‌ ஆகா தவன்‌ இல்லே, 
உன்‌ குழந்தை குட்டிங்களை நீ காப்பாத்த வேண்டாமா? 
காற்றிலே ஆடிக்கொண்டு, பசேலென்று செழிப்பாயிருக்‌ 
கும்‌ இந்தத்‌ தென்னைகளைப்‌ பாரு! இந்தக்‌ கலிகாலத்‌ 
திலே, அதுங்கதான்‌ கல்பக விருட்சம்‌! நீ அதுங்களை ஒண்‌ 
ணும்‌ ஆட்டிக்‌ குலுக்கக்கூட வேண்டாம்‌. நித்தியம்‌ 
மெதுவாகத்‌ தட்டிக்‌ கொட்டிக்கொண்டு வந்தா, தேன்‌, 
பால்‌ போலே, தங்கம்‌ பெருகி வரும்‌. நான்‌ சொல்‌ 
றிதை ஓத்துக்கொள்றாப்போலே காற்றிலே அதுங்க 
அசையறதைப்‌ பாரு!” 


168 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


“தொப்பை, எனக்கு ஆஸ்தி சேர்க்கிறதுக்கு நீ 
இந்த மாதிரியெல்லாம்‌ பேசறதைக்‌ கேக்க, என்‌ மூளைக்கு 
ஓரே கலக்கமா யிருக்கு. இந்த முந்நூறு தென்னைகளி 
லிருந்தும்‌ நாம்‌ கள்ளு இறக்கலாமின்னுதானே நீ 
சொல்றே! ஊரிலே நாம்‌ ஒரு கள்ளுக்கடை வைச்சா—'* 


““மாசத்துக்குக்‌ குறைஞ்சது ஐந்நூறு ரூபா கிடைக்‌ 
கும்‌. நம்ம ஊரிலே ஜனங்க ஜாஸ்தி. சுத்து வட்டத்‌ 
திலே பத்து மைலுக்கு ஒரு கள்ளுக்கடைகூடக்‌ கிடையாது. 
ஒரு கலெக்டர்‌ சம்பளம்‌! ஐந்நூறு ரூபா இடைக்கிறது 
நிச்சயம்‌! மூணு வருஷத்துக்குள்ளே, கிராமத்துக்கு முழு 
வதும்‌ எசமானாகவும்‌ ஆயிடலாம்‌. நம்மைச்‌ சேர்ந்த 
வங்களான பள்ளி படையாச்சிங்களுக்காவது நல்லது 
செய்யக்கூடாதா? உன்‌ நல்ல மனசைப்பற்றி, முருகா, 
எனக்குச்‌ சந்தேகம்‌ கிடையாது.”” 

“இருந்தாலும்‌, அவங்களும்‌ ரொம்ப வைய 
மாட்டாங்களா?” என்று முருகன்‌ மீண்டும்‌ தயங்கிய 
வண்ணமே கூறினான்‌. 

“பணம்‌ போகிறது போதாதுன்னு, வாயையும்‌ செல 
வழிக்க வேணுமின்னு தோணினா, அப்படியே செய்யட்‌ 
டுமே! ஏழைங்க என்ன கத்தினாலும்‌, பணக்காரங்களு 
டைய ஒரு மயிர்க்காலுக்குக்கூடக்‌ கெடுதல்‌ பண்ண 
முடியா து. அவங்க ஒண்ணையும்‌ காதிலே போட்டுக்‌ 
கொள்ளாமே இருக்க முடியும்‌. முருகா, உன்‌ அநு 
போகத்திலே நீயே பார்த்துத்‌ தெரிஞ்சுண்டதை யெல்‌ 
லாம்‌, நான்‌ உனக்குத்‌ திருப்பி எடுத்துச்‌ சொல்லணுமா? 
நீ ஊருக்கு எசமானானா யாரு உன்னை வையுவாங்க இன்னு 
நீ பயப்படறையோ, அந்த ஏழை சனங்களே, கடைசி 
யிலே நீ எவ்வளவு தயவாயும்‌ பட்சமாயும்‌ தங்க விஷயத்‌ 
திலே இருக்கேயின்னு தெரிஞ்சுகொள்ளப்‌ போறாங்க!** 

“சரி, தொப்பை, உன்னோடே எனக்குப்‌ பேச முடி 
யாது. எனக்காக என்ன செய்யணுமோ, அகைச்‌ செய்‌. 
நான்‌ பயந்தவன்‌. வயசானதோடே, பழங்காலத்து 


அரசரங்கத்தாரின்‌ பேருதவி 169 


மனுஷன்‌. எல்லாத்தையும்‌ உன்கிட்டே ஓப்பிச்சுவிட்‌ 
டேன்‌. நீ எனக்குத்‌ தம்பி மாதிரி, உனக்கும்‌ பங்கு 
கொடுக்கிறேன்‌. காரியம்‌ கைகூடும்படி சாமி கிருபை 
செய்யட்டும்‌!” என்று முருகன்‌ சொல்ல, தொப்பை 
காரியவாதி யாகையால்‌, பன்னிரண்டு இளநீர்களை 
வெட்டி எடுத்துக்கொண்டு உடனே கலால்‌ கமிஷன 
ரைப்‌ பார்க்கச்‌ சென்றான்‌. 

இதன்‌ நடுவில்‌ முருகன்‌ மனத்தில்‌ ராமுவைப்பற்றி 
எண்ணம்‌ உண்டாயிற்று. அவனும்‌ தொப்பையும்‌ 
பேசிக்கொண் டிருந்ததைக்‌ கேட்டிருந்த பொன்னி, 
புருஷனிடம்‌ வந்து அழுதாள்‌. 

“*கஜொப்பை நமக்குச்‌ சனியன்‌ மாதிரி! அவன்‌ கல்‌ 
யாணம்‌ ஆகாதவன்‌. இந்த ஊரிலே அவனுக்கு என்ன 
பிடிப்பு? அவன்‌ சொல்றதைக்‌ கேக்காதிங்க! திரும்பிப்‌ 
பாருங்க! நமக்கு இரண்டு பிள்ளைங்களும்‌ மூணு பொண்‌ 
களும்‌ இருக்கு. கள்ளுக்‌ கடை வைக்கிறதுக்குப்‌ பிரயத்‌ 
தனப்படவேண்டாம்‌! அதைப்பற்றி ஆசை கொள்ளா 
திங்க! உங்களை, ஏற்கனவே, ஊரிலே ஒருத்தருக்கும்‌ 
ஆகல்லே. குடிகாரனின்னு தாராளமாச்‌ சொல்ல ஆரம்‌ 
பிச்சுட்டாங்க. வேண்டாம்‌! நான்‌ சொல்றதைக்‌ 


கேளுங்க?” 


“போடி பைத்தியக்காரி!” என்று முருகன்‌ அலட்சிய 
மாகப்‌ பதில்‌ சொன்னான்‌. “நான்‌ ஏதுக்காகக்‌ கள்ளுக்‌ 
கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறேனின்னு உனக்‌ 
குத்‌ தெரியாது. நான்‌ குடிக்கிறதுக்கு இன்னு நினைச்‌ 
சுக்கனையா? நீங்க எல்லாம்‌ எண்ற மாதிரி நான்‌ அவ்வ 
ளவு குடிகாரனில்லே. வயலிலே உமைக்கிறதிலே 
வரும்படி அதிகமில்லை. பயிர்த்‌ தொழில்‌, ஏழைங்க 
ளுக்கும்‌ புத்தியில்லாதவங்களுக்கும்‌ ஏற்பட்டதல்‌ 
லவா? பட்டணங்களிலே எப்படிச்‌ சம்பாதிக்கிறாங்‌ 
கன்னு உனக்குத்‌ தெரியாது. சர்க்காரிலே இங்கே 
ஒரு கள்ளுக்கடை வைக்க ஏற்பாடு செய்யறாங்க. அப்‌ 


170 மூருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


படியே வச்சாயிட்டா, நான்‌ அதன்‌ சொந்தக்காரனாவது 
ரொம்ப சுலபம்‌. பொன்னி, இந்தத்‌ தோப்பிலே இருக்கிற 
ஒவ்வொரு கென்னையும்‌ அப்போ தங்கமாக்‌ கொட்டும்‌! 
உழுது கஷ்டப்பட்டுக்கொண்டு கிடக்கும்‌ இந்த ஏழைப்‌ 
பயங்க கண்‌ முன்னே மூணு வருஷத்திலே ஏராளமாச்‌ 
சம்பாதிச்சு இந்தக்‌ கிராமம்‌ முழுவதையுமே வாங்கி 
விடலாம்‌!” 

பொன்னி எவ்வளவு எடுத்துரைத்தும்‌ முருகன்‌ 
செவிக்கு ஏறவே இல்லை. அவள்‌ வடித்த கண்ணீ 
ரெல்லாம்‌ வீணாயின! 


28 
நட்பெனும்‌ துலைக்கோல்‌ 

இது இவ்வாறிருக்க, கேதாரி வெகு விரைவாக முன்‌ 
னுக்கு வந்துகொண் டிருந்தான்‌. ஒருநாள்‌ மாலை மார்க்‌ 
கண்டம்‌ ஐயருடைய உயர்ந்த ரோல்ஸ்‌ ராய்ஸ்‌ மோட்டா 
ஏானது, சிறிதும்‌ சப்தம்‌ இல்லாமல்‌, வெகு கம்பீரமாக 
நடுத்‌ தெருவில்‌ கேதாரியின்‌ வீட்டின்‌ எதிரில்‌ வந்து 
நின்றதும்‌, யாரோ பெரிய மனிதர்களாக இருக்க வேண்‌ 
டும்‌ என்ற சந்தோஷத்துடன்‌, உடம்பு சிலிர்க்க, கோகி 
லம்‌ ஜன்னலண்டை சென்று வெளியே மெதுவாக எட்டிப்‌ 
பார்த்தாள்‌. கேதாரி, அப்போதுதான்‌, மோட்டாரி 
லிருந்து இறங்கிக்கொண்‌் டிருப்பதையும்‌, தன்னை வீட்டுக்‌ 
குக்‌ கொண்டுவந்து விட்டதைப்பற்றி மிக்க மரியாதை 
யுடன்‌ அவன்‌ உபசாரம்‌ கூறுவதை உள்ளே உட்கார்ந்‌ 
திருந்தவர்‌, உருவில்‌ சிறியவராயினும்‌ செல்வத்தில்‌ பெரி 
யவராக இருந்தமையால்‌, ஏதோ வேறு ஞாபகத்துடன்‌ 
அலட்சியமாகக்‌ கேட்டுக்கொண் டிருப்பதையும்‌ கண்ட 
“கோகிலம்‌, அவர்தாம்‌ வக்கீல்களுள்‌ முதன்மையான 
மார்க்கண்டம்‌ ஐயரென உடனே அறிந்துகொண்டாள்‌. 
அவள்‌ நினைத்தவாறே, அவ்வளவு பிரசித்தி பெற்ற 
வருக்குத்‌ தக்கபடியே அவர்‌ மோட்டாரும்‌ அமைந்திருந்‌ 
குது. வீதி மட்டும்‌ காருக்குச்‌ சரியானபடி அகலமாக 
இல்லை. மார்க்கண்டம்‌ ஐயருடைய மோட்டாரில்‌ 
வந்து, வீட்டு வாயிலில்‌ இறங்கும்‌ பெருமை இப்பொழுது 
தான்‌ முதல்முதல்‌ வாய்க்கப்பெற்ற கேதாரி, அவர்‌ 
தனக்கு விடை யளிப்பாரென்று, பூர்ண நன்றியுடன்‌ 
எதிர்பார்த்தவனாக வண்டிப்‌ படியில்‌ ஒரு காலை 
வைத்தபடியே நின்றிருந்தான்‌. 

“ரொம்பச்‌ சிறிய தெரு; ஆனால்‌ ஜூனியர்‌ வக்கீல்‌ 
கள்‌ வெகு பேர்கள்‌ இங்கேதான்‌ குடியிருக்கிறார்கள்‌” ? 


172 முருகன்‌ ஒர்‌ உழவன்‌ 


என்று மார்க்கண்டம்‌ ஐயர்‌ அங்கே வருவதை வெகு 
கஷ்டமாக எண்ணியவர்போல்‌ கூறினார்‌. 

“ஆம்‌, ஆனால்‌ நல்ல ஷகரில்‌ இருக்கிறது இத்தெரு. 
இப்படியே மாடவீதியில்‌ சேர்ந்து, கடைசியில்‌ லஸ்‌ 
ரோட்டில்தான்‌ கொண்டுபோய்‌ விடும்‌” என்று கேதாரி 
தைரியமாக உருவகப்படுத்திக்‌ கூறினான்‌. வெகு தந்திர 
மாய்‌, செய்யாததுபோல்‌ முகஸ்துதி செய்வதில்‌ மார்க்‌ 
கண்டம்‌ ஐயருக்கு ரொம்பச்‌ சந்தோஷம்‌. சந்திலும்‌ 
பொந்திலும்‌ மோட்டாரை ஜாக்கிரதையாக விட்டுக்‌ 
கொண்டு, தான்‌ செல்ல வேண்டியிருக்க, தன்‌ எஜமான்‌ 
இவ்வளவு தயவு காண்பிப்பதுகூட அதிகமென்று 
நினைப்பவன்போல்‌, ஓட்டுபவன்‌, கேதாரி பேசிக்கொண் 
டிருக்கும்பொழுதே மோட்டாரை விடத்‌ தொடங்கி 
விட்டான்‌. 

உள்ளே நுழைந்ததும்‌ கோகிலம்‌ சிரித்த முகத்‌ 
துடன்‌ எதிரே வருவதைக்‌ கண்டு, *“என்ன, நீகூட 
இன்று என்னைச்‌ சந்தோஷத்துடன்‌ . வரவேற்கிறாய்‌, 
கோகிலம்‌!” என்றான்‌ கேதாரி. 

“உங்கள்‌ ஸீனியர்‌ வக்கீல்‌ உங்களிடம்‌ மிகவும்‌ 
பிரியமாக இருப்பதுபோல்‌ தோன்றுகிறதே! எல்லாம்‌. 
என்‌ அதிருஷ்டம்‌!” ” 

“*அமாம்‌! துரதிருஷ்டமெல்லாம்‌ என்னைச்‌ சேர்ந்‌ 
குது; அதிருஷ்டமெல்லாம்‌ மட்டும்‌ உன்னுடையது! 
அப்படிச்‌ சொல்லிக்கொள்வதுதான்‌ பெண்களுக்கு அழகு. 
போலும்‌! நீங்கள்‌ எங்களைச்‌ சிரித்த முகத்துடன்‌ நோக்கு, 
வதற்குப்‌ பதில்‌, நாங்கள்‌ கேவலம்‌ உங்கள்‌ நிமித்தம்‌: 
கூலியில்லாச்‌ சேவகம்‌ செய்யவேண்டும்‌ என்றல்லவா திட்‌ 
டம்‌ செய்திருக்கிறிர்கள்‌!”” 

“மோட்டாரில்‌ ஏற்றிக்கொண்டு வந்து, வீட்டு 
வாயிலில்‌ விடும்படி அவ்வளவு என்ன தயவு 
இப்பொழுது!:” 

“மேன்மேலும்‌ கேட்பானேன்‌? எல்லாம்‌ ,உன்‌: 
அதிருஷ்டம்‌ என்று இப்பொழுதுதானே சொன்னாய்‌!” 


ஈட்பேனும்‌ தலைக்கோல்‌ 173 


““ஆனால்‌ சொல்ல வேண்டாம்‌; நீங்களே ரகசியமாக 
வைத்துக்கொள்ளுங்கள்‌!?” 

“கோபம்‌ கொள்ளாகே, கோகிலம்‌; அதனால்‌ உன்‌ 
முகம்‌ சிவந்து, அழகு அதிகரித்தாலும்‌. எல்லாரும்‌ 
ஒன்று சேர்ந்து பேசிக்கொண்டு வரும்பொழுது, எக்கச்‌ 
சக்கமாய்‌ அவர்‌ மாட்டிக்கொண்டு விட்டார்‌. சட்டப்‌ 
புத்தகங்களைத்‌ தவிர வேறொன்றும்‌ அவர்‌ அதிகமாகப்‌ 
படித்ததில்லை. வயதில்‌ இளையவர்களுடன்‌ பேசும்‌ 
பொழுது பள்ளத்தில்‌ தடுக்கி விழாதபடி நான்தான்‌ எப்‌ 
பொழுதும்‌ பார்த்துக்கொள்ளுகிறபடியால்‌, குன்‌ 
“ஸோபர்‌,” கிளார்க்குகள்‌, நண்பர்கள்‌, ஏழை பந்துக்‌ 
கள்‌, மற்றுமுள்ள சிறு வக்கீல்கள்‌ இவர்கள்‌ யாவரும்‌ 
இருக்க, அவர்‌ வரவர என்னிடம்‌ அபிமானம்‌ பாராட்‌ 
டத்‌ தொடங்கிவிட்டார்‌. தைரியமாகத்‌ துணிந்தடிப்‌ 
பவர்கள்‌ வெல்லுவது சுலபம்‌ அல்லவா? அவரோடு 
ஓட்டிக்கொண்டு விட்டேன்‌, அல்லது அவரைப்பற்றிக்‌ 
கொண்டேன்‌ என்றும்‌ சொல்லலாம்‌. நான்‌ ஒருவரை 
யும்‌ கட்ட தெருங்க விடுவதில்லை. வல்லான்‌ வகுத்ததே 


வாய்க்கால்‌. ஆணவத்தின்‌ வன்மைக்கு அளவில்லை. 
அதுவே பெரும்‌ தருமமாகும்‌. பொறுத்தார்‌ பூமி 
யாள்வார்‌ என்பது பொய்‌. என்னால்‌ கூடியமட்டும்‌ 


நான்‌ அடக்கமாக இருந்து பார்த்தாயிற்று. அடித்துப்‌ 
பிடுங்குபவன்‌ பொறுமையாக இருக்க முடியுமா? என்‌ 
அநுபவமே அதற்குச்‌ சாட்சி. நான்‌ இருவிதமாகவும்‌ 
நடந்து பார்த்தேன்‌ —”” 

“ஏப்பொழுதும்‌ அயோக்கியத்தனத்தையே மெச்‌ 
சிக்‌ கொண்டாடுகிறீர்களே! ஒரு நாள்‌ அதனால்‌ பெரும்‌ 
துன்பமே சம்பவிக்கும்‌. உங்கள்‌ நண்பர்‌ ராமுவுக்கு நேர்‌ 
விரோதமாக இருக்கிறீர்கள்‌! அவரைப்பற்றி எவ்வ 
ளவோ தடவை நீங்கள்‌”? 

**ஆகையினால்தான்‌ நல்ல வரும்படி வரக்கூடிய சிறு 
வக்கீலாக நானும்‌, காம்ப்‌ கிளர்க்கு உத்தியோகத்தில்‌ 


174 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


அடிமைத்‌ தொழில்‌ செய்பவனாய்‌ அவனும்‌ இருக்கிறோம்‌. 
அது கிடக்கட்டும்‌! நான்‌ உனக்கு ஒரு சங்கதி சொல்ல 
மறந்துவிட்டேன்‌. கடற்கரையில்‌ ராமுவைச்‌ சற்று 
முன்புதான்‌ நான்‌ பார்த்தேன்‌. எப்பொழுதும்போல்‌: 
பழைய ஆடை அணிந்த ராமுவாகவே காணப்பட்டான்‌. 
இருபத்தைந்து ரூபாய்‌ சம்பளத்தில்‌ காம்ப்‌ களொர்க்காக 
இருப்பவன்‌ என்ன செய்வான்‌? பாவம்‌, தன்‌ நிலத்தைக்‌. 
கூட விற்றுவிட்டானாம்‌!”” 

எல்லாம்‌ உங்களைப்போன்ற நண்பர்களுக்கு உதவி 
செய்யும்‌ பொருட்டுத்தான்‌! ஒன்றும்‌ தெரியாதவர்‌! 
ஏன்‌ அவரை அகத்திற்கு அழைத்துக்கொண்டு வரவில்லை?' 
சாதாரண நன்றி விசுவாசங்கூட—”*” என்று கோகிலம்‌. 
உரைத்தாள்‌. 

! “நன்றி விசுவாசமா? மணிக்கு நாற்பது மைல்‌: 
வேகத்தில்‌ நான்‌ பறந்து வந்துகொண் டிருக்கும்பொழுது 
என்ன செய்வது? ரோட்டில்‌ கால்‌ நடையாகச்‌ செல்லும்‌. 
ஒவ்வொருவனையும்‌ எங்கள்‌ ஸீனியர்‌ தம்‌ மோட்டாரில்‌ 
ஏற்றிச்‌ செல்வாரென்று நினைக்கிறாயா? என்னை ஏற்றிக்‌ 
கொண்டுவந்து வீட்டில்‌ விடுவதற்கே எவ்வளவோ சுற்றி 
வளைத்துச்‌ சமத்காரமாகப்‌ பேசவேண்டி யிருந்தது. அது 
வும்‌ ஒரு தடவையாவது நான்‌ மோட்டாரில்‌ ஏறி இறங்கு 
வதை நீ பார்க்க வேண்டும்‌ என்பதற்காக நான்‌ சிரமப்‌ 
பட்டதே ஒழிய வேறல்ல” என்றான்‌ கேதாரி, 

“நீங்கள்‌ ராமுவை அழைத்துக்கொண்டு சாதாரண 
மாக நடந்து அகத்திற்கு வந்திருந்தால்‌ எனக்கு இன்னும்‌ 
எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கும்‌. ஆனால்‌, நீங்கள்‌ 
அவரைக்‌ கண்டு பேசவே இல்லையா?” 

“பாவம்‌, மோட்டாரில்‌ என்றைக்காவது ஏறியிருந் 
தாலல்லவா உனக்குத்‌ தெரியும்‌! நாற்பது மைல்‌ வேகத்‌ 
தில்‌ தார்‌ அடித்த ரோட்டில்‌ பறநீதுகொண்‌ டிருக்கும்‌ 
பொழுது, வழியில்‌ நடந்து செல்லும்‌ ஒருவனுடன்‌ பேசு 
வது எப்படி?” 


நட்பேனும்‌ துலைக்கோல்‌ 175 


“கண்டவுடன்‌, நீங்கள்‌ வண்டியை விட்டாவது 
உடனே இறங்கி யிருக்கலாம்‌.” 

“ஓரு காம்ப கிளார்க்குடன்‌ பேசப்‌ போய்‌, இன்‌ 
வளவு பெரிய மோட்டாரில்‌ வந்து, வீட்டு வாசலில்‌ 
இறங்குவதை நீ மட்டுமல்ல, தெருவில்‌ அனைவரும்‌ 
பார்ப்பதைக்‌ கெடுத்துக்கொள்ளுவதா? நன்றாகச்‌ சொன்‌ 
னாய்‌! நான்‌ இன்னும்‌ அவ்வளவு பைத்தியக்காரன்‌ ஆக 
வில்லை!:* 

“*நானாக இருந்தால்‌, உடனே மோட்டாரை விட்டுக்‌ 
குதித்து, ராமுவின்‌ காலில்‌ விழுந்து நமஸ்கரித்திருப்‌ 
பேன்‌. அவர்‌ இல்லாவிட்டால்‌, நாம்‌ இப்பொழுது கை 
யில்‌ அரைக்காசு இல்லாமல்‌ திண்டாடிக்கொண் டிருக்க 
மாட்டோமா? அவர்‌ அந்தக்‌ கேஸை அனுப்பியிரா 
விட்டால்‌,---** 

“நான்‌ இன்னும்‌ தைரியமாக எதையாவது செய்து 
சம்பாதித்திருப்பேன்‌! அப்பொழுது இந்தத்‌ தொல்லை 
எல்லாம்‌ இல்லை: கோகிலம்‌, ஒருவருக்குக்‌ கடமைப்‌ 
பட்டிருப்பது எவ்வளவு கஷ்டம்‌ என்பது உனக்குத்‌ கெரி 
யாது. நன்றியில்லாமல்‌ இருப்பதுதான்‌ எவ்வளவோ 
சகஜமாக இருக்கிறது! செய்த உபகாரத்தை மறக்க முய 
லுவதே மனிதன்‌ இயல்பு. அவனவன்‌ விதி அவனவ 
னைப்‌ பொறுத்ததே ஒழிய, ஒருவனால்‌ ஒருவன்‌ உயரு 
வதும்‌ தாழ்வதும்‌ ஒரு நாளும்‌ இல்லை. இம்மாய உல 
இல்‌, வெளிப்பார்வைக்கு எல்லாம்‌ அப்படித்தான்‌ தோன்‌ 
றும்‌. அம்மாதிரியான வீண்‌ பிரமைக்கு உள்ளானால்‌, நாம்‌ 
பிழைப்பது துர்லபந்தான்‌. ராமு இல்லாவிட்டால்‌ 
என்ன! வேறு எவனாவது ராமுவுக்குப்‌ பதிலாக எனக்கு 
வந்து சேர்ந்திருப்பான்‌!' ்‌ மலைமேலிருந்து ஓடி வரும்‌ ஜல 
மானது வழியில்‌ எவ்வளவு கற்பாறைகள்‌, விருட்சங்‌ 
கள்‌, புதர்கள்‌ முதலியவை தடையாக நின்றபோதிலும்‌, 
எவ்விதமாகவாவது கீழ்‌ நோக்கிச்‌ செல்லுமே ஒழிய, 
தனக்கு வழி விட்ட ஒவ்வோர்‌ இடுக்கிற்கும்‌ பொந்திய 


1/6 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


கும்‌ தன்‌ நன்றியைச்‌ செலுத்தும்பொருட்டுத்‌ தங்கி நிற்ப 
தென்றால்‌, சாத்தியமா??? 

“இதுவரையும்‌ இவ்வளவு அநியாயமாக நீங்கள்‌ 
பேசி நான்‌ கேட்டதில்லை. இவ்வண்ணம்‌ நன்றியில்‌ 
லாமல்‌ இருப்பது பழக்கத்தினால்‌ என்று வைத்துக்கொண் 
டாலும்‌, நீங்கள்‌ இவ்வாறு இருப்பது விசனிக்கத்தக்கது!”? 

““நன்றி விசுவாசத்தினால்‌ உறவு நிற்காது. அதனால்‌ 
ஒருவருக்கும்‌ நன்மை இல்லை. பிரான்ஸ்‌ தேசத்துச்‌ சக்‌ 
கரவர்த்தி நெப்போலியன்‌ என்பவர்‌, இதை ஒரு சித்‌ 
தாந்தமாக எவ்வளவோ தரம்‌ கூறியிருக்கிறார்‌.” 

கேதாரி கோகிலத்தின்‌ எதிரில்‌ நிமிர்ந்து நின்று 
கொண்டு, ““‘கோகிலம்‌, இன்னும்‌ அதிகமாக இரைச்ச 
லிட்டு என்னுடன்‌ சண்டைக்கு நிற்கிறாய்‌ என்பதைத்‌ 
குவிர, மற்றப்படி, நீயும்ராமுவும்‌ எல்லா விஷயத்திலும்‌ 
ஒரே மாதிரியாகவே இருக்கிறீர்கள்‌. என்‌ இனத்‌ 
தைச்‌ சேர்ந்தவள்‌ மீனாட்சி. அவளைப்போல்தான்‌ இருக்க 
வேண்டும்‌. கல்யாணம்‌ ஆவதற்கு முன்‌, ராமுவுடன்‌ 
சேர்ந்து, வேண்டாத உயர்ந்த எண்ணங்களையெல்லாம்‌ 
மேற்கொண்டு அவதிப்பட்டேன்‌. இப்பொழுதோ, நீ 
வந்து ஒன்றும்‌ புரியாமல்‌ உனக்குத்‌ தோன்றியதைச்‌ 
சொல்லி என்னை வருத்திக்கொண்‌ டிருக்கிறாய்‌. உப 
நிஷத்துக்களில்‌ சொல்லியிருப்பதுபோல்‌, உயிர்‌ வாழ்க்கை 
ஒரு யாகம்‌ போன்றதே. ஒன்றைக்‌ கொண்டு ஒன்று 
ஜீவிக்கிறது. தவளையைக்‌ கொன்று பாம்பு ஜீவிக்க, 
தவளை ஈயைக்‌ கொன்று உயிர்‌ வாழ்றெது. ஆயி 
னும்‌, ஒவ்வொன்றும்‌ தன்‌ தன்‌ வழியில்‌ நிரபராதியே. 
இதுதான்‌ உலக வாழ்க்கையின்‌ இயல்பு” என்றான்‌. 

““அதற்கெல்லாம்‌ ஒரு நாள்‌ நீங்கள்‌ அநுபவிக்காமற் 
போகமாட்டீர்கள்‌. நான்‌ ஒரு பெண்தான்‌ எனினும்‌, 
எனக்கு என்னவோ அவ்வாறு தோன்றுகிறது. வக்கீல்‌ 
களின்‌ ராஜ்யத்தில்‌ மட்டும்‌ மேலே ஈசுவரன்‌ ஒருவன்‌ 
இல்லையா? ராமு உதவி செய்திராவிட்டால்‌, நீங்கள்‌ ஒரு 


நட்பேனும்‌ தலைக்கோல்‌ 117 


நாளும்‌ வக்கீல்‌ ஆகியிருக்க முடியாது. அவர்‌ சிபாரிசு 
செய்திராவிட்டால்‌, அவ்வளவு பெரிய கேஸ்‌ உங்களுக்கு 
முதலில்‌ எப்படிக்‌ கிடைத்திருக்கும்‌? பெரியசாமி ஐயரு 
டைய கேஸினால்‌ நமக்கு நல்ல வரும்படி கிடைக்கவே 
தான்‌, உங்கள்‌ ஸீனியரும்‌ ஏதோ உங்களை இப்பொழுது 
கொஞ்சம்‌ சட்டை பண்ணுகிறார்‌. உங்கள்‌ நண்பர்‌ 
ராமுவினால்தான்‌ இவ்வளவு அபிவிருத்தியும்‌ உங்களுக்கு 
ஏற்பட்டது. அவர்‌ இல்லாவிட்டால்‌, நீங்கள்‌ இண்‌ 
டாடிக்கொண்டுதான்‌ கிடக்கவேண்டும்‌!”* 

“அம்‌, நானும்‌ உன்னைக்‌ கல்யாணம்‌ செய்து 
கொண்டிருக்கமாட்டேன்‌.”” 

““அவார்‌ இல்லாவிடில்‌, நீங்கள்‌ வாரச்‌ சாப்பாட்‌ 
டிற்கு அலைந்துகொண்டுதான்‌ கிடந்திருப்பீர்கள்‌! இந்தத்‌ 
கோஷத்திற்குத்‌ தெய்வம்‌ உங்களை க்ஷமிக்கட்டும்‌! இப்‌ 
பொழுதுதான்‌ என்ன? அவர்‌ எங்கே இருப்பாரென்று 
போய்த்‌ தேடிப்‌ பார்க்கக்கூடாதா? அவராவது உங்களைப்‌ 
பார்த்தாரோ, இல்லையோ??* 

“ஓரு க்ஷணம்‌ நானும்‌ அவனைப்‌ பார்த்தேன்‌; அவ 
னும்‌ என்னைப்‌ பார்த்துத்‌ தெரிந்துகொண்டான்‌. ஆனால்‌ 
இருவரும்‌ உடனே மறுபக்கம்‌ திரும்பிக்கொண்டோம்‌. 
ஒருவர்மேலும்‌ தப்பிதம்‌ இல்லை! என்‌ சிறு கோகிலமே, 
உலகமே இவ்வாறு இருக்கிறது!” 

கேதாரி கோகிலத்தின்‌ கையை இழுத்துப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு, அவளை நோக்கி அன்புடன்‌ கூறத்‌ கொடங் 
கினான்‌. 

“உண்மையில்‌, நான்‌ கெட்டவனா? என்‌ இருதயத்‌ 
தினுள்‌ நான்‌ ராமுவைச்‌ சில சமயம்‌ கொண்டாடுவ 
துண்டு. அவன்‌ ஓர்‌ காம்ப்‌ கிளார்க்‌. நானோ நல்ல 
வரும்படி வரக்கூடிய ஒரு வக்கீல்‌. . இவ்வளவு ஏற்றத்‌ 
தாழ்வுள்ள இருவரிடம்‌, சம நிலையில்‌ நிற்கக்கூடிய நட்‌ 
பென்னும்‌ துலைக்கோல்‌ எவ்வாறு நிலைத்து நிற்கக்கூடும்‌? 
இரு முனைகளும்‌ ஏற்றத்தாழ்வாக இருந்தால்‌ கோலும்‌ 

மே. ஓ. ௨. 12 


118 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


தலைகீழாக விழுந்துவிடும்‌. விஷயத்தை உள்ளபடி 
பார்க்க வேண்டாமா? தெய்வ சம்மதம்‌ அவ்வண்ணம்‌ 
இருக்கும்பொழுது, நாம்‌ என்ன செய்யலாம்‌? உயர்ந்த 
எண்ணங்களை வைத்துக்கொண்டு யோக்கியதையற்று 
இருப்பதும்‌, முற்றும்‌ காரியவாதியாக இருப்பதைப்‌ 
போல்‌ பாவத்திற்கு இடமே. கோகிலம்‌, இன்றிரவு 
சமையல்‌ என்ன? வெங்காய வாசனை வீசுறெதே! விசேஷ 
தினங்களில்‌ அதைப்போல்‌ ருசியான பதார்த்தம்‌ 
வேறொன்றும்‌ இல்லை. நல்ல சந்தோஷ சமயத்தை 
நன்றாக அநுபவிப்போம்‌, வா. ஒவ்வொன்றையும்‌ 
அதிகமாக உட்புகுந்து கவனித்து, அநாவசியமாகப்‌ 
பயந்துகொண்டு அந்தச்‌ சந்தோஷத்தைக்‌ கெடுக்காதே!”* 

இவ்வாறு சொல்லிய கேதாரி, தன்‌ அன்பை உறுதி 
யாக்கும்‌ பொருட்டு அவளை இழுத்து, கன்னத்தில்‌ முத்த 
மிட்டுக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக ரோஜா மலர்‌ போன்ற 
செவ்விதழை அணுகினான்‌. எவ்வளவு மனோ தைரியம்‌ 
உள்ளவர்களும்‌ யெளவன மங்கையர்‌ கோபங்‌ கொள்ளு 
வதைக்காண அஞ்சுவார்கள்‌. சொந்த மனைவியாக இருந்‌ 
தால்‌ கேட்கவேண்டுமா? 


29 
நூதன விளக்கம்‌ 


ராமுவின்‌ தோற்றம்‌ மிகவும்‌ மட்டமாக இருந்த 
தென்று கேதாரி தன்‌ மனைவியிடம்‌ கூறியது முற்றும்‌ 
சரியல்ல. தற்கால நாகரிகத்தைக்‌ கவனிக்கும்பொழுது, 
ராமு மிகவும்‌ தாழ்ந்த உடை அணிந்திருந்தான்‌ என்றே 
கூற வேண்டுமாயினும்‌, அவன்‌ இப்பொழுது ஓர்‌ அற்பக்‌ 
காம்ப்‌ கிளார்க்‌ அல்ல. காசி என்ற ஊரில்‌ டிப்டி 
தாசில்தார்‌ உத்தியோகம்‌ வகிப்பவனேன்று முன்னமே 
கூறியிருக்கிறோம்‌. இதற்குள்‌ ராமுவுக்கு உத்தியோ 
கத்தில்‌ நல்ல பெயரும்‌ உண்டாகி விட்டது. கடற்‌ 
கரையில்‌ கேதாரி அவனைக்‌ கண்டபொழுது, தலைமை 
ஸ்தானத்திலிருந்து, தன்னை மிகவும்‌ ஆதரித்துக்‌ கொண்‌ 
டாடி வந்த காடெல்‌ துரையை அவன்‌ பார்க்கச்‌ சென்று 
கொண்டிருந்தான்‌. மிஸ்டர்‌ காடெல்‌ அதிருஷ்ட 
வசத்தினால்‌, ரெவினியூ போர்டின்‌ பிரதான அங்கத்தின 
ராக இப்பொழுது சென்னையில்‌ வசித்து வந்தார்‌. அவ 
ருக்கு அதிருஷ்டம்‌ நாள்‌ கழித்து வந்தபோதிலும்‌, அரை 
குறையாக வரவில்லை. 

ரெவினியூ போர்டு ஆபீசானது, சென்னைச்‌ சர்வ 
கலாசாலைக்‌ கட்டடத்தின்‌ பக்கத்தில்‌, கவர்னர்‌ பங்களா 
வுக்குச்‌ சமீபமாகக்‌ கடற்கரை ஓரத்தில்‌ இருந்த சிபாக்‌ 
அரண்மனை என்ற இடத்தில்‌. இருக்கிறது. முற்காலத்தில்‌ 
கர்நாடக நவாப்புகள்‌ அக்கட்டடத்தைத்தான்‌ தங்கள்‌ 
விகாரப்‌ பிரதேசமாக உபயோகித்துக்கொண் டிருந்த 
னர்‌. பலவித இனிய வாத்திய ஓலி நிரம்பியிருந்த 
இடத்தில்‌, இப்பொழுது டைப்‌ அடிக்கும்‌ ஓசையும்‌, 
வேர்த்துக்‌ களைத்துப்‌ போன கிளார்க்குகளின்‌, அடங்கிய 
பெருமூச்சின்‌ சப்தமுமே ஓய்வு ஓழிவு இல்லாமல்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தன. ஆயினும்‌, நாம்‌ மேற்கூறியது 8ழே 


180 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


இருப்பவர்களின்‌ கதி. கண்ணாடிபோல்‌ வழுவழுப்‌ 
பாகவும்‌, விசாலமாகவும்‌ உள்ள படிக்கட்டுகளின்‌ 
வழியாக ஏறி மேலே சென்றால்‌, முன்பு விகாரப்‌ பிரதே 
சமாக இருந்த அடையாளங்கள்‌ காணப்படும்‌. 

சலவைக்‌ கல்லினாலாகிய சுவர்கள்‌, இன்றும்‌, வழு 
வழுப்பாக விளங்குகின்றன. வெகு நேர்த்தியாக அலங்‌ 
கரிக்கப்பட்டு, காற்று நன்றாக அடிக்குமாறு கடற்கரையை 
நோக்கிய வண்ணம்‌ இருக்கும்‌ விசாலமான முன்பக்கத்து 
அறை ஒன்றில்‌ காடெல்துரை ஹாவன்னா ஸிகார்‌ ஒன்றைப்‌ 
பிடித்துக்கொண்டு ஒரு சோபாவில்‌ உட்கார்ந்திருந்தார்‌. 
வாயிலிருந்த சுருட்டினின்றும்‌ அநாயாசமாக விடப்பட்ட 
புகை, சுருள்‌ சுருளாக மேலெழும்புவதைக்‌ களிப்புடன்‌ 
அவர்பார்த்துக்கொண்‌ டிருந்ததானது, சிறு கற்களை உயர 
விட்டெறிந்து மகிழ்வெய்தும்‌ ஒரு குழந்தைக்குச்‌ சமான 
மாகவே இருந்தது. யாரோ ஒரு நண்பரின்‌ வரவை 
எதிர்பார்த்தவர்போல்‌ காணப்பட்ட காடெல்‌ துரை, 
கால தாமதம்‌ ஆவதைப்‌ பொறுக்காதவராக உட்கார்ந்‌ 
இருந்தார்‌. அச்சமயம்‌ மாடிப்படியில்‌ அடிச்சத்தம்‌ 
கேட்கவே வருவது ராமுவென்று, சங்கோசமும்‌ அச்சமும்‌ 
குடிகொண்ட அவனது நடையினின்றுமே ஊகித்து அறிந்‌ 
தவராக, “வாவா, ராமசந்திரன்‌!” என்று தம்‌ சோபா 
வினின்றும்‌ நகராமலே களிப்புடன்‌ கூவி அழைக்கலானார்‌. 

“விர்‌ ரென்று உள்ளே அடிக்கும்‌ கடற்காற்றும்‌ 
அந்தக்‌ குளிர்ந்த மாலை நேரமும்‌ வெகு சுகமாக இருந்‌ 
தன. “வா, இந்த நாற்காலியில்‌ உட்கார்ந்துகொள்‌. 
இல்லை, இந்தச்‌ சோபாவிலேயே உட்கார்‌! சுகமாக இருக்‌ 
கும்‌! சங்கோசப்படாகே. இப்பொழுது நீ காம்ப்‌ கிளார்க்‌ 
அல்ல. டிப்டி தாசில்தார்‌ அல்லவா! என்னுடன்‌ சம 
மாக உட்கார்ந்துகொள்ளலாம்‌. உன்னைக்‌ காண 
எனக்கு மிகவும்‌ ஆவலாக இருந்தது. துூரசி-மாமண்டூர்‌ 
ஏரியை ஏதோ பழுது பார்க்கவேண்டுமென்று கேட்டுக்‌ 
கொள்ளும்‌ வியாஜமாக, அரசியல்‌ முறையைப்பற்றி நீ 
எழுதிய சிறந்தவியாசத்தைப்‌ படித்து, ரெவினியூ போர்டு 


நூதன விளக்கம்‌ , 181 


ஆபீசில்‌ அனைவரும்‌ வெகு ஆச்சரிய மடைத்தனர்‌. 
அதன்‌ தத்துவ விளக்கமும்‌, எழுதியிருந்த மாதிரியும்‌ 
யாவரையும்‌ கவர்ந்துவிட்டன'' என்றார்‌. 

' தங்களுக்கு என்னிடம்‌ எப்பொழுதும்‌ பட்சம்‌ அதி 
கந்தான்‌”? என்று ராமு சங்கோசத்தினால்‌ தயங்கிய குர 
லில்‌ உரைத்தான்‌. 

“இப்பொழுதுதான்‌ ஒரு மணி நேரத்திற்கு முன்பு 
சர்வகலாசாலை வைஸ்சான்ஸலர்‌ அவர்களுடன்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தேன்‌. உனக்கு இரண்டு தடவையும்‌ பி, 
ஏ. பரீட்சை தவறியது எதனாலென்று எனக்கு விளங்க 
வில்லை. கவர்னர்‌ அவர்களிடமும்‌, சர்வகலாசாலை 
வைஸ்‌ சான்ஸலர்‌ அவர்களிடமும்‌ உன்னுடைய வியா 
சத்தைக்‌ காட்டினேன்‌; அவர்களும்‌ மிகவும்‌ மெச்சிப்‌ 
புகழ்ந்தார்கள்‌. நமது ஆபீஸ்‌ சம்பந்தமான விஷயங்‌ 
களைப்பற்றிப்‌ பேசுவோம்‌. தூசியில்‌ நீ நன்றாய்‌ வேலை 
பார்த்து வருவதைக்‌ காண, உனக்கு அவ்வுத்தியோகம்‌ 
அளித்ததைப்பற்றி வெகு சந்தோஷப்படுகிறேன்‌. 
இந்தியாவைப்போல்‌ விவசாயத்‌ தொழிலே பிரதானமாக 
இருக்கும்‌ தேசத்தில்‌ விவசாயச்‌ சீர்திருத்தந்தான்‌ 
முதலில்‌ கவனிக்கவேண்டிய விஷயம்‌ என்று நீ கொண்‌ 
டிருக்கும்‌ கொள்கையை நான்‌ முழு மனத்துடன்‌ ஒப்புக்‌ 
கொள்ளுகிறேன்‌.” * 

**இவ்வளவு முக்கியமான விஷயத்தைத்தான்‌ பிரிட்‌ 
டிஷ்‌ கவர்மென்டார்‌ சென்ற நூறு அண்டுகளாகச்‌ 
சிறிதும்‌ கவனிக்கவே இல்லை!”” 

“அம்‌, உண்மையே! ஆயினும்‌, உன்னுடைய 
உள்ளக்‌ கிளர்ச்சியின்‌ தூண்டுதலால்‌ நான்‌ அதைத்‌. 
திருத்த முயலுவேன்‌!'”' இதுவரையும்‌ காடெல்‌ துரை 
இவ்வாறு ஒருவரையும்‌ கொண்டாடியதே இல்லை. 
“எங்கே, அந்த ஏரியைப்பற்றி நன்றாகச்‌ சொல்‌, 
கேட்போம்‌!'” 

தூசி என்பது ஓர்‌ சிறு கிராமம்‌. அங்கு, தூசி- 
மாமண்டூர்‌ ஏரியினின்றும்‌ வருஷமுழுவதும்‌ வற்றாக 


182 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


ஓர்‌ வாய்க்கால்‌ ஓடிக்கொண்‌ டிருக்கிறது. எல்லாக்‌ 
இரா மங்களையும்‌ போல்‌, ஊர்‌ நடுவில்‌ சிறு அழகிய விஷ்ணு 
ஆலயமும்‌, அதைச்‌ சுற்றித்‌ தெருக்களும்‌ விளங்க, 
அவற்றின்‌ வெளிப்புறத்தில்‌ வேலை செய்யும்‌ எளிய 
ஐனங்கள்‌ வசித்து வந்தனர்‌. வலப்பக்கத்தில்‌ ஓர்‌ 
சிறு குளம்‌ இருப்பினும்‌, ஊருக்கு வேண்டிய ஜல்‌ 
மெல்லாம்‌ நாம்‌ மேற்கூறிய வாய்க்காலினின்றுமே 
உபயோகப்பட்டு வந்தது. தூசி மாமண்டூர்‌ ஏரி இயற்கை 
யில்‌ வற்றாததென்றே சொல்லலாம்‌. தெற்கு-வடக்கான 
இரு மலைத்தொடர்கள்‌ நூறு கஜ தூரத்திற்குள்‌ 
ளேயே ஒன்றுக்கொன்று துணையாகி அமைந்து பெரிய 
ஏரியொன்று இயற்கையிலேயே அமைந்திருக்றெது. 
வெகு காலத்திற்குமுன்‌ பல்லவ வம்சத்தைச்‌ சேர்ந்த 
வன்‌ ஒருவன்‌ இதைப்‌ பார்த்துச்‌ சந்தோஷித்து, இரண்டு 
மலைத்தொடருக்கும்‌ நடுவில்‌ பலமான அணை ஒன்றுகட்டிப்‌ 
பல சதுர மைல்‌ அளவுள்ள ஏரியில்‌ நீரைத்‌ தேக்கி, சுற்று 
முள்ள நிலத்திற்கு ஐலம்‌ பாயும்படியாகவும்‌, லட்சம்‌ 


ஜனங்கள்‌ செளக்கியமடையவும்‌ செய்தான்‌; இந்த 
அணைக்கு இரண்டு மைலுக்கு அருகிலேயே ஓடிச்‌ 
கொண்டிருக்கும்‌ காட்டாறான பாலாற்றினின்றும்‌ 


கால்வாய்‌ ஒன்று மேற்கில்‌ பிரிந்து, மழைக்‌ 
காலத்தில்‌ ஏரிக்கு நீர்‌ நிரப்பும்‌. ஏரி முற்றும்‌ நிரம்பி 
விட்டால்‌, பிறகு மூன்று வருஷங்களுக்கு ஜலத்தைப்பற்‌ 
றிக்‌ கவலை இல்லை: இதர திராமங்களைவிட, தர 
என்ற கிராமம்‌ இவ்வேரியின்‌ முதல்‌ மடையில்‌ உள்ளது. 
நீர்‌ வறண்ட காலத்திலும்‌, அதன்‌ விளைச்சலுக்கு 
ஒன்றும்‌ குறைவில்லை. சிறிது வறண்ட பூமியான வட 
ஆர்க்காடு ஜில்லா முழுவதிலும்‌ இந்தக்‌ கிராமம்‌ ஓன்று 
தான்‌ சமீபகாலம்‌ வரையிலும்‌, மிகவும்‌ செழிப்பும்‌ பணப்‌ 
பெருக்கும்‌ உடையதாக இருந்தது. ஆயினும்‌, இடை 
விடாது பெருகிய இந்தச்‌ செல்வத்திற்கு அகாரம்‌ ஒன்று 
இருந்தது. என்னவெனில்‌, ஏரிக்கு ஜலம்‌ பாயும்‌ கால்‌ 
வாய்‌ ஒன்று உண்டென்று சொன்னோம்‌ அல்லவா? அது. 


நூதன விளக்கம்‌ 188 


பத்து மைலுக்கு மேல்‌ நீளமுள்ளது. பாலாற்றில்‌ ஒரு 
வாரத்திற்கு மேல்‌ வெள்ளம்‌ நிற்பது அரிதாகையால்‌, 
பிரதி வருஷமும்‌ சேறு, மணல்‌ தேங்காவண்ணம்‌ கால்‌ 
வாயை வெட்டி வைத்திருந்தால்‌ அல்லது அதன்‌ 
வழியாக ஏரிக்கு நீர்‌ நிரப்புவது சாத்தியம்‌ அல்ல. 

ராமு தூசியில்‌ டிப்டி தாசில்தாராகச்‌ சென்ற 
பொழுது, அவ்வூரின்‌ ஸ்திதி மிகவும்‌ ' கேவலமாக 
இருந்தது. சற்றேறக்குறைய இருபது வருஷங்களுக்கு 
முன்பு, அதுவரையும்‌ பெய்யாத விதமான பெரு மழை 
காரணமாக, வெள்ளம்‌ அதிகரித்துப்‌ பாலாறு கரை 
உடைத்துக்கொண்டதில்‌, கால்வாய்‌ இருந்த இடம்‌ தெரி 
யாமல்‌ போய்‌, மணல்‌ வந்து மூடிக்கொண்டது. அதை 
மறுபடியும்‌ வெட்டுவதென்றால்‌, தனியாக ஒரு சிறு கிரா 
மம்‌ என்ன செய்யும்‌? 

இவ்விஷயமெல்லாம்‌ காடெல்‌ துரையின்‌ மனத்தில்‌ 
நன்றாகப்‌ படும்படி ராமு மிக்க ஆவலுடன்‌ தெளிவாக 
எடுத்து உரைத்தான்‌. “இவ்வொரு கிராமம்‌ மட்டுமல்ல; 
அந்த முப்பது கிராமங்களும்‌ சேர்ந்து முயன்றாலும்‌, 
பத்து மைல்‌ தூரம்‌ வெட்டுவதனால்‌ ஏற்படும்‌ பொருட்‌ 
செலவைத்‌ தாங்க முடியாது. இருபது வருஷகாலமாகக்‌ 
குடிகொண் டிருக்கும்‌ வறுமையானது ஜனங்களை ஓத்‌ 
துழைக்க வொட்டாமற்‌ செய்திருப்பதுடன்‌, அவர்களுக்கு 
வேறு கதியொன்றும்‌ இல்லாமலும்‌ அடித்துவிட்டது. 
ஊரில்‌ சண்டையும்‌ பல வேற்றுமைகளும்‌ ஏற்பட்டு, 
ஆலயமும்‌ பாழடைந்த ஸ்திதியில்‌ இருக்கிறது. இப்‌ 
பேருதவியைச்‌ செய்து மக்களின்‌ சிரமத்தை நிவர்த்திப்‌ 
பது கவர்மென்டாரின்‌ கடமை அல்லவா?” என்று ராமு 
கேட்டுக்கொண்டான்‌. 

“அயினும்‌, ராமசந்திரன்‌, சில சிறு ரொமங்க 
ளுக்கு - ஜலம்‌ பாய்ச்சும்பொருட்டு, கவர்மென்டார்‌ 
ஒரு லட்சம்‌ ரூபாய்‌ எங்கிருந்து கொண்டு வருவார்கள்‌? 
அது சாத்தியமல்ல” என்றார்‌ மிஸ்டர்‌ காடெல்‌. 

“சாத்தியமல்ல என்று சொன்னால்‌ எப்படி? தாங்‌ 


184 முருகன்‌ ஓர்‌, உழவன்‌ 


கள்‌ செய்தே தீர வேண்டிய, பிரதானமான காரியம்‌ 
ஒன்றைக்‌ கவர்மென்டார்‌ செய்யாமல்‌ விட்டதாகத்தான்‌ 
அப்பொழுது கூற வேண்டும்‌. அதனால்‌, அதிருப்தியும்‌, 
கலகமும்‌ இவ்விடங்களில்‌ மேன்மேலும்‌ அதிகமாகும்‌. 
ஒரு ஹிந்து அரசன்‌, எவனாக இருப்பினும்‌, இவ்வுபகா 
ரத்தை ஆதியிலேயே செய்திருப்பான்‌ என்பதில்‌ ஐய 
மில்லை. பிழைக்க வழியில்லாமையால்‌, எவ்வளவோ 
ஸம்ஸ்கிருத வித்துவான்‌௧ளும்‌ வேதாந்த விசாரணை 
செய்பவர்களும்‌ அந்தக்‌ கிராமத்தை விட்டு வேறிடம்‌ 
சென்றுவிட்டார்கள்‌, பயிர்வேலை செய்யும்‌ எளிய 
ஜனங்களோ ஒருவரை ஒருவர்‌ அடித்துக்‌ கொல்செய்து 
கொண்டு, பெரும்‌ கொள்ளைக்காரர்கள்‌ ஆகிவிடவே, 
ஊரில்‌ கலகமும்‌ கட்சியும்‌ குடிகொண்டு விட்டன!”” 

“இவற்றுக்கும்‌ ஏரிக்கும்‌ என்ன சம்பந்தம்‌? இவ்‌ 
விஷயங்களைப்பற்றிச்‌ சண்டையிடுவது எப்பொழுதும்‌ 
உங்கள்‌ வழக்கந்தானே!?* 

“அம்‌, வயிறு நிரம்பியிருக்கும்பொழுது இதெல்‌ 
லாம்‌ வேடிக்கையே. வயிறு காய்ந்து கிடக்கும்பொழுதோ 
வேடிக்கை வினையாக மாறிவிடும்‌! பட்டினி கிடக்கும்‌ 
பொழுது மனிதன்‌ கண்டையிடா மல்‌ என்ன செய்வான்‌? 
தேசங்களுக்குள்‌ யுத்தமும்‌ சாதிக்கலகமும்‌ பசிப்பிணி 
யினாலேயே பிறக்கின்றன. உண்பதற்கு ஒன்றுமே இல்லா 
விடில்‌, கேவலம்‌ காட்டு மிராண்டிகளென ஒருவரை 
ஒருவர்‌ கொன்று தின்ன முயலுகின்றார்கள்‌.”” இவ்வாறு 
கூறி ராமு சிறிது நிறுத்தினான்‌. 

“ராமசந்திரன்‌, நீ சொல்வது சரி. வெகு சாவ 
தானமாக நீ எனக்கு விஷயத்தை முற்றும்‌ எடுத்துக்‌ 
கூறி விட்டாய்‌'” என்று காடெல்துரை கூறினார்‌. 

£* அதோடு மட்டும்‌ அல்ல! இருபது வருஷங்களுக்கு 
முன்பு, போலீஸ்‌ ஸ்டேஷன்‌, சப்‌ மாஜிஸ்திரேட்‌ கோர்ட்டு 
இவையொன்றும்‌ அங்கே தேவை இல்லாமல்‌ இருந்தது. 
இப்பொழுது, இரண்டிற்கும்‌ ஓய்வு ஒழிவு இல்லாமல்‌, 
வலை இருக்கிறது. சர்க்கார்‌ செலவு விருத்தியாகிக்‌ 


நூதன விளக்கம 185 


கொண்டே வர, ஜனங்களும்‌ மேன்மேலும்‌ செல்வப்‌ பற்று 
உள்ளவர்களாய்‌, பிறர்‌ பாடுபட்டு உழைப்பதைக்‌ 
கொண்டு ஜீவிக்கின்றனர்‌. தலைமையான பயிர்த்‌ 
தொழிலை விட்டு, பேனாவைப்‌ பிடித்து எழுதும்‌ நிஷ்பல 
மான உத்தியோக முறையைக்‌ கைக்கொள்ளுகிறார்கள்‌! 

“நீ சொல்லுவதில்‌ விஷயம்‌ உண்டு. ஆயினும்‌, 
ராமசந்திரன்‌, நாகரிகம்‌ என்பது இதுதான்‌. அதை 
நாம்‌ எவ்வாறு மாற்ற முடியும்‌?” 

“அப்படியே இருக்கட்டும்‌! ஆயினும்‌, அதனால்‌ 
நூற்றில்‌ தொண்ணூறு பேர்கள்‌ அடையும்‌ கதி என்ன 
என்பதைக்‌ கவனியுங்கள்‌. பத்துப்‌ பேர்‌ பாடு 
பட்டு உழைக்க, ஒருவன்‌ மட்டும்‌ சுகம்‌ அடைகிறான்‌? 
இக்காலத்து நாகரிகமாவது என்ன? சட்டைத்துணி 
தானே! உடல்‌, ஆவி இரண்டும்‌ உணவற்றிருப்பத 
னால்‌ நாடி தளர்ந்தும்‌ இருதயம்‌ நொந்தும்‌ சுவாசம்‌ 
திணறிக்கொண்டும்‌ இருப்பினும்‌, வேஷத்திற்காக 
உடையணிந்து வெளியிற்‌ செல்லுவது அவசியமாக 
. இருக்றெது! ஆடம்பரமற்ற வாழ்க்கையும்‌ உயர்ந்த மன 
நிலையும்‌ இப்பொழுது மிக்க அபூர்வம்‌ ஆகிவிட்டன 
சொந்தத்தில்‌ பசு ஒன்று இருந்தால்‌, அதன்‌ பாலைக்‌ 
குழந்தைகளின்‌ தேக செளக்கியத்துக்கு உபயோகிப்ப 
தில்லை. அதை விற்றுச்‌ சட்டைத்‌ துணிகள்‌ வாங்கி, 
உஷ்ணப்‌ பிரதேசத்தில்‌, உடம்பிற்குப்‌ பாரமாக அணியத்‌ 
தொடங்குகிறார்கள்‌. இன்னும்‌, மண்ணெண்ணெய்‌, 
நெருப்புப்பெட்டிகள்‌, காபிக்‌ கொட்டை, சர்க்கரை முத 
லியடாம்பீகப்‌ பொருள்களை வாங்குவதற்கும்‌ இது பயன்‌ 
படுகின்றது.”” 

“ஆயினும்‌, ராமசந்திரன்‌, இந்தச்‌ சில்லறைப்‌ பிழை 
களினால்‌ உங்கள்‌ கிராமங்கள்‌ நாசமடைய வேண்டுவ 
தில்லை. தப்பிதம்‌ உங்கள்‌ பேரில்தான்‌ இருக்கிறது. 
நீங்கள்‌ பாடுபட்டு உழைப்பதில்லை, உங்கள்‌ நிலங்க 
ளைச்‌ சீர்திருத்தி, எருவிடுவதற்குப்‌ பதிலாக வீண்‌ 
வம்பளந்து, காலத்தைக்‌ கழித்துவிட்டு, பொறுமைக்‌ 


186 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


கடலாகிய ஈசுவரன்மீதும்‌, ஓர்‌ அந்நிய கவர்மென்டின்‌ 
மீதும்‌ பழியைச்‌ சுமத்துகிறீர்கள்‌!”” 

“எங்கள்‌ நிலவிஷயத்தில்‌ எங்களுக்கு என்ன அதி 
காரம்‌ இருக்கிறது? கிராமங்களின்‌ கதி என்ன என்‌ 
பதைக்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌! விளைவில்‌ மூன்றில்‌ 
ஒரு பாகத்தைச்‌ சர்க்கார்‌, தங்களுக்குச்‌ செலுத்து 
வேண்டிய தீர்வையென எடுத்துச்‌ செல்லுகின்றனர்‌. 
மற்றோர்‌ பகுதி நாகரிக வாழ்க்கைக்கு இன்றியமையா த 
தான சட்டைத்‌ துணிகள்‌, காபிக்கொட்டை, சர்க்‌ 
கரை, மண்‌ எண்ணெய்‌ முதலிய சாமான்கள்‌ வாங்குவ 
தில்‌ செலவழிகிறது. மிஞ்சிய பாகந்தான்‌ கிராமத்‌ 
தில்‌ தங்கி நிற்கின்றது. அதையும்‌ வெளியூர்களுக்கு 
அனுப்பிவிடுகிறோம்‌. யாவற்றையும்‌ கொள்ளை கொள்‌ 
ளும்‌ நாகரிகமாகிய பெருங்‌ காற்றினின்றும்‌, கவர்‌ 
மென்ட்‌ கிஸ்தியினின்றும்‌, நாங்கள்‌ தப்பிப்‌ பிழைக்க 
வேண்டி இருக்கும்பொழுது, கஷ்ட ஜீவனமாகத்தான்‌ 
முடிகிறது என்பதைக்‌ கூறவேண்டுமோ? நிலங்களிலும்‌ 
சரியான விளைச்சல்‌ இல்லை. வயிறு காய்ந்து கிடக்கும்‌ 
பொழுது யோசனை ஓடுமா? எவ்வாறு விஷயங்களை 
ஆராய்ந்து, பிற்காலத்தைப்பற்றி எண்ணமிடக்கூடும்‌??? 

“விவசாயமே ஜீவாகாரமான தேசத்தில்‌, கவர்‌ 
மென்டார்‌ நீர்ப்‌ பாய்ச்சலைப்பற்றி அதிகக்‌ கவனம்‌ 
செலுத்த வேண்டும்‌ என்பது உண்மையே, ஆயினும்‌, 
நெடுநாளாக வந்த வழக்கம்‌ வேறு விதமாக இருக்கி 
றது. காலத்திற்கு ஏற்றபடி பரிபாலன முறைகள்‌ 
விதிப்பதைக்‌ காட்டிலும்‌, துரைத்தனத்தின்‌ அதிகாரம்‌ 
கெடாமல்‌ பார்த்துக்கொள்ளும்‌ வேலைதான்‌ எங்களுக்கு 
முக்கியமாக இருக்கிறது! இதை மாற்றும்‌ முயற்சி 
உங்களிடத்திலிருந்தாவது மேலதிகாரிகளிடத்தி லிருந்தா 
வதுதான்‌ வரவேண்டும்‌. அபிப்பிராயங்களே 
அடியோடு மாற வேண்டிய நிலைமையில்‌ இருக்கையில்‌, 
“ரெவின்யூ போர்டி'ன்‌ பிரதான அங்கத்தினனாக இருப்‌ 
பினும்‌, ஒரு மனிதன்‌ என்ன செய்ய முடியும்‌? நான்‌ 


நூதன விளக்கம்‌ 187 


செய்யக்கூடியதை நான்‌ செய்தாயிற்று. இனி வரும்‌ 
வாலிபர்கள்‌ ஒரு கை பார்க்கட்டுமே!” என்று கூறிக்‌ 
காடெல்‌ துரை கம்பீரமாக நகைத்தார்‌. 

“அப்படி அல்ல! ஒருவரே அநேக காரியங்கள்‌ 
செய்ய முடியும்‌. மேலும்‌, வயசிலும்‌ அறிவிலும்‌ 
முதிர்ந்தவர்களே செய்வதற்கு உரிமையும்‌ அதிகார 
மும்‌ உடையவர்கள்‌. காரியத்தை ஆரம்பித்து 
நடத்துவது ஒருவரால்தான்‌ கூடும்‌. பிறகு மற்ற 
வர்களும்‌ அவர்‌ வழியைப்‌ பின்பற்றுவார்கள்‌. உதா 
துணமாக, தூசியில்‌ ஒரு நாள்‌ ஏழை ஜனங்களுக்கு 
அன்னமிட்டு அதற்குப்‌ பதில்‌ கோவிலைச்‌ சிறிது 
பழுது பார்க்கவேண்டும்‌ என்று கிராமத்தார்‌ யாவரை 
யும்‌ ஒன்றுகூட்டி வேலை செய்ய நான்‌ ஏற்பாடு 
செய்ததில்‌, ஊரிலுள்ள கட்சிச்‌ சண்டைகள்‌ கொஞ்சம்‌ 
அடங்கின. அவ்வாறு அன்னம்‌ இட்டதற்கு எங்களுக்கு 
நூறு ரூபாய்தான்‌ செலவாயிற்று. ஆனால்‌, பொது 
மராமத்து இலாகாக்காரர்கள்‌ இதற்கு ஆயிரம்‌ ரூபாய்‌ 
செலவாகுமென்று திட்டம்‌ போடுவதுடன்‌, மூன்று 
மாத காலமும்‌ வீணாக்குவார்கள்‌. 

மிராசுதார்களுக்கும்‌ குடியானவர்களுக்கும்‌ பெரும்‌ 
மனஸ்தாபம்‌ ஒன்று இருந்தது. ஏரி வறண்டு கிடந்தத 
னால்‌ நிலத்தில்‌ ஒருவருக்கும்‌ வரும்படி இல்லை. ஆயி 
னும்‌, சர்க்காருக்குக்‌ கட்ட வேண்டிய கிஸ்திமட்டும்‌ 
நிற்காதல்லவா? ஏரிப்‌ படுகையில்‌ நல்ல ஊற்று ஒன்‌ 
றைக்‌ கண்டுபிடித்தேன்‌. அதைச்‌ சொற்பச்‌ செலவில்‌ 
வெட்டி, அதனின்றும்‌ காய்ந்து இடந்த பயிர்களுக்கு 
லம்‌ பாய்ச்சினோம்‌. ஜலத்திற்கு ஓர்‌ வழி ஏற்படவே, 
இப்பொழுது அவர்கள்‌ தாமாகவே, பெரிய வாய்க்கா 
லொன்று வெட்டிக்கொண்‌ டிருக்கிறார்கள்‌. இதனால்‌ 
சில ஏகர்‌ நிலங்களுக்கு மட்டும்‌ இலக்‌ கஷ்டம்‌ நீங்‌ 
கிற்று. மற்றக்‌ கிராமங்களுக்கும்‌ இவ்வண்ணம்‌ ஜலம்‌ 
வேண்டும்‌ என்றால்‌, கலகமும்‌ அடிதடியும்‌ ஏற்பட்டு 
விடும்‌ என்பதில்‌ ஐயம்‌ இல்லை. எவ்விதக்‌ குற்றங்களையும்‌ 


188 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


உற்பத்தி செய்யும்‌ மூலகாரணம்‌ வறுமையே. சென்ற 
தலைமுறையில்‌ குடியானவர்களாக இருந்தவர்கள்‌ இந்தத்‌. 
தலைமுறையில்‌ கொள்ளைக்காரர்கள்‌ ஆகிவிட்டனர்‌.. சர்க்‌. 
காரிலிருந்து ஒரு லட்ச ரூபாய்‌ உத்தரவானால்‌ இவ்‌: 
வருஷத்திய கோடைக்‌ காலத்தில்‌ வேலைசெய்து, மழைக்‌ 
காலம்‌ வரும்பொழுது, ஏரியில்‌ ஐலம்‌ வரும்படி 
செய்துவிடுவேன்‌. லட்ச ரூபாய்‌ செலவழித்தால்‌, முப்பது: 
லட்ச ரூபாய்க்கு அந்தக்‌ கிராமங்களில்‌ தானியம்‌ 
விளையும்‌. ஒரு வருஷ காலத்தில்‌, ஏறக்குறைய: 
இருபத்தைந்து கிராமங்களுக்கு, அதாவது, இரண்‌ 
ட்ரை லட்சம்‌ ஜனங்களுக்கு மீண்டும்‌ சந்தோஷமும்‌. 
செளக்கியமும்‌ ஏற்படும்‌.” 

்‌ ராமசந்திரன்‌, நீ சொல்வது ஒரு பேருபகார: 
மான காரியம்‌ என்பதை நானும்‌ ஒருவாறு. ஒப்புக்‌ 
கொள்ளுகிறேன்‌. எங்களிற்‌ பலர்‌ தங்கள்‌ இன்பத்தை 
நாடியே பாடு படுகின்றனர்‌. ஜனங்களுக்கு இன்றியமை, 
யாகு உணவுப்‌ பொருள்களை யாராவது பயிரிடத்‌, 
தானே வேண்டும்‌? ராமசந்திரன்‌, நீ இவ்விஷயங்களை 
நூதனமாக விளக்கிக்‌ காட்டினாய்‌! கவர்னர்‌ துரையவர்‌ 
கள்‌ இப்பொழுது இங்கில்லையே என்று வருந்துகிறேன்‌. 
இருந்தால்‌ போலீஸ்‌ விஷயமாக இன்னும்‌ மூன்று லட்௪- 
ரூபாய்‌ வேண்டுமென்று கேட்பதை விட்டு, இதற்கு. 
ஒரு லட்ச ரூபாய்‌, அளிக்கச்‌ சம்மதித்திருப்பார்‌! இவ்‌ 
விஷயத்தில்‌ நான்‌ கூடிய மட்டும்‌ சிரமம்‌ எடுத்துக்‌. 
கொள்ளுவதற்குத்‌ தடை இல்லை. 


30 
மோட்டாரைப்‌ பற்றிய விவாதம்‌ 


இது இவ்வாறாக, தன்‌ வேலையில்‌ கேதாரியும்‌ 
அம்மா இருக்கவில்லை. அவன்‌ முன்னுக்கு வந்தே 
தீருவான்‌ என்பதை “ஸீனியர்‌' வக்கீல்களும்‌ ஒப்புக்‌ 
கொண்டு வாய்‌ திறவாமல்‌ இருக்கும்படி அயிற்று. 
பிறரை எதிர்ப்பதிலும்‌, தம்மைக்‌ காத்துக்கொள்வதி 
லும்‌ தாங்கள்‌ இருவரும்‌ சேர்ந்திருப்பது இருவருக்கும்‌ 
நன்மை அளிப்பதாகவே இருப்பதைக்‌ கேதாரியும்‌ மார்க்‌ 
கண்டம்‌ ஐயரும்‌ கண்டுகொண்டனர்‌. இதைக்‌ காண 
அநேகம்‌ பேருக்குப்‌ பொறாமை மண்டிற்று என்றாலும்‌, 
முன்னுக்கு வருபவன்‌ ஒருவனை அவர்கள்‌ பொறாமை 
என்ன செய்யும்‌? நடு ஆற்றில்‌ தப்பித்‌ தவறி வந்து 
தங்கிய கற்பாறைகளினால்‌ ஆற்று வெள்ளத்திற்குத்‌ 
தடை ஏதேனும்‌ உண்டோ! அவை நதியின்‌ வேகத்தை 
எடுத்துக்காட்ட உபயோகப்படுமேயன்றி வேறென்ன? 

: ஆற்றில்‌ வெள்ளம்‌ அதிகரித்தால்‌, கரை உடைந்து 
போவதுடன்‌, ஓரே வழியில்‌ செல்லுவதும்‌ அரிது. 
பேராசை கொண்டவர்கள்‌ காட்டாறுகளைக்‌ காட்டிலும்‌ 
அதிக நிலையற்றவர்களே. ; 

மார்க்கண்டம்‌ ஐயர்‌ பேராசை பிடித்தவர்தாம்‌ 
எனினும்‌, தந்திரமாகவும்‌ ரகசியமாகவும்‌ சூழ்ச்சி 
செய்யக்கூடிய பேராசை அவருடையது. ஆனால்‌ 
கேதாரியோ, நாமம்‌, விபூதி அணிவதுபோல்‌, பிறர்‌ 
பார்த்தவுடன்‌ அறிந்துகொள்ளும்‌ வண்ணம்‌ நெற்றியி 
லேயே அந்தப்‌ பேராசை துலங்க வேண்டுமென்று கருதுப 
வன்‌” சிறு வயதில்‌ ஏற்பட்ட பழக்கத்தால்‌ அவன்‌ 
முன்யோசனையின்‌ றி, செலவைக்‌ கவனியாமல்‌, மனத்தில்‌ 
தோன்றியவாறு செய்வான்‌. அவ்வாறு நடப்பதனால்‌ 
விளையும்‌ லாபநஷ்டங்களோ உலகத்தாரையே சார்ந்‌ 


190 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


துவை ஆயின. அவர்கள்‌ தம்‌ நலத்தைக்‌ கருதியே, தன்‌ 
னைப்‌ போன்ற புத்திமானை ஆதரித்து வந்ததை எண்ணி, 
கேதாரி சில வேளைகளில்‌ நன்றி பாராட்டுவதும்‌ உண்டு. 
அவன்‌ வக்கீலாகி ஐந்து வருஷத்திற்கு மேல்‌ ஆயிற்று, 
நடுத்‌ தெருவைப்‌ போன்ற ஒரு சிறிய தெருவில்‌ இருப்‌ 
பது இனித்‌ தன்‌ அந்தஸ்திற்கு மிகவும்‌ குறைவு 
என்று நினைக்கத்‌ தொடங்கினான்‌. ஆயினும்‌, அவனது 
பேராசை பிடித்த யோசனைகளுக்கு ஏற்ற மனைவியாகக்‌ 
கோகிலம்‌ அமையவில்லை. கணவன்‌ செயல்களுக்கு 
மனைவி வாய்திறவாமல்‌ இருக்க வேண்டும்‌ அல்லவா? 
அவள்‌ அப்படி இராமல்‌, ஒவ்வொன்றுக்கும்‌ அவனுடன்‌ 
தைரியமாகச்‌ சண்டைக்கு நின்றாள்‌. மனத்திடமற்ற, 
ஓர்‌ எளிய வைதிகனுடைய பேதைப்‌ பெண்‌, அதிருஷ்ட. 
வசத்தினல்‌ தன்னைக்‌ கணவனாக அடைந்துவிட்டதாகக்‌ 
கேகாரி நினைக்கலானான்‌. 

“*வரும்படியை எல்லாம்‌ செலவழிக்கிறீர்களே! 
இந்த வயதிலேயே ஒரு பிள்ளையும்‌ இரண்டு பெண்க 
ளும்‌ நமக்குப்‌ பிறந்திருப்பது நமக்கு ஓர்‌ எச்சரிகையாக 
இருக்க வேண்டாமா?” என்று கோகிலம்‌ ஆட்சேபித்‌ 
காள்‌. 

“உன்‌ நியாய உபதேசமெல்லாம்‌ எனக்குத்‌ தெரி 
யும்‌, கோகிலம்‌! ஈசுவரனே வக்கீல்‌ தொழிலில்‌ - போதாக்‌ 
குறைக்கு ஒரு *ஜூனிய”ராகவும்‌ - இருந்தால்‌, அவ 
ருக்கு எங்கள்‌ கஷ்டங்களெல்லாம்‌ நன்றாக விளங்கும்‌. 
அவரும்‌ என்னைப்போல்‌ நடப்பதுடன்‌, அதுவே சரி 
என்றும்‌ கூறுவார்‌! பிறருக்கு நியாயம்‌ எடுத்துரைப்‌ 
பது மிகவும்‌ எளிதே! வக்கீல்‌ தொழிலோ, மிகக்‌ 
கடினமானது. எவ்வளவோ சாமர்த்தியமாகவும்‌ தந்திர 
மாகவும்‌ நடக்க வேண்டும்‌. அதில்‌ அதிருஷ்டம்‌ உள்ள 
வர்களுக்கே மேன்மேலும்‌ ஐயம்‌ இட்டும்‌. போலி 
ஐம்பமாவது இல்லாவிட்டால்‌ முடியாது. ஐந்நூறு ரூபாய்‌ 
வந்தால்‌, ஆயிரம்‌ ரூபாய்‌ வருவதுபோல்‌ காட்டவேண்‌ 
டும்‌. அப்படிக்‌ காட்டுவதற்குக்‌ குறைந்தது மாதம்‌ அறு 


மோட்டாரைப்‌ பற்றிய விவாதம்‌ 191 


நூறு ரூபாயாவது செலவழிக்க வேண்டாமா? நீ கணக்‌ 
தில்‌ கெட்டிக்காரி ஆயிற்றே! நமக்கு அதனால்‌ நஷ்டம்‌ 
எவ்வளவு என்று சொல்‌. நூறு ரூபாய்தானே! எங்கள்‌ 
“ஷஸீனியரை'ப்போல்‌ மாதம்‌ மூவாயிரம்‌ வரத்‌ 
தொடங்கிவிட்டால்‌, அப்பொழுது எல்லாம்‌ சரியாகி 
விடுகிறது. அவ்வளவுதானே!” 

“மூவாயிரந்தானா? அவருக்கு முப்பதினாயிரம்‌ ௮ல்‌ 
லவோ வருவதாக ஊரில்‌ சொல்லிக்கொள்ளுகிறார்கள்‌!?* 

“அதெல்லாம்‌ முழுப்‌ பொய்‌! ஒரு வக்கலினுடைய 
வரும்படி எவ்வளவு என்பது அவன்‌ இறந்த பிறகுதான்‌ 
வெளியாகும்‌. மங்கையர்‌ மனத்திலுள்ள காதல்‌ 
போல்‌, இது ஒன்றுதான்‌ புருஷனின்‌ ரகசியமாக உள்ளது. 
இதை அவன்‌ மனைவியும்‌ அறிந்துகொள்ள முடியாது! 
இவ்வுலகம்‌ முழுவதும்‌ ஒரு நாடகமேடை போன்றது 
என்று பெரும்‌ நாடகாசிரியரான ஷேக்ஸ்பியர்‌ கூறி 
யிருப்பது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது! முகத்தில்‌ 
வர்ணம்‌ பூசி, வாசனைப்‌ பொடியையும்‌ ஓத்துக்‌ 
கொண்டு, மாலை வெயிலில்‌ பறக்கும்‌ பட்டுப்‌ பூச்சியைப்‌ 
போல்‌, சிறிது நேரம்‌ ஆடிப்‌ பாடுகின்றோம்‌. ஆட்டம்‌ 
முடிவதற்குள்‌ நமது இறக்கைகள்‌ களைத்து ஓய்ந்துவிட, 
அவ்விளையாட்டை நன்கு கற்றுக்கொள்ளுவதற்கு முன்பு 
நமது ஆயுட்காலமும்‌ முடிவடைந்துவிடுகின்‌ றது!” 

“என்ன நீங்கள்கூட வேதாந்தம்‌ பேச ஆரம்பித்து 
விட்டீர்கள்‌!” 

“அம்‌, என்னை அறியாமல்‌ வந்துவிட்டது, கோ. 
லம்‌! நான்‌ அதற்கு வசியமாகாமல்‌ உதறி எறிந்து 
கொண்டு கிளம்ப வேண்டும்‌. இல்லாவிடில்‌, என்‌ உற்‌ 
சாகத்தை அது முற்றும்‌ குலைத்துவிடும்‌. புத்தகங்கள்‌ 
படிப்பதனால்‌ சிந்தனை உண்டாகிறது. சிந்தனையில்‌ 
ஆழ்ந்து செயலற்றுவிட்டால்‌, அப்புறம்‌ குடித்தனம்‌ 
எவ்வாறு நடக்கும்‌! கோகிலம்‌, நீயும்‌ என்மேல்‌ அதிக 
கோபம்‌ கொள்வாய்‌! முன்பெல்லாம்‌ நான்‌ இவ்வாறு. 
இருக்கமாட்டேன்‌. பரம சாந்தனன ராமு எனக்கு 


192 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


நற்புத்தி புகட்டும்‌ நண்பனாக இருந்தபொழுது, 
கள்ளங்‌, கபடற்றவர்களையும்‌ எளியவர்களையும்‌ கண்ட 
வுடன்‌ என்‌ மனம்‌ இளகிவிடும்‌. ஆனால்‌, இவ்வைந்து 
வருஷகாலமாக வக்கீலாக இருந்ததில்‌ எனக்கு அத்தகைய 
உணர்ச்சிகள்‌ அற்றுப்‌ போய்விட்டன. சம்சாரத்திலோ 
துன்பமே பிரதானமாக இருக்கிறது. இதை அறியாத 
வர்‌ கஷ்டப்பட வேண்டியதுதான்‌! சிறந்த எண்ணங்களை 
மேற்கொண்டு கண்டப்படுவதெல்லாம்‌....”” 

“நாம்‌ ஜாக்கிரதையாகச்‌ செலவழித்துச்‌ சேர்க்க 
முயலுவது இன்னும்‌ அவசியமே என்று இதனால்‌ ஏற்படு 
கிறது. என்னையும்‌ குழந்தைகளையும்‌ பார்த்தால்‌ எவ்‌ 
வளவு மட்டமாகத்‌ தோன்றுகிறது! நீங்கள்‌ மட்டும்‌ அழ 
இய உடை அணிந்துகொள்ளுகிறீர்கள்‌/”” 

“வேறு வழி இல்லை! என்ன செய்வது! கோகிலம்‌, 
நாடக அரங்கில்‌ நடிக்கச்‌ செல்லுபவன்‌, ஆடையாபர 
ணங்கள்‌ இல்லாமல்‌ செல்ல முடியுமா? விதூஷகனாக 
இருக்க விரும்பினாலும்‌, அதற்கேற்ற அலங்காரங்கள்‌ 
உண்டு. இழுக்க இழுக்க, நீண்டு வந்த திரெளபதியின்‌ 
வஸ்திரத்திற்கு மேல்‌, வக்கீலினுடைய ஆடைகளும்‌ 
விதம்‌ விதமாக வளர்ந்து முடிவற்றனவாக இருக்க வேண்‌ 
டும்‌. நல்லாடை அணிந்து நடிப்பதே நாகரிகமென்று 
கொண்டாடப்படுகிறது! ஒரு படியிலிருந்து மற்றொரு 
படி ஏறவேண்டி இருக்கிறது. . உயர்ந்த உடைகளை 
அணிந்து ஒருவன்‌ புழுதிபடிந்த ரோட்டில்‌ நடந்து சென்‌ 
முல்‌, பிறர்‌ வெறித்து நோக்காமல்‌ என்ன செய்வார்கள்‌? 
ஆகவே, மோட்டார்‌ அவசியமாகிறது. கோகிலம்‌, மோட்‌ 
டார்‌. வாங்கலாமா என்று யோசிக்கிறேன்‌. ஊரா 
ருடைய மதிப்பைப்‌ கவனிக்காமல்‌ இருக்க முடியாது. 
என்‌ நண்பர்களும்‌ வெகுவாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஒன்று, தைரியமாகத்‌ துணிந்து வாங்க வேண்டும்‌; 
அல்லது கீழ்‌ ஸ்திதியில்‌ டந்து கஷ்டப்பட வேண்டும்‌, 
காலமோ அதி விரைவாகச்‌ செல்லுகிறது. வக்கீல்‌ 
தொழிலும்‌ குதிரைப்‌ பந்தயத்திற்குச்‌ சமானமே! 


மோட்டாரைப்‌ பற்றிய விவாதம்‌ 198 


அதில்‌ பந்தயக்‌ குதிரையைச்‌ செலுத்துபவன்‌,” தீன்‌ 
முழங்காலையும்‌ தோள்‌ எலும்பையும்‌ பற்றிக்‌ கவலைப்‌ 
பட்டுச்‌ சாத்தியமா? மோட்டார்‌ ஏஜெண்டுகள்‌ வாரம்‌ 
தப்பாமல்‌ என்னை வற்புறுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
முகஸ்துதி செய்து குறி சொல்வதும்‌ கொஞ்சமல்ல. 
எவ்வளவு தடவைதான்‌ வேண்டாமென்று நான்‌ 
அவர்களைப்‌ போகச்‌ சொல்லுவேன்‌! பாவம்‌! அவர்களும்‌ 
யிழைக்க வேண்டுமே! எல்லாரும்‌ அடித்துக்‌ கொள்ளை 
யிடுவதில்‌, அவர்களுக்கு மட்டும்‌ பங்கில்லா மல்‌ இருப்பா 
னேன்‌? என்‌ மனம்‌ கேட்கவில்லை. ஒரு “போர்டு” 
மோட்டாராவது நான்‌: வர்ல தல்‌ அ வே ட 
நன்றாக ஓடும்‌, விலையும்‌ அதிகமில்லை.” அபல 

்‌ மோட்டாரா? i db bac வாங்க முடியும்‌??? என்‌ 
றாள்‌ கோகிலம்‌ படபடப்பாய்‌. “குழந்தைகளுக்கு அவசி 
யமானவற்றை வாங்குவதற்குக்கூட நீங்கள்‌: கஷ்டப்படு 
கிறீர்கள்‌? - நான்‌ பதினைந்து ரூபாயில்‌ புடைவை 
கட்டிக்கொள்ளுகிறேன்‌; இன்னும்‌ கமலத்‌ தோடு போட்‌ 
டுக்கொள்ளவில்லை! ' இதற்கெல்லாம்‌ நல்ல காலம்‌ இனி 
வரப்போகிறதென்று'. நம்பி, “நான்‌ பொறுமையாகக்‌ 
காத்திருக்கும்பொழுது, நீங்கள்‌ வில்‌ 
எப்படிப்‌ பேசுகிறீர்கள்‌? 

“உன்‌ திருப்திக்காக, ந்தன வைரத்‌ தோடு வா்கு 
வதாகவே வைத்துக்கொள்ளுவோம்‌. அதற்கு. மட்டும்‌ 
ட்ட பாதி விலை ஆகாதா? மேலும்‌... 

அனால்‌, அதற்கு எண்ணெய்‌ தேன்‌ வில்‌ லய! 
யள்பளப்பாக வைத்துக்கொள்வதற்கும்‌ சிரமப்பட வேண்‌ 
மாம்‌. - உங்கள்‌ மனைவி ஓர்‌ - வேலைக்காரியைப்போல்‌ 
நிற்கும்பொழுது, - " நீங்கள்‌ ' “மோட்டார்‌ வாங்கினால்‌ 
ஊரில்‌ என்ன நினைப்பார்கள்‌? புருஷர்களுக்கு: யாவும்‌ 
கலை8ழ்ப்பாடந்தான்‌! மோட்டார்‌ வறம்‌ அடர பப்ப 
நஷ்ட்மே ஓழிய வேறல்ல. * 

“கோகிலம்‌, உன்‌ குத்‌ தெரியாது. மோட்டாரிஞல்‌ 
ஒரு நஷ்டமும்‌ இல்லை. '-அதனால்‌ எனக்கு வரும்படி 
மூ.ஓ. உ. 18 


194 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


அதிகமே ஆகும்‌. நீ வைரத்‌ தோடு போட்டுக்கொண் 
டால்‌ அப்படியல்ல! கட்சிக்காரர்கள்‌ சாதாரண மனிதர்‌ 
கள்தானே! மோட்டாரில்‌ வேடிக்கையாக ஏறிச்‌ செல்ல 
லாமென்று நிறையப்‌ பணம்‌ கொடுப்பார்கள்‌. லெளகிக 
சித்தாந்தப்படி, நான்‌ முன்னுக்கு வருகிறேன்‌ என்பத 
தற்கு மோட்டார்தான்‌ அடையாளம்‌. நாம்‌ இருவரும்‌ 
சேர்ந்து கடற்கரைக்குச்‌ செல்லலாம்‌. ஜஐட்ஜ்களும்‌, 
வேலையின்றி உல்லாசமாக உட்கார்ந்திருப்பவர்களுங்‌ 
கூட நம்மை இன்னாரென்று அறிந்துகொள்ளுவார்கள்‌.”” 

“மோட்டார்‌ வாங்கிய பின்பு, சில மாதங்கள்‌ 
வரும்படியே வரவில்லை என்று வைத்துக்கொண்டால்‌?”* 
என்று கோகிலம்‌ கேட்டாள்‌. 

“பாவம்‌! உலகம்‌ இப்படி என்பது உனக்குத்‌ 
தெமியாது'' என்றான்‌ கேதாரி. ““உழுது பயிரிடுபவன்‌ 
நிலத்தை உழுது, தெளிப்பதற்கு விதைகளைத்‌ தயாராக 
வைத்திருப்பான்‌. ஸர்வஞ்ஞரான ஈசுவரன்‌, காலத்தில்‌ 
மழை பெய்யச்‌ செய்தவுடன்‌, செய்யவேண்டிய வேலை 
யைச்‌ செய்தால்‌, கடைசியில்‌ லாபம்‌ அவனுக்கே 
அன்றோ! மோட்டார்கள்‌ ஓடுவதற்கு ஏற்பட்டனவே 
ஒழிய வேறு எதற்கு? மோட்டாரை வாங்கிவிட்டு 
மறுநாளைப்‌ பற்றிச்‌ சிந்தனை இல்லாமல்‌ இருத்தால்‌, 
ஈசுவரன்‌ இருக்கிறார்‌, பார்த்துக்கொள்ளுவார்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை.” 

“இந்த வேதாந்தத்தை நான்‌ ஒப்புக்கொள்ள முடி 
யாது! நீங்கள்‌ நிமிஷத்துற்கு நிமிஷம்‌ மாறிக்கொண் 
டிருக்கிறீர்கள்‌. என்னால்‌ உங்களுடன்‌ வாதாட. முடியா 
விடினும்‌, நீங்கள்‌ இம்மாதிரி இருப்பது சரியென்று 
எனக்குக்‌ கொஞ்சமும்‌ தோன்றவில்லை. இந்த வெளி 
வேஷம்‌ என்றும்‌ நிலைத்திருக்குமோ? இதைக்‌ காட்டி 
லும்‌, மாதந்தோறும்‌ கணக்காகச்‌ சம்பளம்‌ பெற்று 
வரும்‌ “காம்ப்‌ கிளார்க்‌ கின்‌ மனைவியாக இருப்பது 
மேலென்று தோன்றுகிறது.” 

“உன்னைப்பற்றி என்னிடம்‌ சிபாரிசு செய்ததற்குப்‌ 


மோட்டாரைப்‌ பற்றிய விவாதம்‌ 195 


பதிலாக ராமுவே உன்னை விவாகம்‌ செய்துகொண் 
டிருக்கலாம்‌! ஓர்‌ எளிய வைதிகனுடைய பெண்ணாகப்‌ 
பிறந்த உனக்கு எவ்வாறு இத்தகைய விஷயங்கள்‌ 
விளங்கும்‌? அவை உனக்கு உடன்பிறந்தவை அல்ல. 
நடந்து காட்டிய பிறகுதான்‌ நான்‌ செய்வது சரி 
என்று தோன்றும்‌.”” 

இவ்வாறு கேதாரி சிறிது கோபத்துடன்‌ கூற, அம்‌ 
மொழிகள்‌ கோலத்தின்‌ மனத்தில்‌ கைத்ததும்‌, 
அவள்‌ அதற்கு மேல்‌ ஒன்றும்‌ பேசாமல்‌ தன்‌ காரியத்‌ 
தைக்‌ கவனிக்கச்‌ சென்றாள்‌. 


31 
சகடக்கால்போல்‌ செல்வம்‌ 
சென்னை ஹை கோர்ட்டு. 
மூருகனும்‌ தொப்பையும்‌ ஜாமீனில்‌ விடப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. 
கேதாரி. 
என்று திருச்சிராப்பள்ளியில்‌ இருக்கும்‌ வக்கீல்‌ ஒரு 
வருக்குக்‌ கேதாரியினிடமிருந்து கந்தி கிடைத்தது. 
ஜெயிலில்‌ முருகனுக்கு இந்தச்‌ செய்தி எட்டியதும்‌, ஆனந்‌ 
துத்தால்‌ அவனது உடம்பு முழுவதும்‌ நடுங்கிற்று. 
தொப்பை அதிகச்‌ சந்தோஷப்படாமல்‌ சிறிது வருத்தத்‌ 
துடன்‌, “முருகா, வா! நம்ம வக்கீலிடம்‌ போயி, நடந்‌ 
குது முழுவதையும்‌ சொல்லுவோம்‌. ஒரு தப்பும்‌ செய்‌ 
யாமல்‌, நிசமா நடந்தாலும்‌ இவ்வுலகத்திலே ஒரு லாப 
மும்‌ இல்லேண்ணா, பிரிட்டிஷ்‌ ராஜாங்கம்‌ ஏன்‌ இருக்குது? 
வக்கீலுங்களும்‌ ஏதுக்காக இருக்காங்க? நானும்‌ இப்படி 
யோக்கியனாக இருந்திருக்கமாட்டேன்‌!'” என்றான்‌. 
செயலற்றவனாக முருகன்‌ பதில்‌ பேசாமல்‌ இருப்ப 
தைக்‌ கண்டு, அவன்‌ மறுபடியும்‌, “முருகா, தைரியமாக 
இரு! இப்போது நமக்கு ஏதோ கொஞ்சம்‌ கஷ்டகாலம்‌. 
ஜாமீனிலே விடுதலை அடைந்ததுபோலே, சீக்ரெத்‌ திலே 
நம்மையே விட்டுவிடுவாங்க! நம்ம துரதிருஷ்டமெல்‌ 
லாம்‌ போயிட்டுது! இனி நமக்கு நல்ல காலந்தான்‌. 
ஊரிலே நமக்கு ஆகாதவங்க செய்த வேலை இது. 
பெரியசாமி ஐயர்‌ திருப்திக்காகப்‌ போலீசாரே நம்ம 
மேலே கதை கட்டிவிட்டாங்க”” என்றான்‌. 
முருகன்‌ அதற்கொன்றும்‌ பதில்‌ கூறாமல்‌, வக்கீல்‌ 
வீட்டிற்குப்‌ போவதற்கு மட்டும்‌ ஒப்புக்கொண்டான்‌. 
சிவப்பு மண்ணேக்‌ கரைத்துவரும்‌ புதுவெள்ளத்துடன்‌ 
பூர்ணமாக ஓடும்‌ காவிரியாற்றின்‌ கரையில்‌, பதஞ்சலி 


சகபக்கால்போல்‌.சேல்வம்‌ 197 


சாஸ்திரி என்று பெயர்கொண்ட அவ்வக்கீலின்‌ வீடு 
காணப்பட்டது. அது அவர்‌ முன்னோர்கள்‌ கட்டி 
வைத்த வீடு; தாங்கள்‌ நற்கதி சேருவதற்கும்‌, பிராம்‌ 
மணர்களுடைய பொது க்ஷமத்தைக்‌ கோரியும்‌ அவர்‌ 
கள்‌ இயற்றிய பல சத்கருமங்கள்‌ அவ்விடத்தில்தான்‌ 
நடைபெற்றிருந்தன. மீமாம்சை, வேதாந்தம்‌ இவ்விரு 
சாஸ்திரங்களிலும்‌ மிக்க தேர்ச்சிபெற்ற வம்சத்தில்‌ 
முதல்‌ முதல்‌ பதஞ்சலி சாஸ்திரிதான்‌ குலதனமான வித்‌ 
தையை விட்டுப்‌ பணம்‌ சம்பாதிக்கும்‌ தொழிலை மேற்‌ 
கொண்டவர்‌. அவர்‌ இயற்கையாகவே “ஹிந்து லா'வில்‌ 
நன்கு தேர்ந்தவராக இருந்ததுடன்‌, நல்ல கல்விப்‌ 
பயிற்சியும்‌, நற்குணமும்‌, பெருந்தன்மை பொருந்திய 
தோற்றமும்‌ வாய்ந்தவராக இருந்தார்‌. ஆயினும்‌, தற்‌ 
கால வாழ்வாகிய சுழன்றோடும்‌ வெள்ளத்தில்‌ நீந்திச்‌ 
செல்லும்‌ சக்தியற்றவர்‌. “சிவில்‌”? வழக்குகளை நடத்து 
வதற்குத்தான்‌ அவருக்கு இஸ்டம்‌ எனினும்‌, எப்படியோ, 
அந்த வழக்கு ஒன்றுகூட அவருக்குக்‌ கிட்டாமற்‌ 
போயிற்று. இதை எண்ணி அவர்‌ தம்‌ மனத்திற்குள்‌ 
சற்று வருத்தப்பட்டுக்கொண் டிருக்க, அவர்‌ மனைவியின்‌ 
அதிருப்தியோ இவ்வளவு அவ்வளவு என்றில்லை! வீட்‌ 
டைத்‌ தவிர வேறு பிதிரார்ஜித சொத்து ஒன்றும்‌ இல்லா 
மல்‌ இருக்கும்பொழுது, குடித்தனம்‌ எவ்வாறு செய்ய 
முடியும்‌? ஆகவே, ஜலத்தில்‌ மிதந்து செல்லும்‌ குச்சி, 
நாணற்‌ செடிகளில்‌ அகப்பட்டுச்‌ சிக்கிக்கொள்ளுவது 
போல்‌, வேறு வழி இல்லாமல்‌ அவர்‌ “கிரிமினல்‌” கேசுகளை 
ஓப்புக்கொள்ளுவாரானாம்‌. 

பதஞ்சலி சாஸ்திரிக்கு இன்னும்‌ இளமை மாற 
வில்லை. அவர்‌ முகத்தில்‌ விளங்கிய பிராம்மணக்‌ களை 
நெற்றியில்‌ அணிந்திருந்த விபூதியினால்‌ பின்னும்‌ அதிக 
மாகவே பிரகாசித்தது. அவர்‌ உட்கார்ந்திருந்த அறை 
மிகச்‌ சிறியதாக இருந்ததுடன்‌, நான்கு பக்கமும்‌ காகிதங்‌ 
களும்‌ புஸ்தசுங்களும்‌ நிறைந்து அங்கே போட்டிருந்த 
“பெஞ்சு” நாற்காலிகளினால்‌ கால்‌ வைப்பதற்கு இடமில்‌ 


198 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


லாமல்‌ இருந்தது. ஆபீஸ்‌ பண்ணும்‌ அறையாக அது 
விரும்பத்தக்கதாக இல்லை. முருகன்‌ அவரைத்‌ திருப்தி 
யோடு நோக்கினானாயினும்‌, அங்கே நிரம்பியிருந்த 
சாமான்களையும்‌, அவரையும்‌ காண, தொப்பைக்கு மிக 
வும்‌ வியப்பாகத்தான்‌ இருந்தது. அவன்‌ சிறுவனாக 
இருந்தபொழுது, சில வக்கீல்கள்‌ ஆபீஸ்‌ பண்ணும்‌ அறை 
களைப்‌ பார்த்திருந்ததல்லாமல்‌, கும்பகோணத்தில்‌ ஒரு 
பெரிய வக்கீலிடம்‌ மூன்று மாதகாலம்‌ “‘அட்டெண்டர்‌்‌ 
வேலையிலும்‌ இருந்ததனால்‌, அவர்களுடைய விமரிசையும்‌, 
வைபவமும்‌ அவனுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. 

“சாமி, உங்களாலேதான்‌ நாங்க ஜாமீனிலே விடு 
தலை அடைஞ்சோம்‌!”” என்று முருகன்‌ நன்றியுடன்‌ கூறி 
னான்‌. 

“பட்டணம்‌ வக்கீலினால்‌ என்று சொல்‌! வயதில்‌ 
சிறியவராயினும்‌ நன்றாக முன்னுக்கு வரக்கூடிய 
கெட்டிக்காரர்‌?” என்றார்‌ பதஞ்சலி சாஸ்திரி. 

“நாங்க ஒண்ணும்‌ தெரியாத ஏழைங்க, சாமி! 
போலீசிலே அநியாயமாக எங்களைக்‌ கைதுசெய்து 
விட்டாங்க. நடந்த கலகத்திலே, நாங்க சேரவே 
இல்லை. ஊரிலே உள்ள மிராசுதார்கள்‌ எங்களுக்கு 
ஆகாதவங்க. அவர்களே கலகத்தைக்‌ கிளப்பிவிட்டு, 
எங்கமேலே சுமத்திவிட்டாங்க. ஏதோ கொஞ்சம்‌ 
பணம்‌ சம்பாதிச்சோம்‌ என்கிற தப்புத்தான்‌ நாங்க 
செய்தது. சாமி, எங்களைக்‌ காப்பாத்துங்க! எவ்வளவோ 
காலம்‌ விசுவாசமாக இருப்போம்‌. நீங்கதான்‌ எங்க 
தெய்வம்‌!” என்று தொப்பை இரக்கமாய்க்‌ கூறினான்‌. 

அதற்கொன்றும்‌ அவர்‌ பதில்‌ சொல்லாமல்‌ மெளன 
மாக இருக்கவே, அவன்‌ மறுபடியும்‌, *“எங்கமேலே 
கொஞ்சங்கூடக்‌ குற்றம்‌ இல்லை. எங்க கள்ளுக்கடைக்கு 
வழக்கமாக்‌ குடிக்க வரவங்கதான்‌ நிசமான கலகக்கார 
ரங்க. இதிலே சேர்ந்தவங்க இன்னு எங்களை வேணு 
மின்னே பிடிச்சு அடைச்சிருக்காங்க. நாங்க கள்ளுக்‌ 
கடை வைச்சு, பணக்காரங்கள்‌ ஆவதைப்‌ பார்த்து 


சகடக்கால்போல்‌ சேல்வம்‌ 199 


ஊரிலே எல்லாருக்கும்‌ வயித்தெரிச்சல்‌. எங்களைத்‌ 
தொலைக்க வேணுமின்னு செய்த வேலை இது!” என்றான்‌. 

“நீங்கள்தான்‌ கிளப்பிவிட்டவர்கள்‌ என்றல்லவோ 
உங்கள்மீது குற்றம்‌ சாட்டப்பட்டிருக்கிறது? உங்கள்‌ 
சூழ்ச்சியினாலும்‌ ஏற்பாட்டினாலுந்தான்‌ இந்தக்‌ கலகம்‌ 
உண்டாகியிருப்பதாக உங்கள்மீது கேஸ்‌ போட்டிருக்‌ 
கிறதே”” என்றார்‌ பதஞ்சலி சாந்தமாக. 

““அகதனாலே எங்களுக்கு என்ன லாபம்‌ சாமி” என்ன 
உத்தேசம்‌, சொல்லுங்க!” என்று தொப்பை வேண்‌ 
டி.க்கொண்டான்‌. 

“பெரியசாமி ஐயரை மட்டந்தட்டுவதற்காக, அவ 
ருடைய வைக்கோல்‌ போரிலும்‌, நெற்களஞ்சியத்திலும்‌ 
நெருப்பு வைத்துவிட்டீர்களாம்‌! அதனால்‌ அவருக்கு ஏற்‌ 
பட்ட நஷ்டம்‌ கொஞ்சமல்ல. மூன்று மணிநேரம்‌ ஒரு 
சிறு யுத்தமாகவே, அடிதடிச்‌ சண்டை நடந்ததென்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. மாட்டுக்‌ கொட்டகையை 
இடித்து, பிராம்மணத்‌ தெருக்களையும்‌ முற்றுகையிட்ட 
கதூாக--?? 

“அதெல்லாம்‌ மற்றவங்க செய்த வேலை. எங்களுக்கு 
அதிலே சம்பந்தமே இல்லை” என்றான்‌ தொப்பை. 

்‌ “எங்க கள்ளுக்கடையிலும்‌ நுழைஞ்சு கொட்டகை 
யைப்‌ பத்த வச்சுட்டாங்க. எங்க சாமான்‌ ஒண்ணு 
பாக்கியில்லாமே போயிட்டுது.” 

“நீங்கள்‌ அகப்படாமல்‌ தப்பித்துக்கொள்ளுவதற் 
காக, உங்களுக்கு அநுகூலமான சாட்சியாக இருக்கட்டு 
மென்று நீங்களே அதையும்‌ செய்தீர்களென்று சொல்லு 
கிறார்கள்‌. எதிர்க்கட்சியிலும்‌ வேண்டிய ருசுக்கள்‌ இருக்‌ 
கின்றன. ஊர்‌ முழுவதும்‌ உங்களுக்கு விரோதமாக இருக்‌ 
கிறார்கள்‌. எனக்கு அதிக நம்பிக்கை இல்லை. ஆனால்‌, ஈவு 
இரக்கம்‌ உடையவராயும்‌, இன்னும்‌ இரண்டு மாதத்திற்‌ 
குள்‌ பென்ஷன்‌ வாங்குபவராயும்‌ உள்ள ஜட்ஜ்‌ உங்களுக்கு 
வாய்த்திருப்பது பெரும்‌ சாதகம்‌ என்றே சொல்லவேண்‌ 
டும்‌. நான்‌ செய்யவேண்டியதைச்‌ செய்கறேன்‌.”* 


400 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


பதஞ்சலி. பேசிக்கொண்‌ டிருந்தபொழுது, தொப்‌ 
பை முருகனிடம்‌ ரகசியமாக, “இவர்‌ பயந்தவராகவும்‌ 
ரொம்பச்‌ சாதுவாயும்‌ இருக்காரு! நம்ம கேசுக்குப்‌ 
பிரயோசனம்‌ இல்லை! பட்டணம்‌ வக்கீலை வரவழைக்க 


லாமா? பணச்‌ செலவைக்‌ கவனிக்கக்கூடாது'” என்‌ 
முன்‌. முருகன்‌ சிறிது தயங்கியதும்‌, அவனே பதஞ்சலியி 
டம்‌, “*உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கப்‌ பட்டணம்‌ 


வக்கீலை வரவழைக்கலாமா, சாமி?” என்று கேட்டான்‌. 
“அதற்குப்‌ பணம்‌ இருந்தால்‌, உங்கள்‌ இஷ்டப்படி 
செய்துகொள்ளுங்கள்‌. எனக்கு ஒன்றும்‌ தடை: இல்லை. 
அடுத்த மாதம்‌ விசாரணை. அதற்குள்‌ தயாராக வேண்‌ 
டும்‌. 
முருகனும்‌ தொப்பையும்‌ அவரிடம்‌ விடைபெற்றுச்‌ 
சென்றார்கள்‌. 

“£தொப்பை, உன்‌ யோசனை யெல்லாம்‌ வர வர 
விபரீதமா முடிஞ்சுபோச்சு!” என்று முருகன்‌ மனத்‌ தில்‌ 
வேதனையுடன்‌ சொல்லத்‌ தொடங்கினான்‌. 

'“போலீஸ்காரர்களுக்கு நிறைய லஞ்சம்‌ கொடுத்து 
நம்மை விட்டுவிடும்படி சொன்னதுக்கு, நம்மை ரொம்பக்‌ 
கஷ்டப்படுத்தாமல்‌ விட்டதைத்‌ தவிர வேறே லாபம்‌ 
இல்லை. மூணு வருசத்திலே ஜலமாப்‌ பெருகி வந்த 
பணம்‌, காத்துப்போலே பறந்துவிட்டது. நம்ம வக்கீல்‌ 
தமக்கு ஐந்நூறு ரூபா கேக்கிறாரு! பட்டணம்‌ லக்கீலையும்‌ 
வைச்சா, இன்னும்‌ ஆயிரம்‌ ரூபா அதிகம்‌ கொடுக்கும்படி 
ஆகும்‌. நம்மைக்‌ கசக்கிப்‌ பிழிஞ்சு ஒரே நாளிலே பணம்‌ 
சம்பா திச்சுவிட, உலகம்‌ முழுவதும்‌ ளெம்பியிருக்காப்‌ 
போலே தோணுது. தொப்பை, பார்த்தாயா, நீ கண்ட 
படி யோசனை பண்ணிச்‌ செய்ததனால்‌ வந்த ஆபத்தை! 
ஒவ்வொரு சமயத்திலும்‌ எனக்கு நடுக்கந்தான்‌! ஆனால்‌ 
தடுக்கிறதுக்கு எனக்குத்‌ தைரியம்‌ இல்லாதே போச்சு. 
கடவுளுடைய சம்மதம்‌ அப்படியான. நாமென்ன, 
செய்யலாம்‌? தென்னந்‌ தோப்பை விற்றுப்‌ பணமாக்கி,. 
விடுதலையாவதற்குக்‌ கடைசிப்‌ பிரயத்தனம்‌ செய்ய 


சகடக்கால்போல்‌ சேல்வம்‌ 201 


வேண்டியதுதான்‌. பாவம்‌! பொன்னியும்‌, என்‌ பிள்ளை 
குட்டிகளும்‌ சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க? கூலி 
வேலைக்குப்‌ போகணும்‌; இல்லாட்டிப்‌ பிச்சை எடுக்க 
ணும்‌!” என்று சொல்லி முருகன்‌, அதை நினைத்துக்‌ 
குழந்தையைப்போல்‌ விம்மி அழ தொடங்கினான்‌. 
-ீமுருகா, நீ அழுவுறதைப்‌ பார்க்க என்‌ மனசு 
தாங்கல்லை! நானும்‌ உன்னோடு சேர்ந்து அழுதா, எல்லாம்‌ 
கெட்டுவிடும்‌. நான்‌ மேல்‌ காரியத்தைப்‌ பார்க்கணும்‌, 
இது கடவுளுடைய சோதனையே தவிர வேறொண்ணும்‌ 
இல்லை. நம்முடைய கஷ்டகாலம்‌, ஏழரை நாட்டுச்‌ சனி 
நம்மை இப்போ பிடிச்சிண்டிருக்கு. நாம்‌ தைரியமாக 
இருக்கணும்‌. இல்லாட்டா அடியோடு துலைஞ்சுபோவோம்‌. 
இந்தச்‌ சாது வக்கீலிடம்‌ நம்ம உயிரை ஓப்பிக்கக்‌ 
கூடாது. அவருக்குச்‌ சாமர்த்தியம்‌ இல்லை. நமக்கு 
ஜாமீனிலே விடுதலை உத்தரவு சம்பாதிச்சுக்‌ கொடுத்த 
பட்டணம்‌ வக்கீலை இங்கே வரவழைக்க வேண்டியது 
தான்‌. பெரியசாமி ஐயரைக்‌ கும்பிடணும்‌! அவராலே 
தான்‌ இவர்‌ பேர்‌ ஊரிலே எல்லாருக்கும்‌ தெரிஞ்சுது. 
ஐயரை அவர்‌ வெட்டின குழியிலேயே தள்ளிவிடலாம்‌!”” 
“தொப்பை, ஒரு பக்கம்‌ தைரியமாக இருந்தாலும்‌, 
ஒரு பக்கம்‌ பயமாயும்‌ இருக்கு. என்‌ தலை சுத்துது. 
நான்‌ நாட்டுப்புறத்தான்‌. இந்தப்‌ பெரிய பட்டணத்‌ 
தைப்‌ பார்த்தாலே எனக்குப்‌ பயமாயிருக்கு. உன்னாலே 
தான்‌ இந்த ஆபத்தெல்லாம்‌ வந்ததனாலே நீதான்‌ இதிலே 
யிருந்து நாம்‌ தப்புறதுக்கு வழி செய்யணும்‌. நான்‌ 
பக்கத்துக்‌ கிராமத்திலே இருக்கேன்‌. நீ போயி எனக்கா 
ன தோப்பை விற்க ஏற்பாடு செய்‌. என்‌ கால்‌ தள்ளா ' 
. இந்த நிலையிலே என்னாலே ஊருக்குள்ளே போகவே 
வ்‌ பொன்னியையும்‌, குழந்தைங்களையும்‌ தகுந்‌ 
தவர்களிடம்‌ ஓப்பி, சீதையம்மா ரொம்ப இரக்கமும்‌ 
நல்ல மனசும்‌ உள்ளவங்க. சீதையம்மாளிடம்‌ ஓஒப்பிச்சாப்‌ 
பார்த்துக்கொள்ளுவாங்க”” என்று முருகன்‌ வருத்தத்‌ 
தோடு சொன்னான்‌. 


32 
விடாயா றும்‌ நினைவு 


ராமு செய்வதாக அநுமதி கேட்ட சீர்திருத்த 
மானது சர்க்காருக்குக்‌ கிஸ்தி விஷயத்தில்‌ லாபகரமாக 
இருக்கும்‌ என்பதையும்‌, விவசாயத்‌ தொழில்‌ பிரதான 
மான ஒரு தேசத்தில்‌ இம்முறையையே முற்றும்‌ அது 
சரித்து நடப்பதனால்‌, இப்பொழுதுள்ள ஜனங்களுடைய 
அதிருப்தி குறைந்து, பெரும்‌ நன்மையும்‌ ஏற்படும்‌ 
என்பதையும்‌ காடெல்‌ துரையவர்கள்‌ கவர்னர்‌ மனத்‌ 
தில்‌ படும்படி எடுத்து உரைத்தார்‌. நாட்டிலுள்ள 
சச்சரவிற்குக்‌ காரணம்‌, எப்பொழுதும்‌ வறுமையே 
என்று ராமு வாதித்ததை அவர்‌ எடுத்துக்‌ கூறியது நல்ல 
பயனுள்ள தாயிற்று. 

லட்சரூபாய்க்கு மேல்‌ செலவழித்து தூசி-மாமண்‌ 
டூர்‌ ஏரியைச்‌ சீர்ப்படுத்தியது, அவ்வூரைச்‌ சுற்றிலும்‌ 
ஒரே பேச்சாக இருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும்‌ 
ராமுவின்‌ பெயர்‌ வழங்கி வர, ராமுவும்‌, ஊருக்கு 
ஜல செளகரியம்‌ ஏற்படுத்தியதோடு, கிராமச்‌ சீர்‌ 
திருத்தத்தின்‌ பொருட்டுத்‌ தன்‌ முழு மனத்துடன்‌ 
பாடு பட்டுக்கொண்‌் டிருந்ததனால்‌, சர்க்கார்‌, ஜனங்கள்‌ 
இருவருக்கும்‌ வேண்டியவனானான்‌. அதன்றியும்‌ ஊரி 
லிருந்த குளங்களையும்‌ சீராக்கும்‌ பொருட்டு, மலைமேல்‌ 
வசித்துக்கொண்டு கீழிருந்த எளிய ஜனங்களுடைய 
பொருள்களை அபகரித்துச்‌ சீவித்துக்கொண் டிருந்த, 
பெயர்‌ போன கொள்ளைக்‌ கூட்டத்தார்‌ உட்பட நானா 
வகுப்பினரையும்‌ அவ்வேலையில்‌ அமர்த்தலானான்‌. அவ்‌ 
வாறு வேலை நடந்துகொண்‌ டிருந்தபொழுது, சுற்றிலும்‌ 
ஓரிடத்திலாவது ஒரு கள்ளுக்கடைகூட இருக்கலாகாது 
என்று ஏற்பாடு செய்துவிட்டான்‌. எளிய வாழ்க்கை 
யும்‌ வழக்கங்களுமே மேலென, அவற்றைக்‌ கைக்‌ 


விடாயாறும்‌ நினைவு 203 


கொள்ளும்படி, அவர்களைப்‌ பல விதமாகத்‌ தூண்டி உற்‌ 
சாகப்படுத்தி வந்ததுடன்‌, தானே அவ்வாறு நடந்தும்‌ 
காண்பிக்கவே, சிக்கனமாக இருந்து பணம்‌ சேர்க்கும்‌ 
வழக்கம்‌ அவர்களுக்கு உண்டாகத்‌ தலைப்பட்டது. மிக்க 
சிரத்தையுடனும்‌ ஊக்கத்துடனும்‌ வேலை செய்யும்‌ 
இந்தப்‌ பயிர்த்‌ தொழிலாளிகளான ஜனங்களுக்கு அவன்‌ 
ஓர்‌ ரட்சகனாகவே தோன்றினான்‌. இந்த நற்காரியத்தை 
மேற்கொண்டதைப்பற்றி ராமுவும்‌ மிக்க திருப்தியோடு 
இருந்தான்‌. வேலை அநேகமாக முடிந்தது. அதற்குள்‌, 
அதை மெச்சிப்‌ பல பேர்‌ சந்தோஷம்‌ விசாரிக்கத்‌ 
தொடங்கிவிட்டார்கள்‌. தான்‌ எண்ணிய கருமம்‌ நிறை 
வேறிவிட்டதால்‌, இனிக்‌ கொஞ்சம்‌ வீடாயாற்றிக்‌ கொள்‌ 
வோம்‌ என்று ராமு நினைக்கத்‌ தொடங்கினான்‌. 

“எதைப்பற்றி யோசித்துக்கொண் டிருக்கிறிர்கள்‌? 
இங்குள்ள இவ்வளவு ஜனங்களுடைய வீடுவாயில்களைக்‌ 
காப்பாற்றுவதற்காக அலவந்தியில்‌ உங்கள்‌ பிதிரார்ஜித 
சொத்தை இழந்ததைப்பற்றி அல்லவே?” என்று ஜானகி 
ஒரு நாள்‌ ராமுவைக்‌ கேட்டாள்‌. 

“நல்ல வார்த்தை சொன்னாய்‌, ஜானகி! நீ ஊகித்‌ 
தது சரியே. நான்‌ அலவந்தியைப்பற்றித்தான்‌ நினைத்‌ 
துக்கொண் டிருந்தேன்‌. இவ்வுஷ்ணப்‌ பிரதேசத்தில்‌ தம்‌ 
கஷ்டம்‌ ஒன்றையும்‌ பாராமல்‌, இவ்வளவு வருஷகாலமாக 
நான்‌ உழைத்தாயிற்று. இவ்விடம்‌ விட்டு வேறிடம்‌ 
சென்று, சில காலம்‌ வேலையின்றி இருக்க விரும்புகிறேன்‌. 
அலவந்தியில்‌ ஓர்‌ ஏக்கர்‌ நிலமும்‌, ஓரு சொந்த வீடும்‌ 
மட்டும்‌ இருந்தால்‌, மனத்திற்கும்‌ தேகத்திற்கும்‌ எவ்‌ 
வளவு சந்தோஷத்தையும்‌ செளக்யெத்தையும்‌ அளிப்ப 
காக இருக்கும்‌! ஒரு மாதம்‌ லீவு பெற்றுக்கொண்டு, 
அங்கே சென்றுவிடலாம்‌ அன்றோ?'” என்றான்‌ ராமு. 

“அம்‌, சாதாரணமாக இல்லாமல்‌, ரஜாவில்‌ வத்‌ 
இருக்கும்‌ டிப்டி தாசில்தார்‌ என்ற கெளரவத்துடனும்‌ 
அல்லவா??? 

“பரிசுத்தமான காவிரியாற்றில்‌ ஸ்நானம்‌ செய்து 


204 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌. 


இவ்வளவு வருஷங்களாக ஏங்கி வறண்டு கிடந்த என்‌ 
மனம்‌ உடல்‌ இவ்விரண்டினுடைய தாபத்தையும்‌ தீர்த்‌ 
துக்கொள்வேன்‌! ஆயினும்‌, அந்தப்‌ பாக்கியம்‌ எனக்கு. 
இல்லை, ஆகா! அலவந்தியைப்பற்றி நினைக்கும்பொழுது, 
என்ன இனிய நினைவுகளெல்லாம்‌ உண்டாகின்றன! 
ஜானகி, எங்கே நம்‌ கண்மணி சீதை!”' என்று ராமு: 
திடீரென்று கவலைக்குரலில்‌ கேட்டான்‌. அவனுக்கு ஒரு: 
பெண்குழந்தை பிறந்திருந்தது. 

““எந்தச்‌ சீதையைப்பற்றிக்‌ கேட்கிறீர்கள்‌?” * 
என்று ஜானகி, அவன்‌ களிப்படையுமாறு, ஒரு கள்ளச்‌ 
சிரிப்புடன்‌ கேட்டாள்‌. **நம்‌ குழந்தைக்குச்‌ சீதை. 
என்று ஏன்‌ பெயர்‌ வைத்தீர்கள்‌? நிசத்தைச்‌ சொல்ல 
வேண்டும்‌! அலவந்தியில்‌ இருக்கும்‌ சதையின்‌ ஞாப: 
கார்த்தமாகவா?”” என்றாள்‌. 

அச்சமயம்‌ குழந்தை சீதை தட்டுத்‌ தடுமாறி 
நடந்துகொண்டு அங்கே வர, ராமு அவளை வாரித்‌ தன்‌ 
மார்போடு அணைத்துக்கொண்டான்‌. மக்கள்‌ மெய்‌ 
தீண்டலினால்‌ உண்டாகும்‌ ஆனந்தம்‌, பெற்றவர்களே 
அன்‌ றி வேறெவர்‌ அறிவார்‌! 

“அவ்வாறு பெயரிட வேண்டுமென்று என்‌ மனத்‌. 
தில்‌ ஏதோ ஒரு சிறு விருப்பம்‌ பிறந்தது. எனக்கு. 
அலவந்திச்‌ சீதை சகோதரி போன்றவள்‌. அவள்‌ சமா 
சாரம்‌ நமக்கு எட்டி எவ்வளவு வருஷங்கள்‌ ஆயின!” 

““ நீங்கள்‌ ஏன்‌ அவளுக்குக்‌ கடிதம்‌ எமுதலாகா து?” 

““நம்‌ வழக்கத்திற்கு அது விரோதம்‌ ஆயிற்றே,”” 

““ அவளுக்கு ஓர்‌ அழகான குமாரன்‌ இருப்பதாகவும்‌, 
உங்களைக்‌ கண்டு சந்தோஷத்துடன்‌ வரவேற்றான்‌ என்‌. 
றும்‌ சொன்னீர்கள்‌. நாளை அவன்‌ மாமனார்‌ ஆகம்‌: 
போகிறவர்கள்‌ நீங்கள்‌ அல்லவா? என்‌ கண்மணி சதையை: 
நான்‌ அவனுக்குத்தான்‌ கொடுக்கப்போ கிறேன்‌. என்‌ 
மனத்திற்குள்‌ நிச்சயம்‌ ஆகிவிட்டது. சீதையும்‌ நிரம்ப 
நல்லவள்‌, ஆனால்‌ அவள்‌ சீமாட்டி; நாம்‌ ஏழைகள்‌: 
ஆயிற்றே!”” 


“ஜானகி, உன்‌ உத்தேசம்‌ நிரம்பச்‌ சரி. அதற்காகவா ப 
வது நான்‌ “லு ச லு ஆக 
வண்டு: க | ப 

“அப்பா, ௮ ம்மா என்ன சொல்றா?” என்று 
குழந்தை கேட்டாள்‌. 

“நம்‌ திராமத்தில்‌ உன்னுடன்‌ . விவ்‌ ஒரு று 
பையன்‌ இருக்கிறானென்று”” என்றான்‌ ராமு. சீதை மேலே 
கேட்கவில்லை. 

“பாவம்‌!  சீதையைப்பற்றி இப்பொழுது. என்‌ 
மனம்‌ சிந்தனையில்‌ . அழ்கிறது. என்னால்‌ இயன்ற 
அளவு நான்‌ செய்த சிறிது உபகாரத்தினால்‌, அவளுக்கு 


நற்காலம்‌ திரும்பியதுபோல்‌ தோன்றிற்று. ஆனால்‌ 
சொன்னான்‌”! என்று அவன்‌ யோசனையுடன்‌ தாழ்ந்த 


குரலில்‌ சொன்னான்‌. 

' முருகனைப்பற்றி ஏதாவது சமாசாரம்‌ தெரியுமோ? 
இப்பொழுது அவன்‌ பெரிய மிராசுதூராக இருப்பா 
னென்று நினைக்கிறேன்‌. பொன்னியும்‌, பள்ளி படை 
யாச்சிகளுள்‌, நாகரிகத்திலும்‌ செல்வத்திலும்‌ முதன்‌ 
மையாக “இருப்பாள்‌!” என்றாள்‌ ஜான௫. , 
“ஐசுவரிய தேவதையான . திருமகளின்‌: த? 
சத்தைப்‌ பெறுவது மிகவம்‌ சிர மமல்லவா? பொதுவா க' 
எல்லாப்‌ பெண்கள்‌ “விஷயத்திலும்‌ அவ்வாறிருக்க, : 
(தேவதைகளைப்‌ பற்றிக்‌ கேட்க வேண்டுமா? ஏழை 
முருகனைப்பற்றி ஒரு கவலையும்‌ இல்லை. ஆனால்‌ பணக்கார 
முருகன்‌ எப்படி இருப்பானோ! [செல்வமும்‌ அதன்‌ உற்‌ 
பீக்திக்குக்‌ காரணமான பேராசையைப்‌ போன்று, இரு: 

முனைக்‌ கத்தி போன்றது, அது தியைப்போல்‌ நாம்‌ உப்யோ' 
கிப்பதற்குத்‌ தக்கவாறு, நன்மை தீமை இரண்டையும்‌ 
விளைப்ப்தாக இருக்கின்றது. | ஆனால்‌ ' பிறரைப்பற்றி?' 
நான்‌” தை 'யோசித்துக்கொண்‌” டுருப்பா. 
னேன்‌! ட ன்‌ தா க ட ர 
டேன்‌.” - ரி 


206 முருகன்‌ ஓர்‌ உழவன 


கேதாரியின்‌ பெயரைக்‌ கேட்டதும்‌ ஏதோ மந்திரம்‌ 
போட்டதுபோல்‌ இருவரும்‌ ஒருவரை ஒருவர்‌ ஒரு 
நிமிஷம்‌ நோக்கியவண்ணம்‌ இருந்தார்கள்‌. 

“£டசென்னை போய்‌ ஒரு வாரம்‌ இருந்து வந்தால்‌ 
என்ன? இடம்‌ மாற்றினால்‌ உங்களுக்கும்‌ நல்லதா 
மிற்றே” என்றாள்‌ ஜானகி. ராமு கேதாரியின்‌ பெயரைக்‌ 
கூறியதும்‌ அவளுக்குச்‌ சென்னை நினைவு வந்துவிட்டது. 

“அங்கே போய்‌ ஒரு வருஷம்‌ முழுவதும்‌ சேர்த்து 
வைத்த ரூபாயை ஒரு வாரத்தில்‌ செலவழித்து, மறுபடி 
யும்‌ நம்‌ கண்மணி சீதையைப்பற்றிக்‌ கவலையும்‌ 
கஷ்டமும்‌ படுவதற்கா? சென்னை போனால்‌ எங்கே இருப்‌ 
பது? அங்கே எனக்கு உறவினர்‌ ஒருவரும்‌ இல்லை. ஒர்‌ 
ஏழை டிப்டி தாசில்தார்‌ தூசியில்‌ தெய்வமாக விளங்‌ 
தினாலும்‌, சென்னையில்‌ கடற்கரையில்‌ உள்ள சிறு 
மணலுக்குச்‌ .சமானமே.”்‌ 

“ஏன்‌, அங்கே நம்‌ கேதாரி இல்லையா?” என்றாள்‌ 
ஜானகி. 

“ஓகோ! அவன்‌ உனக்கு உறவு என்பதை மறந்து 
விட்டேன்‌. ஆயினும்‌ உன்னை அவன்‌ இப்பொழுது 
தெரிந்ததாகக்‌ காட்டிக்கொள்ளுவானா? நல்ல வரும்படி 
வரும்‌ வக்கீல்‌ ஆகிவிட்டான்‌. மாதம்‌ ஆயிரம்‌ ரூபாய்‌ 
வருகிறது. மோட்டார்‌ வைத்துக்கொண் டிருக்கிறான்‌. 
நான்‌ முன்பு சென்னைக்குப்‌ போயிருந்தபொழுது, அவன்‌ 
என்னைத்‌ தெரிந்ததாகக்‌ காட்டிக்கொள்ளவில்லை. 
ஆனால்‌, உன்னுடைய நலன்கள்‌ அவனை ஒருவேளை மாற்ற 
லாமாயினும்‌, அதற்கு நான்‌ இடம்‌ கொடுப்பதாக 
இல்லை. ஜானகி, பெரிய பட்டணமாயினும்‌, சென்னை 
யின்‌ அசுத்தமும்‌ ஆபாசமும்‌ அங்குள்ள வறுமையின்‌ 
கொடுமையும்‌ இவ்வளவென்று சொல்ல முடியாது 
என்று கூறி ராமு இந்தப்‌ பேச்சை மாற்றி, மறுபடியும்‌, 
“ஜானகி, உன்‌ சிறு இருதயத்தில்‌ தெய்வபக்தி எவ்வளவு 
குறைவாக இருக்கிறது! பழனிக்குப்‌ போய்‌, சர்வசக்தி 
யுள்ள பழனியாண்டவரைத்‌ தரிசித்து வருவோம்‌, வா! 


விடாயாறும்‌ நினைவு 207 


நான்‌ பத்து வயதாக இருக்கையில்‌, என்‌ தாய்‌ வேண்டிக்‌ 
கொண்ட. பிரார்த்தனை ஒன்று இருக்கிறது. அதை 
இன்னும்‌ செலுத்தவில்லை. அங்கே போய்‌ வந்த பிறகு 
ராமேசுவரம்‌ செல்வோம்‌. ஒரு மாதத்திற்குள்‌ ஊருக்குத்‌ 
திரும்பிவிடலாம்‌. பணம்‌ செலவழிந்தாலும்‌, நற்காரி 
யத்தின்‌ பொருட்டுச்‌ செலவழிந்ததாகும்‌”” என்றான்‌. 

““நம்‌ சீதைக்கு ஒரு சகோதரன்‌ பிறப்பதாக 
இருந்தால்‌, * அப்பொழுது செலவழிந்த பணத்தைப்‌ 
பற்றி உண்மையாகத்‌ திருப்திகொள்ளலாம்‌'* என்று 
ஜானகி கூறி, சீதையைத்‌ தன்‌ மார்போடு அணைத்துக்‌ 
கொண்டாள்‌. 


33 
அலவந்தி ஆற்றங்கரை 

அலவந்தியில்‌ நடந்த கலகத்தையும்‌, அதன்‌ 
யின்‌ கூடிவந்த போலீசாரையும்‌ மாஜிஸ்திரேட்களை 
யும்‌ கண்டு திகிலடைந்த அவ்வூரார்‌ அனைவரும்‌ வெகு 
நாட்கள்‌ வாய்திறக்கவே இல்லை. என்றும்‌ வற்றாத 
ஆற்றங்கரை வம்பும்‌ வறண்டுவிட்டதுபோல்‌ தோன்‌ 
றிற்று. ஏனெனில்‌ ஒவ்வொருவரும்‌ பயத்தினால்‌ 
மெளனமாயிருக்க, ஆற்றங்கரையில்‌ கூட்டங்‌ கூட்ட 
மாகச்‌ சேர்ந்து ஸ்நானம்‌ செய்வோரும்‌ குறைந்து 
விட்டனர்‌. 

பொன்னியின்‌ அதைரியத்திற்கு ஏற்றவாறு, அவள்‌ 
கதி வெகு கஷ்டமாக முடிந்தது, இவ்வளவு வயதான 
பிறகு தனக்கு இந்தப்‌ பெரும்‌ துன்பம்‌ சம்பவிக்கும்‌ 
என்று அவள்‌ சிறிதும்‌ எதிர்பார்க்கவில்லை அவளுடைய 
மூத்த பிள்ளையும்‌, சிறு பெண்குழந்தையும்‌ தந்தையிடம்‌ 
போக வேண்டுமென்று கதறி அழலாயினர்‌. தங்களுக்கு 
நேர்ந்த பெரும்‌ கஷ்டத்தை நன்கு அறியாதவர்‌ 
களாக இருக்கும்‌ அவர்களைப்‌ பார்த்து, துக்கம்‌ தாங்க 
மாட்டாமல்‌ பொன்னியின்‌ கண்களில்‌ நீர்‌ பெருகிற்று. 
அயினும்‌ தன்‌ விசனத்தை ஒருவாறு அடக்கிக்‌ 
கொண்டு அவர்களின்‌ அழுகையை மாற்றித்‌ தேறுதல்‌ 
சொல்லலானாள்‌. முருகன்‌ ஜெயிலுக்குச்‌ சென்ற பிறகு 
தென்னந்‌ தோப்பில்‌ ஒரு நாளுக்குமேல்‌ அவளால்‌ 
இருக்க முடியவில்லை. அவர்களுக்கு எவ்வளவோ நண்பர்‌ 
களும்‌ உறவினர்களும்‌ இருந்தும்‌ அவர்கள்‌ ஒருவரும்‌ 
அவள்‌ மனத்திற்கு இசையவில்லை. அவர்களும்‌ இந்தக்‌ 
கஷ்டகாலத்தில்‌ அவளுக்கு உதவ முன்வரவில்லை, கடைசி 
யாக அவளுக்குச்‌ சீதையின்‌ நினைவு வர, சிறிது மனம்‌ 
தேறியவளாகப்‌ பொழுது விடிந்ததும்‌ அவள்‌ ஆதரவில்‌ 


அலவந்தி ஆற்றங்கரை 209 


போயிருக்கத்‌ தீர்மானித்தாள்‌. ராமுவுக்கு மிகவும்‌ வேண்‌ 
டி யவனான முருகனுடைய மனைவி பொன்னியைப்பற்றிச்‌ 
சீதைக்கு நினைவு வராமல்‌ இருக்கவில்லை. இந்தக்‌ கஷ்ட 
சமயத்தில்‌ அவளுக்குக்‌ தேறுதல்‌ சொல்ல வேண்டும்‌ 
என்று எண்ணியவளாகப்‌ பொழுது விடிந்ததும்‌ அவ 
ளூக்குச்‌ சொல்லி யனுப்ப, பொன்னியும்‌ அதற்குச்‌ 
சம்மதித்து அங்கே சென்றாள்‌. 

இவ்வாறு சல நாட்கள்‌ சென்றன. இன்னும்‌ 
அவ்வூரார்‌ தம்‌ பயம்‌ நீங்கி வழக்கம்போல்‌ ஆகவில்லை, 
நாட்டுப்புறம்‌ ஆதலால்‌, நிகழ்ந்த சம்பவங்கள்‌ அவர்க 
ளுக்கு மிகவும்‌ பெரியனவாகத்‌ தோன்றின. வெயிலின்‌ 
கொடுமையும்‌ அதிகமாக இருக்க, என்றும்‌ வற்றாத 
காவிரி நதியும்‌ ஓடப்‌ பயந்ததுபோல்‌, மெதுவாகச்‌ 
சென்றுகொண் டிருந்தது. 

திடீரென்று ஒரு நாள்‌, சோர்ந்து கிடந்த சகல 
உயிர்களும்‌ உய்யுமாறு ஆகாயம்‌ கறுத்தது. இடியுட 
னும்‌ மின்னலுடனும்‌ குளிர்ந்த காற்று வீச, மேகங்கள்‌ 
கூடி, வருவிக்க ஆரம்பித்தன, மறுநாள்‌ காலை காவிரி 
யில்‌ பூர்ணப்‌ பிரவாகம்‌ வந்துவிட்டது. பட்சிகள்‌ ஆல 
மரக்‌ கிளைகளில்‌ உட்கார்ந்து, மீண்டும்‌ இனிமையாகக்‌ 
கூவத்‌ தொடங்கின. காக்கைகள்‌ வழக்கம்போல்‌ வீட்‌ 
டுக்கு வீடு கூரைமேல்‌ பறந்து சென்று எங்கும்‌ சுத்த 
மாக்கின. மேய்வதை எண்ணி மாடு கன்றுகள்‌ ஆனந்தத்‌ 
தால்‌ எக்காளம்‌ இட்டன. எங்கும்‌ பசுமையாவதுற்கு 
அடையாளமாகப்‌ புற்களும்‌ இலைகளும்‌ தளிர்க்க 
ஆரம்பித்தன. பொழுது புலருவதற்குள்‌ இரவு 
பெய்த மழையால்‌ நிலமெங்கும்‌ ஒரே மாறுதல்‌ 
அடைந்துவிட்டது. யாவும்‌ ஆனந்தமும்‌ அமைதியும்‌ 
குடிகொண்டு விளங்கின. இவ்விரு வாரங்களாகத்‌ 
தம்மைப்‌ பிடித்திருக்கும்‌ திகிலை மறந்து அலவந்தியில்‌ 
யாவரும்‌ பழையபடி உற்சாகம்‌ மேலிட்டவர்கள்‌ 
ஆனார்கள்‌. 

காவிரியில்‌ ஜலம்‌ பெருகியகைக்‌ கண்டதும்‌ 

மு. ஐ. ௨. 18 


210 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


மாதர்களின்‌ கொண்டாட்டத்தைச்‌ சொல்ல வேண்‌ 
டுமா? ஒவ்வொருவரும்‌ ஆற்றங்கரையில்‌ முன்போல்‌ 
வம்பளக்கத்‌ தொடங்கினார்கள்‌. ஒரு மாதத்து வர்த்த 
மானங்கள்‌ பேசப்படாமல்‌ பாக்கி நின்றிருந்தமையால்‌ 
இப்பொழுது ஒருவரை ஒருவர்‌ கண்டதும்‌, மலைச்சார 
லில்‌ பெருகி ஓடிவரும்‌ வெள்ளம்போல்‌, தடங்கல்‌ இல்‌ 
லாமல்‌ ஊர்வம்பு கொடங்கிற்று. ஒரு மாதமாகக்‌ 
காணாததால்‌, மிக்க ஆசையுடன்‌ சுழன்று அவர்கள்‌ 
கால்களைத்‌ தழுவிறின்ற காவிரி நதியும்‌, அலவந்தியி 
லுள்ள ஏழை, பணக்காரர்கள்‌ அனைவரையும்‌ பற்றிக்‌ 
கூறப்பட்ட அதிசய விஷயங்களைக்‌ கேட்டுச்‌ சந்தோ 
ஷத்துடன்‌ சலசலவென்று சத்தமிட்டுச்‌ சென்றது. 

இப்பொழுதுதான்‌ கரையை அணுகி ஜலத்தில்‌ 
காலை வைத்த ஒருத்தி, ஜலத்தில்‌ இறங்கி அமிழ்வதற்கு 
முன்‌, “*பெரியசாமி ஐயரை நினைத்தால்‌, ஐயோ பாவம்‌ 
என்றிருக்கிறது! மிகக்‌ கருமியானாலும்‌, நம்மூரில்‌ அவர்‌ 
தான்‌ யாவரையும்விடப்‌ பணக்காரர்‌, பரம்பரைச்‌ 
சீமான்‌ அல்லவா?” என்றாள்‌. 

“உன்னையும்‌ என்னையும்போன்ற' ஏழைகளுக்குக்‌ 
கரு மியே ஒழிய, வக்கீல்கள்‌, டாக்டர்கள்‌, ஜோஸ்யர்கள்‌, 
மந்திரவாதிகள்‌ இவர்கள்‌ அனைவருக்கும்‌ வாரி இறைத்துக்‌ 
கொண்டிருக்கவில்லையா?'' என்றாள்‌ மற்றொருத்தி. 

“பெரியசாமி ஐயரால்‌ குடும்பம்‌ நாசமடைந்து 
அவர்‌ சொத்து முழுவதும்‌ எதிர்வீட்டுக்காரர்களிடம்‌ 
சேர்ந்துவிடும்‌ என்று அவர்‌ பிறந்தபொழுதே என்‌ 
தகப்பனார்‌ ஜோஸ்யம்‌ சொன்னதாக எங்கம்மா சொல்லி 


யிருக்கிறாள்‌'* என்றாள்‌ அவ்வூர்‌ ஜோதிஷருடைய 
பெண்‌. இவள்‌ அவருக்கு ஏகபுத்திரி, பத்து வயதிலேயே 
கைம்பெண்ணாகிவிட்டாள்‌. “அது இப்பொழுது எவ்‌ 


- வளவு சரியாகப்‌ பலித்திருக்றெது! யாவருக்கும்‌ அலட்சி 
யமாக இருந்த சதை அலவந்திக்கு ரரணியாவாள்‌ என்று 
ஐந்து வருஷங்களுக்கு முன்‌ யார்‌ நினைத்திருப்பார்கள்‌? 
அப்புறம்‌ சமாசாரம்‌ தெரியுமோ?” ஒரு நிமிஷம்‌ 


அலவந்தி ஆற்றங்கரை 21% 


நிறுத்தித்‌ திரும்பிப்‌ பார்த்துவிட்டு, “*அற்ப சொற்ப 
மாக இராமல்‌, லட்ச ரூபாய்‌ ஆஸ்‌ தியன்றோ சீதைக்கு இப்‌ 
பொழுது கிடைக்திருக்கிறது!'” என்றாள்‌. 

எல்லாரும்‌ எப்படி என்று ஆத்திரத்துடன்‌ கேட்‌ 
டார்கள்‌. “புதையல்‌ எங்கே இருக்கிறதென்று பார்ப்‌ 
பதற்குத்தானோ அவள்‌ ஒவ்வொரு பக்கமாக வீட்டை 
இடித்துக்‌ கட்டிக்கொண்‌ டிருந்தாள்‌??”்‌ 

“புதையல்‌ ஒன்றும்‌ அகப்படவில்லை: * என்றாள்‌ 
ஜோஸ்யர்‌ பெண்‌. “அதிருஷ்டம்‌ எந்த வழியாக வரு 
மென்று ஒருவரும்‌ சொல்ல முடியாது. சீதையின்‌ அக 
முடையான்‌, கும்பகோணத்தில்‌, நல்ல லட்சணமாயும்‌ 
பணக்காரியாயும்‌ உள்ள ஒரு காசியை வைக்துக்கொண் 
டிருந்தான்‌ என்பது நமக்குத்‌ தெரியுமே! கன்‌ சொத்தை 
யெல்லாம்‌ சீதையின்‌ பிள்ளைக்கு எழுதி வைத்துவிட்டு, 
அவள்‌ இரண்டு வாரத்திற்கு முன்‌ இறந்துவிட்டா 
ளாம்‌! கேட்க அதிசயமாக இருந்தாலும்‌, இதில்‌ பொய்‌ 
எள்ளளவும்‌ கிடையாது. அந்தப்‌ பிள்ளைக்கு என்ன அதி 
ருஷ்டம்‌! சீதையைக்‌ கண்டால்‌ நமக்கு முன்பு எவ்வ 
ளவோ பரிகாசமாக இருந்தது. அந்தச்‌ சீதை இப்‌ 
பொழுது _ அலவந்திக்கு ராணியாகிவிட்டாள்‌! என்‌ 
தகப்பனார்‌ ்‌ கூறிய ஜோஸ்யமும்‌ பலித்துவிட்டது. ட்‌ 

“முருகனுடைய நிலத்தையும்‌ அவள்‌ வாங்கிவிடப்‌ 
போகிறாள்‌ என்று கேள்வி. அந்தப்‌ படவாப்‌ பயல்‌ 
தொப்பை - ஜெயிலிலேயே அவனை அடைத்துவைக்க 
வேண்டும்‌! - இங்கே இருக்கிறான்‌. அவன்தான்‌ எல்லாத்‌ 
துன்பத்திற்கும்‌ காரணம்‌. பெரியசாமி ஐயருக்கு அவனை 
அடியோடு தொலைத்துவிட வேண்டும்‌ என்று இருந்‌ 
குது, ஆனால்‌, பாவம்‌! வீடு வாயிலை இழந்து அவரும்‌ 
அநேகமாகத்‌ தொப்பைக்குச்‌ சரியாகிவிட்டார்‌. இன்‌ 
னும்‌ கொஞ்ச நாட்களில்‌ தொப்பைக்குத்‌ துணையாக 
ஜெயிலுக்கும்‌ சென்றுவிடுவார்போல்‌ தோன்றுகிறது? * 

“பாவமென்ன? கோர்ட்டுக்குப்‌ போனால்‌ நாசந்‌ 
கான்‌! கொடுப்பவன்‌, வாங்குபவன்‌ யாவரும்‌ தொலைய 


212 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


வேண்டியதுதானே!” என்று வக்கீல்‌ குமாஸ்தாவின்‌ 
மனைவி ஒருத்தி உலக நியாயம்‌ எடுத்துரைக்கலானாள்‌. 
சில வருஷங்களுக்கு முன்‌ குமாஸ்தாவாக இருந்த 
இவள்‌ கணவன்‌, வக்கீல்‌ தன்னிடம்‌ கொடுத்துவைத்‌ 
திருந்த ரூபாயைத்‌ தைரியமாகத்‌ திருடிய குற்றத்திற்‌ 
காக நீக்கப்பட்டு, இப்பொழுது வேலை ஒன்றும்‌ இல்லா 
மல்‌ வீட்டில்‌ இருந்தான்‌. 

““நம்மூரின்‌ பெருமையெல்லாம்‌ இனித்‌ தொலைத்‌ 
தது! ஒரு பெண்பிள்ளை-அதிலும்‌ ஒரு கைம்பெண்‌ 
ணின்‌ அதிகாரத்தில்‌, கிராமத்தின்‌ களையே அழிந்து 
விடும்‌! நமக்கு இருக்கும்‌ சொற்ப நிலத்தையும்‌ நம்‌ 
அகத்துக்காரர்களிடம்‌ சொல்லி, சீகைக்கே விற்று 
விட்டுப்‌ பட்டண வாசத்தை நோக்கிச்‌ செல்லும்‌ 
காலம்‌ வந்துவிட்டது!” என்று சீகையின்மீது எப்‌ 
பொழுதும்‌ பொருமை கொண்டிருந்த ஒருத்தி பொறுக்‌ 
காமல்‌ கூறினாள்‌. 

“£இல்லே! சீதை மிக்க நல்ல மனசும்‌ தெய்வ 
பக்தியும்‌ உள்ளவள்‌. பெரியசாமி ஐயர்‌ மகாகருமி, 
தம்மையும்‌ தம்‌ பெண்டு பிள்ளைகளையும்‌ பற்றித்தான்‌ 
அவருக்குக்‌ கவலை! பிறருக்கு அவர்‌ ஒன்றும்‌ செய்‌ 
ததே இல்லை. சீதை அவ்வாறு இல்லாமல்‌ வேண்டிய 
உபகாரம்‌ செய்வாள்‌. அதோ பிள்ளையுடன்‌ வருறொளே! 
அவளையே கேட்டால்‌ தெரியும்‌. இப்பொழுது முன்னிலும்‌ 
லட்சணமாகவே கதோன்றுகிறாோள்‌, இல்லையா? கைம்‌ 
பெண்‌ கோலமும்‌ அவளுக்கு அழகாக இருக்கிறது. ஏழை 
களிடத்தில்‌ அவளுக்கு எப்பொழுதும்‌ இரக்கம்‌ உண்டு: 
இல்லாததையும்‌ பொல்லாததையும்‌ சொல்லி அவளை 
நாம்‌ விரோதித்துக்கொள்ள வேண்டாம்‌?” என்றாள்‌ 
எப்பொழுதும்‌ சீதையின்‌ கட்சியில்‌ இருந்த ஒருத்தி 

பாலப்‌ பருவத்தின்‌ இனிய தன்மைக்கு ஏற்றவாறு, 
கற்களையும்‌ கிளிஞ்சல்களையும்‌ சிறு குச்சிகளையும்‌ 
பொறுக்கிக்கொண்டும்‌, மணலில்‌ அடிச்சுவடுகள்‌ இட்‌ 
டுக்கொண்டும்‌, விளையாட்டுப்‌ புத்தியுடன்‌ சுற்றி 


அலவந்தி ஆற்றங்கரை 213 


வளைந்து, இங்கும்‌ அங்கும்‌ ஓடித்‌ திரிந்துகொண்டும்‌ 
குழந்தை பக்கத்தில்‌ வந்துகொண் டிருக்க சீதை 
ஆற்றங்கரையை அணுகினாள்‌. உயர்குல விதவைகள்‌ 
அணிவதான நார்மடியை அவள்‌ தறித்திருந்தது அவள்‌ 
வைராக்கிய சுபாவத்திற்கு ஒத்ததாகவே இருந்தது. 

“சீதா, வா. உனக்கு ஏதோ புதையல்‌ அகப்பட 
டிருக்கிறதாமே! அது உண்மைதானா? எங்களுக்கு 
ஏதாவது அதில்‌ கொஞ்சம்‌ கிடைக்குமோ?” என்று 
ஏககாலத்தில்‌ பலபேர்‌ கேட்டனர்‌. 

“அப்படியே! அதற்கென்ன? என்னால்‌ இயன்ற 
மட்டும்‌ பொது நன்மைக்கே அதைச்‌ செலவழிக்கப்‌ 
போகிறேன்‌. இடிந்து கிடக்கும்‌ கோவிலைக்‌ கட்டுவகுற்‌ 
கும்‌, தூர்ந்துடெக்கும்‌ குளத்தை வெட்டுவதற்கும்‌. 
நான்‌ ஏற்கனவே அதிலிருந்து எடுத்து வைத்தாயிற்று 
கேவலம்‌ ஒரு லோபியாக இராமல்‌, சொற்ப நிலமுள்ள 
வார்கள்‌ தங்கள்‌ நிலத்திற்கு முதலில்‌ ஜலம்‌ கட்டிக்‌ 
கொள்ளும்படி ஏற்பாடு செய்யப்‌ போகிறேன்‌. நீங்கள்‌ 
ஆட்சேபிக்காமல்‌ இருந்தால்‌, ஏழைகளுக்கு வேண்டி௰ 
தனைத்தும்‌ நான்‌ செய்யத்‌ தடையில்லை. நம்‌ சிறுவர்‌ 
சிறுமியர்‌ கற்பதற்கு ஒரு பள்ளிக்கூடம்‌ கட்டலா 
மென்று நினைக்கிறேன்‌. என்‌ பிள்ளைக்கு உரிய வயது 
வருமளவும்‌, என்‌ இஷ்டப்படி செலவழிக்க எனக்கு, 
அதிகாரம்‌ உண்டு. இதற்கெல்லாம்‌ நீங்கள்‌ அனைவரும்‌. 
எனக்கு ஒத்தாசையாக இருக்கவேண்டும்‌. இந்தக்‌ கிரா 
மத்தையே எவ்வளவோ சீர்திருத்தம்‌ செய்யும்படியாக 
இருக்கிறது. ஆனால்‌, யோக்கியதையற்று ஒரு வேலையும்‌ 
இல்லாமல்‌ சோம்பித்‌ திரிபவர்களைத்‌ தவிர, நல்ல புத்து 
மான்கள்‌ எல்லாரும்‌ ஊரை விட்டுச்‌ சென்றுவிட்டார்‌ 
கள்‌!” என்றாள்‌ சதை. 

“ஆம்‌, பேராசை குடிகொண்ட பெரியசாமி ஐயர்‌, 
ஊருக்குப்‌ பெரும்றிதி போன்றிருந்த ராமுவின்‌ 
நிலத்தையெல்லாம்‌ சொற்பவிலைக்கு அபகரித்துக்‌ 


214 முருகன ஓர்‌ உழவன்‌ 


கொண்டு அவனையும்‌, ஊரை விட்டு ஓட்டிவிட்டார்‌!”* 
என்று சீதையின்‌ மனத்தை அறிந்த ஒருத்தி அவளுக்குத்‌ 
திருப்தி உண்டாக்குவதன்‌ பொருட்டுக்‌ கூறினாள்‌. 

“அந்தப்‌ பாவத்திற்குத்தான்‌ இப்பொழுது நன்றாக 
அநுபவிக்கிறார்‌! மனிதர்களுக்கு மேல்‌ தெய்வமும்‌ அவ 
ருக்கு விரோதமாகிவிட்டது/'” என்றாள்‌ வேறோொருத்தி. 

“சீதா, ராமுவைப்பற்றி உனக்கு ஏதாவது தெரி 
யுமா? இப்பொழுது எங்கே இருக்கிறான்‌? என்ன பண்‌ 
ணிக்கொண் டிருக்கிறான்‌? ஜானகியும்‌ நல்ல பெண்‌” 
என்றாள்‌ ஒருத்தி. 

“* தூசியில்‌ டிப்டி தாசில்தாராக அவர்‌ இப்பொழுது 
நல்ல செல்வாக்கில்‌ இருப்பதாகச்‌ சென்னையில்‌ இருக்கும்‌ 
என்‌ தமையன்‌ எழுதியிருக்கிறான்‌. அவர்களுக்கு ஒரு 
பெண்‌ பிறந்திருக்கிறது; மூன்று வயது ஆயிற்றாம்‌'” 
என்று தை தன்‌ குழந்தையை அன்புடன்‌ நோக்கிக்‌ 
கொண்டே சொன்னாள்‌. 

“அம்மா, என்ன சொன்னாய்‌?” என்று அவன்‌ கேட்‌ 
டான்‌. 

““உங்கம்மாவின்‌ தோழிக்கு ஒரு சிறு பெண்‌ இருக்‌ 
கிறதாம்‌! அவளைக்‌ கல்யாணம்‌ செய்துகொள்ளுகிருயா?'? 
என்று ஒருத்தி கேட்டாள்‌. 

““ஏன்னைப்போல அழகாயும்‌ பணக்காரியாயும்‌ 
இருந்தால்‌, செய்துகொள்ளுவேன்‌!” என்று அலட்சிய 
மாய்ப்‌ பதில்‌ உரைத்துவிட்டு அந்தச்‌ சிறுவன்‌, ஆற்றில்‌ 
தண்ணீர்‌ குடிக்க வந்த ஒரு கன்றுக்குட்டியைத்‌ துரத்திக்‌ 
கொண்டு ஓடிவிட்டான்‌. 

“*சீதை அதற்குள்‌ பெரிய ராணிபோல்‌ பேசக்‌ கற்‌ 
றுக்‌ கொண்டுவிட்டாள்‌! ராமுவின்‌ ஞாபகம்‌ அவள்‌ 
மனத்தை விட்டு இன்னும்‌ அகன்றபாடில்லை. ஜானகியை 
யும்‌ அவள்‌ மறக்கவில்லை, அவள்‌ பிள்ளை தகப்பனைத்‌ 
தான்‌ கொண்டிருப்பது போல்‌ தோன்றுகிறது. பதி 
னெட்டு வயதானவுடன்‌ கெட்டலையத்‌ கொடங்கிவிடு 
வான்‌. “முப்பது வருஷம்‌ வாழ்ந்தவர்களும்‌ இல்லை, 


அலவந்தி ஆற்றங்கரை 215 


முப்பது வருஷம்‌ கெட்டவர்களும்‌ ஆல்ல்‌” என்ற வசனம்‌ 
பொய்யாகாது: தெய்வாதீனம்‌! செல்வம்‌ சகடக்கால்‌ 
போலவே சுழலும்‌!” என்று இவ்வாறு சிலர்‌, நாம்‌ முற்‌ 
கூறிய நடு வயது அம்மாளைப்‌ பிரதானமாகக்‌ கொண்டு, 
ஒரு புறமாகத்‌ தாழ்ந்த குரலில்‌ வம்பளந்தனர்‌. ஆயி 
னும்‌, அவர்கள்‌ எதைக்‌ குறித்துப்‌ பேசினார்கள்‌ என்பது 
சீதையின்‌ செவிகளுக்கு முழுவதும்‌ எட்டாமல்‌ போக 
வில்லை. உலக இயல்பு இதுவென்று நினைத்து, அவள்‌ தன்‌ 
விரோதிகளை வெறுக்கவும்‌ இல்லை. பரோ பகார சிந்தையே 
அவள்‌ மனத்தில்‌ இப்பொழுது குடிகொண்‌ டிருந்தது. 
ராமுவையும்‌ ஜானகியையும்‌ போன்ற நண்பர்கள்‌ இருந்‌ 
தால்‌, யாவரும்‌, கேமமடையும்‌ வண்ணம்‌, அலவந்தியில்‌ 
எவ்வளவு சீர்திருத்தங்கள்‌ செய்யலாமென்று நினைக்க 
லானாள்‌. 


594 
கேஸ்‌ விசாரணை 


அலவந்தியில்‌ இவ்வண்ணம்‌ ஆற்றங்கரைப்‌ பேச்சு 
முடிவதற்குள்‌, திருச்சிராப்பள்ளிக்‌ கோர்ட்டில்‌ அன்‌ 
றைத்‌ இனமே விசாரணையும்‌ ஆரம்பித்துவிட்டது. கை 
திக்‌ கூண்டில்‌ தொப்பையுடன்‌ முருகனையும்‌, வேறு முப்பது 
கைதிகளையும்‌ ஏற்றினார்கள்‌. அந்தக்‌ கூட்டத்தில்‌ பள்ளி 
படையாச்சிகளைத்‌ தவிர, சில பிராம்மணர்களும்‌ இருந்‌ 
குனர்‌. கிராமத்தில்‌ எதிர்த்து நின்று கலகம்‌ செய்யக்‌ 
கூடியவர்கள்‌ யாவரையும்‌ தொல்த்துவிடுவதற்காகப்‌ 
போலீசாரின்‌ ஒத்தாசையைக்‌ கொண்டு பெரியசாமி 
ஐயர்‌ தம்‌ அதிகாரத்தின்‌ கடைசிக்‌ காரியமாகச்‌ செய்த 
வேலை இது, திருச்சிராப்பள்ளி ஸெஷன்ஸ்‌ கோர்ட்டு 
அவருக்குப்‌ புதிதல்ல. எவ்வளவோ தடவை சொந்தக்‌ 
காரியமாக அங்கே சென்றிருக்கிறார்‌. இச்சமயம்‌ அவரது 
ஆக்கிரகம்‌ கடைசியாகக்‌ கொழுந்துவிட்டு எரிந்து, 
அணையும்‌ சமயமாக இருந்தது. 

நாகரிக வாழ்க்கையின்‌ வியா திகளோடு உடனுதித்த 
பலவித ஜனங்களால்‌ அந்த நியாயஸ்தலம்‌ நிரம்பியிருந் 
குது. உயர்ந்த ஆசனத்தில்‌, அசைவற்ற தெய்வ விக்‌ 
திரகம்போல்‌ எழுந்தருளியிருக்கும்‌ நியாயாதிபதி தங்‌ 
கள்‌ கஷ்டங்களை நிவர்த்திக்க வேண்டுமென்று அவர்கள்‌ 
கோரியபடி நிற்க, ஸெஷன்ஸ்‌ ஜட்ஜ்‌, மிஸ்டர்‌ டர்னர்‌, 
எம்‌. ஏ., ஐ. ஸி. எஸ்‌., துரையவர்களும்‌, தம்‌ முதுமைப்‌ 
பருவத்திற்கு ஏற்ற சீலம்‌ குடிகொண்ட, அமைதியான 
முக காந்தியுடன்‌ வீற்றிருந்தார்‌. 

மேலிருக்கும்‌ பங்கா முன்னும்‌ பின்னும்‌ வெகு மெது 
வாக அசைந்துகொண்‌ டிருப்பதைப்‌ பார்த்தால்‌, மறை 
வில்‌ பங்கா இழுப்பவன்‌ சுவரில்‌ சாய்ந்தபடி அரைத்‌ தூக்‌ 
கத்தில்‌ இருக்க வேண்டுமென்று தோன்றிற்று. ஈக்கள்‌ 
அவர்‌ மேல்‌ உட்காராமல்‌ இருக்கவும்‌, ஒழுங்காகக்‌ கத்த 


கேஸ்‌ விசாரணை 217 


ரித்து விடப்பட்ட ஐட்ஜினது நரைத்த மீசை சிறிது 
கலைந்து போவதற்குமே போதுமான காற்று, பங்காவி 
லிருந்து வீசிக்கொண் டிருந்தது. இழுப்பவன்‌ தன்‌ 
அரைத்‌ தூக்கத்தினின்றும்‌ திடீரென்று விழித்துக்‌ 
கொண்டு, பயத்துடன்‌ வேகமாகக்‌ கயிற்றை இழுத்த 
தும்‌, கோர்ட்டு விசாரணை செய்பவைபோல்‌ சில 
நரைமயிர்கள்‌, காற்றடிக்கும்‌ பக்கத்தை விளக்குபவைக 
ளாய்‌, டர்னர்‌ துரையவர்கள்‌ தலையினின்றும்‌ சிலிர்த்து 
நின்றன. ஆனால்‌ ஜட்ஜ்‌ அவர்கள்‌ அதைக்‌ கவனிக்க 
வில்லை. என்றும்‌ இல்லாத கூட்டம்‌ கோர்ட்டில்‌ கூடி 
யிருப்பதை ஆச்சரியத்துடன்‌ நோக்கிக்கொண்‌ டிருந்தார்‌. 
கறுப்பிலும்‌ மாநிறத்திலும்‌ அளவில்லாத வித்தியாசத்‌ 
தோடு கூடிய அக்கூட்டத்தாரைச்‌ சிறிது தயவுடன்‌ 
பார்த்துக்கொண் டிருந்த டர்னர்‌ துரையவர்கள்‌, இந்தக்‌ 
கலகக்‌ கேசில்‌ ஜனங்கள்‌ இவ்வளவு ஊக்கமடைந்திருப்‌ 
பதைக்‌ கண்டு கொஞ்சம்‌ கவலையடைந்தார்‌. ஆகவே, 
யோசனைக்கு அடையாளமாக அவர்‌ நெற்றியில்‌ சுருக்கம்‌: 
உண்டாக, அவரது வயது முதிர்ந்த கண்களுக்கு ஆதார 
மாகிய மூக்குக்கண்ணாடியும்‌ மூக்கில்‌ நன்றாகப்‌ பதிந்தது. 
இவ்வாறு விசாரணைக்குச்‌ சித்தமான ஜட்ஜ்‌ அவர்களைப்‌ 
பார்த்தவுடன்‌ பக்தி சிரத்தையுடன்‌ நின்றிருந்த கட்சிக்‌ 
காரர்களுக்கு மிகவும்‌ தைரியம்‌ உண்டாயிற்று. 

டர்னர்‌ துரையவர்கள்‌, பால்யத்தில்‌, கேம்ப்ரிட்ஜ்‌ 
சர்வகலாசாலையில்‌ முதல்தரமாகப்‌ படித்துத்‌ தேறிய 
வர்களில்‌ ஒருவர்‌. வேண்டுமென்றே இந்தியா ஸிவில்‌ 
ஸர்விஸில்‌ அமர்ந்தார்‌. இலக்கியத்தில்‌ அவர்‌ முன்‌ 
ஞோர்களுக்கு இருந்த அபிருசி அவருக்கும்‌ இருந்தது. 
பொருள்‌ ஈட்டுவது எப்படி. என்றும்‌, களிக்கக்‌ கற்பது எப்‌ 
படி என்றும்‌ இரண்டு பிரசித்தமான கிரந்தங்களை இயற்‌ 
றியவர்‌ அவர்‌ தந்தையே. விமர்சனத்திற்காக அனுப்பப்‌ 
பட்டு, விமரிசனம்‌ பண்ணப்படாமலே இருந்த பிரதி 
களைத்‌ தவிர இவ்வருமையான புத்தகங்களின்‌ மற்றப்‌ பிர 
திகள்‌ யாவற்றையும்‌ எண்ணிக்கை குறையாமல்‌, தந்தை 


218 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


மகனுக்கு ஆஸ்தியாக வைத்துச்‌ சென்றார்‌. சிறு வயதில்‌ 
பபர்னர்‌ துரையவர்கள்‌ மனத்தை “டி குவின்ஸி” என்னும்‌ 
நூலாசிரியர்‌ எழுதும்‌ கம்பீர வாக்கயங்களே வெகுவா 
கக்‌ கவர்ந்தன. 

அதைப்‌ படித்ததனால்‌, நினைத்து வெளியிடற்கரிய 
வாசக நயத்தில்‌ அபிமானம்‌ உண்டாகி, காரியசித்திக்கு 
உரிய மனோபாவங்கள்‌ உண்டாகாமற்‌ போகவே, அது 
அவருடைய தன்மைக்குப்‌ பொருந்தவில்லை. ஆகவே, 
அடுத்தபடி தமக்கு மிகவும்‌ பிரியமாயிருந்த மெக்காலே 
என்பவர்‌ எழுதிய நூல்களை அடங்காக களிப்புடன்‌ 
படிக்கத்‌ தொடங்கினார்‌. 

அதனால்‌ அதிருஷ்டஹீனர்களான கீழ்நாட்டு ஜனங்க 
அன்‌ விஷயத்தில்‌ அவருக்கு ஒருவிதமான அநுதாபம்‌ ஏற்‌ 
பட்டது. ஹிந்துஸ்தானத்தில்‌ ஜன சஞ்சாரம்‌ அற்ற 
பிரதேசங்களுக்காவது, சீனா தேசத்திலுள்ள தனிமை 
யான இடங்களுக்காவது சென்று ஒரு மாதிரியாகத்‌ தம்‌ 
வாழ்நாளை அவர்‌ கழிக்க நினைத்தாராயினும்‌, ‘பொரு 
அரீட்டுவது எப்படி?” என்ற புத்தகத்தை இயற்றிய அவர்‌ 
துந்தை, செல்வத்திலும்‌ பதவியிலும்‌ ஆசைகொண்டவ 
ராக மகனை ஹோம்‌ ஸிவில்‌ ஸர்விஸில்‌ வேலையில்‌ அமரும்‌ 
யடி கட்டாயப்படுத்தவே, டர்னர்‌ துரை, இருவருக்கும்‌ 
பொதுவாக, இந்தியா ஸிவில்‌ ஸர்விஸே சரி என்று தீர்‌ 
மானித்தார்‌. அந்த ஸர்விஸார்‌ பெறும்‌ உயர்ந்த சம்ப 
ளத்தை எண்ணியே, அவர்‌ அநுமதி கேட்டபொழுது, 
அவரது தந்‌ைத கடைசியாக ஓப்புக்கொண் டிருக்கவேண்‌ 
டும்‌ என்று தோன்றுகிறது. இளம்பருவத்திற்கேற்ற 
உறுதியான தீர்மானங்கள்‌ இருந்தும்‌, பிள்ளைகள்‌ பெற்‌ 
றோர்‌ சொற்படி கேட்டு நடக்கும்‌ காலம்‌ அந்தக்‌ காலம்‌. 
பூர்வத்தில்‌ நெடுங்காலம்‌ சிறப்புடன்‌ விளங்கியதாக, 
சென்னை ராஜதானியைப்பற்றி மெகாலே என்னும்‌ நூலா 
சிரியர்‌ வெகு அழகாகச்‌ சிலாகித்து எழுதியிருந்ததைப்‌ 
யடித்திருந்ததாலும்‌, சமமான சீதோஷ்ண ஸ்திதியை 
உடையதாக இருந்ததுமன்றி, அரிசி உணவால்‌ வரும்‌ 


கேஸ்‌ விசாரணை 210 


புத்தி நுட்பமும்‌ கணிதசாஸ்திரப்‌ பயிற்சியும்‌ நிரம்பி 
யிருந்ததாலும்‌, சென்னை ராஜதானியே தமக்குத்‌ தகுந்த 
இடமென்று டர்னர்‌ துரை கருதலானார்‌. பரீட்சையில்‌ 
தேறிய விதம்‌, அவர்‌ மனோபாவத்திற்கும்‌, அவர்‌ 
அடைந்த தேர்ச்சிக்கும்‌ மாறாக இருப்பினும்‌, டான்‌ 
துரையும்‌ கணித சாஸ்திரத்தில்‌ கூடிய வரையில்‌ தேர்ச்சி 
பெற்றவரே. 

சென்னையில்‌ அவர்‌ வேலையில்‌ அமர்ந்து மூன்று வரு 
ஷம்‌ ஆவதற்குள்‌, செங்கற்பட்டு, வட ஆர்க்காடு ஜில்‌ 
லாக்களில்‌ கடுமையான பஞ்சம்‌ உண்டாயிற்று. இந்தி 
யர்களிடத்தில்‌ அருளும்‌ ஏழைகளிடத்தில்‌ இரக்கமும்‌ 
குடிகொண்டவரென மிஸ்டர்‌ டர்னர்‌ கவர்மென்டில்‌ 
பெயர்‌ வாங்கியிருக்கவே, பஞ்சநிவர்த்தி செய்யும்‌ ஏற்‌ 
பாடுகளைக்‌ கவனிக்கும்படி அவரே நியமிக்கப்பட்டார்‌. 
அவ்வேலையில்‌ அவருக்கும்‌ நிரம்பச்‌ சிரத்தை உண்‌ 
பாக, பஞ்சத்தில்‌ அடிபட்ட ஜனங்களின்‌ கஷ்டத்தை 
உணர்ந்து, அநுதாபம்‌ மேலிட்டு அவர்கள்‌ பொருட்‌ 
டுப்‌ பரிதவிக்கலானார்‌. உலகில்‌ கறுப்பு, வெளுப்பு 
முதலிய நிறமுடைய எல்லா வகுப்பினரும்‌ ஒன்றே என்‌ 
னும்‌ தத்துவத்தை அறிந்து, சாதிவர்ணபேதங்களால்‌ 
உண்டாகும்‌ விரோதங்களை மனத்தை விட்டு அடியோடு 
நீக்கிவிட்டார்‌. 

பஞ்சநிவர்த்திற்காக ஓர்‌ ஏரியின்‌ அணைக்கரைமேல்‌ 
ரஸ்தா ஒன்று போடுவதாகத்‌ தீர்மான மாயிற்று. இவ்‌ 
வேலையினால்‌ மூன்று விதப்‌ பிரயோஜனங்கள்‌ உண்டாவ 
தாக இருந்தன. அதாவது, ஏரி ஆழமாகவும்‌, அணைக்‌ 
கரை முன்னிலும்‌ உறுதியாகவும்‌ ஆவதுடன்‌, முன்பு குறு 
கியதாயிருந்த பாதை இப்பொழுது விசாலமாக ஆகும்‌. 
மேலும்‌ பஞ்சத்தில்‌ அடிபட்ட, நூற்றுக்கணக்கான ஆண்‌ 
பெண்களுக்கு வேலையளிப்பதற்கு ஏற்ற தாகவும்‌ இருந்‌ 
தது. தமது சிறந்த அறிவிற்கு எட்டிய யோசனைகளை 
எடுத்துக்கூறி உத்தரவிடுவதோடு நில்லாமல்‌, டர்னர்‌ 
துரையவர்கள்‌ நேரில்‌ தாமே சென்றும்‌ கவனிக்கலாஞார்‌. 


220 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌: 


அவ்வாறு வேலை செய்துகொண் டிருந்தவருள்‌, 
பதினேழு வயதுள்ள யாதவச்‌ சிறுமி ஒருத்தி காணப்பட்‌. 
டாள்‌. உலகமெங்கும்‌ ஆயர்குல மங்கையர்‌ எழிலிற்‌. 
சிறந்தவார்களாகவே இருக்கின்றன ரல்லவா? மேகத்தின்‌ 
நடுவில்‌ ஒளிரும்‌ மின்னற்கொடிபோலும்‌, பசும்புற்களின்‌ 
மத்தியில்‌ மாசு மறுவற்றுத்‌ தோன்றும்‌ தும்பைமலர்‌ 
போலும்‌ விளங்கிய அந்தச்‌ சிறுமி, தலையில்‌ மண்கூடை 
யைச்‌ சுமந்து, புன்னகை பொலியும்‌ முகத்துடன்‌, அவ்‌ 
வேலைக்கே பிறந்தவள்போல்‌, நிதானமாக ஏரிக்கரை 
மேல்‌ ஏறிச்‌ சென்று மண்ணைக்‌ கொட்டிக்கொண் டிருந்‌, 
தாள்‌. அப்பொழுது அவளைப்‌ பார்க்க வெகு அழகாக 
இருந்தது! 

ஓர்‌ ஆலமரத்து நிழலில்‌ உட்கார்ந்து வேலையைக்‌ 
கவனித்துக்கொண்‌் டிருந்த டர்னர்‌ துரையவர்கள்‌, பசும்‌ 
புல்‌ தரையில்‌ படமெடுத்தாடும்‌ பாம்பென நின்ற அவ' 
ளது அழுகில்‌ பதிந்த தம்‌ கண்களை எடுக்க முடியாதவராக 
இருந்தார்‌. அவர்‌ மனத்தில்‌, தமது உயர்குலத்தையும்‌, 
கல்வியறிவையும்‌ பற்றிய-யோசனைகள்‌ பலவாறு தோன்றி 
னும்‌, அதிகாலையில்‌ சூரியனது வெப்பத்தால்‌ அழி 
வதற்குமுன்‌, புல்‌ நுனியில்‌ இருக்கும்‌ சிறு பனித்துளி 
யானது தன்‌ கீழுள்ள மற்றொரு துளியுடன்‌ சேருவதற்கு. 
மெல்லிய காற்றை எதிர்நோக்கி இருப்பதுபோல, விவாக 
மாகாத அவரது காதல்‌ தமக்கென்று கடவுள்‌ சங்கல்‌: 
பித்திருக்கும்‌ துணேவியுடன்‌ சேரப்‌ பேரவாவுற்றது. 

வறுமையில்‌ வருந்தும்‌ செளந்தரியமானது, கல்வி 
யும்‌ இளமையும்‌ உள்ளவர்களிடம்‌ அடங்காக்‌ காதலை 
எழுப்பச்‌ சக்தி வாய்ந்ததன்றோ! தன்னை மறந்து காபத்‌ 
கைத்‌ தணிக்கும்‌ தருணத்தில்‌, அசையானது சாதி, 
தேசம்‌, வர்ணம்‌, கெளரவம்‌, பதவி முதலிய ஒன்றை 
யும்‌ பாராது, பள்ளத்தாக்கில்‌ வந்து விழும்‌ அருவிபோல்‌, 
ஒருவராலும்‌ தடைப்படுத்த முடியாது அல்லவா? அந்த 
இடைச்‌ சிறுமி, பதினேழாம்‌ நூற்றாண்டில்‌ நல்ல செல்‌ 
வாக்கிலிருந்த குடும்பத்தில்‌ தோன்றியவள்‌. இப்பொ 


கஸ்‌ விசாரணை 221 


முது வறுமை நிலையில்‌ இருப்பினும்‌, பொன்போன்ற 
மேனியும்‌, பூமகள்‌ போன்ற முகமும்‌ உடையவள்‌. .அவ 
ளது மாந்தளிர்‌ மேனியின்‌ காந்தியே அழகுக்கு எடுத்த 
நிறமென்று டர்னர்‌ துரைக்குத்‌ தோன்றிற்று. அந்தப்‌ 
பெண்ணின்‌ காதலைப்‌ பேற்று, அவளைச்‌ சீக்கிரத்தில்‌ 
விவாகம்‌ செய்துகொண்டார்‌. ஆனால்‌, அவருடைய இனத்‌ 
கார்கள்‌ இதற்காக அவரைச்‌ சமூக விலக்குச்‌ செய்துவிட 
டார்கள்‌. 
டர்னர்‌ துரை அதைச்‌ சிறிதும்‌ பாராட்டாமல்‌, 
தம்‌ வேலையிலும்‌ மனைவிமீதுமே தம்‌ கருத்து முழுவதை 
யும்‌ செலுத்தலானார்‌. அவர்‌ அவளுக்குக்‌ கல்வி கற்றுக்‌ 
கொடுக்க, இயற்கையில்‌ புத்திசாலியான அந்தச்‌ சிறுமி 
யும்‌ சுறுசுறுப்புடன்‌ படித்து வந்ததுடன்‌, கணவனிடம்‌ 
பூர்ணப்‌ பிரேமை செலுத்தி, அவன்‌ மனத்திற்கு விரோத 
மின்றி ஓழுகிவரலானாள்‌. இருவரும்‌ ஒருவரை ஒருவர்‌ 
மனதார நேசித்தனர்‌. ஆனால்‌, ஈசுவராதிகளுக்கு 
இத்தம்பதிகளின்‌ பரிபூர்ணமான இல்லற இன்பம்‌ சம்‌ 
மதமாகாமல்‌ இருக்கவே, முதற்‌ கனி தோன்றுமுன்‌, இடி 
யினால்‌ தாக்குண்ட இளம்‌ மரம்போல்‌, அவள்‌ பிரசவித்து 
உயிர்‌ துறந்தாள்‌. குழந்தையும்‌ பதினைந்து நாட்களுக்‌ 
கெல்லாம்‌ இவ்வுலகை நீத்துச்‌ சென்றது. 

மனைவியை இழந்த பிறகு, டர்னர்‌ துரை மன 
முடைந்து தனிமையாகக்‌ காலம்‌ கழிக்கலானார்‌. அறுப்‌ 
புச்‌ சமயத்தில்‌ பெரு மழையடித்து முழுகிக்‌ கிடக்கும்‌ 
வயல்களை நோக்கித்‌ தவிக்கும்‌ குடியானவனைப்போல்‌, 
உள்ளுக்குள்ளேயே பெருமூச்செறிந்து வாடுவாராயினார்‌? 
எங்கிருந்தோ ஒரு புதிய புயற்காற்றுத்‌ தோன்றி, கப்ப- 
லின்‌ கொடிமரத்தை முறித்துப்‌ பாய்மரத்தையும்‌ ஜலத்‌ 
தில்‌ வீழ்த்தியதுபோல்‌ ஆயிற்று அவர்‌ நிலைமை, அயி 
னும்‌ மிஸ்டர்‌ டர்னர்‌ துக்கத்திலும்‌ கலங்காமல்‌, கூட 
இருப்பவர்கள்‌ ஒருவராவது தம்முடன்‌ நட்புப்‌ பாராட்‌ 
டாதிருந்தும்‌, தமது கடமை என்று எண்ணியே உத்தி 
யோகத்தை விட்டு நீங்காமல்‌ இருந்தார்‌. அவருக்குப்‌ 


222 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


பிரியமான கலெக்டர்‌ வேலை, இனி அவருக்கு இல்லை 
என்று ஆகிவிட்டது. தேவதைகளுடைய அநுக்கிரகத்‌ 
திற்குப்‌ பாத்திரமாக இல்லாததுபோல்‌, மனிதர்களு 
டைய கடாட்சத்திற்கும்‌ அருகரில்லாத டர்னர்‌ துரை, 
நியாயம்‌ தீர்க்கும்‌ துறையிலேயே அமரும்படியாக 
நேர்ந்தது. அதிலும்‌, ஹைகோர்ட்டு ஜட்ஜ்‌ பதவிக்கு 
அவர்‌ உரியவராக இருக்கும்பொழுது, ஒவ்வொரு 
சமயமும்‌ அவரை அலட்சியம்‌ செய்து, மேலதிகாரிகள்‌, 
அந்தப்‌ பதவியை வேறொருவருக்கே அளித்து வந்தனர்‌. 
ஆயினும்‌, மனைவி இறந்தபொழுதே புகழிலும்‌ பதவி 
யிலும்‌ ஆசையற்ற டர்னர்‌ துரை, வேதாந்தப்‌ 
புத்தகங்களைப்‌ படிப்பதற்குப்‌ பதிலாகச்‌ சொந்த அது 
பவத்தினாலேயே மிகவும்‌ விரக்தி அடைந்து விட்டார்‌. 

குறித்த வயது நெருங்கி, துரையவர்கள்‌ இரண்‌ 
டொரு மாதத்தில்‌ வேலையை விட்டு நீங்குவதற்காயிற்று. 
முருகனது விசாரணையே அவர்‌ கடைசியாக விசாரிக்கும்‌ 
பெரிய விசாரணையாக இருந்தாலும்‌ இருக்கலாம்‌. ஆகவே 
சற்றுக்‌ கவலையுடன்‌ கவனித்து, நியாயத்தைச்‌ சரியாகச்‌ 
செலுத்த வேண்டுமென்று தீர்மானித்த துரையவர்‌ 
கள்‌ வழக்கத்தைவிடப்‌ பின்னும்‌ அசைவற்றவராக, 
தெய்வ மூர்த்தியைப்‌ போல்‌, ஆசனத்தில்‌ அமர்ந்திருந்‌ 
தார்‌. 

இவ்விசாரணைக்குப்‌ பட்டணத்திலிருந்து கேதாரி 
வருகிறான்‌ என்று கேட்டு, இன்னும்‌ அதிகமாகவே கூட்‌ 
டம்‌ கூடலாயிற்று. வக்கீலாக வாதிப்பதில்‌ மட்டுமல்ல, 
ஜனசங்கத்தில்‌ எழுந்து நின்று பேசுவதிலும்‌ நன்கு. 
திறமைவாய்ந்தவன்‌ என்னும்‌ பெயர்‌, யானையின்‌ கழுத்தி 
லிட்ட மணியோசைபோல்‌, வெகு தூரம்‌ முன்சென்று 
பரவியிருக்கவே, காவிரிக்‌ கரையில்‌ பிறந்த சிறுவர்கள்‌ 
ஆங்கிலம்‌ பேசிக்‌ கேட்பதில்‌ எப்பொழுதும்‌ மிகப்‌ 
பைத்தியம்‌ கொண்டவர்கள்‌ ஆதலால்‌, பட்டணம்‌. 
வக்கீல்‌ பேசுவதைக்‌ கேட்க வேண்டுமென்று திரள்‌ 
திரளாக வந்து கூடினார்கள்‌. 


கேஸ்‌ விசாரணை 224 


கேதாரியும்‌ அவர்கள்‌ எதிர்பார்த்ததற்கு மாறாக 
இல்லை. எழும்பிக்‌ குதிக்கும்‌ உயரத்துக்குத்‌ தக்கபடி, 
அவனும்‌ உயர்ந்து நிற்பவனாக இருந்தான்‌. தலையில்‌. 
அணிந்திருந்த தலைப்பாகை நீங்கலாக, மற்றப்படி வெள்‌ 
ளைக்காரார்களைப்‌ போலவே வெகு நாகரிகமாகக்‌ கேதாரி' 
உடை யணிந்திருந்தான்‌. அவன்‌ கழுத்திலிருந்த கால 
ரும்‌, டையுமே, அவன்‌ கண்டத்தினின்றும்‌ இங்கிலீஷ்‌ 
வார்த்தைகளைச்‌ சரமாரியாகப்‌ பொழிந்தன போலும்‌£ 
அங்கே திரண்டிருந்த ஐஜனங்களுள்‌ கல்வியில்‌ ஏற்றத்‌. 
தாழ்வு வெகுவாக இருந்தபோதிலும்‌, வசீகரமான 
தோற்றத்தைத்‌ தேர்ந்தறிவதில்‌ அவர்கள்‌ சமமாகவே 
இருந்தபடியால்‌, கேதாரியின்‌ இளமையையும்‌ நடையுடை. 
பாவனைகளையும்‌ அனைவரும்‌ வியந்து நோக்கலானார்கள்‌. 

ஆனால்‌, இவ்விஷயங்களில்‌ டர்னர்‌ துரையவர்களின்‌” 
அபிப்பிராயம்‌ வேறாக இருந்தது. தம்‌ தயவை எதிர்‌ 
பார்ப்பவனாக நிற்கும்‌ கேகாரியை நோக்கியதும்‌, அவனை 
முற்றும்‌ ஏற்றுக்‌ கொள்ளாதவர்போல்‌, சற்று முகத்தைச்‌ 
சுருக்கக்கொண்டார்‌. ஹிந்துக்கள்‌ தங்களது ஆடம்பர 
மற்ற, அழகிய உடையையே அணியவேண்டும்‌ என்பது 
தான்‌ டர்னர்‌ துரையவர்களின்‌ விருப்பம்‌, மேலும்‌, 
உள்ளுர்‌ வக்கீல்களே அவர்‌ மனத்திற்குப்‌ பிடித்ததுடன்‌, 
பட்டணம்‌ வக்கீல்களிடத்தில்‌ மிகவும்‌ வெறுப்புக்‌. 
கொண்டவராயும்‌ இருந்தார்‌. உண்மை யாகெனில்‌, 
ஹைகோர்ட்டையே அவர்‌ உள்ளூற வெறுத்தாரென்று 
கூறலாம்‌. ஆகவே, கேதாரியைப்‌ பார்த்த பொழுதே. 
அவருக்குப்‌ பிடிக்க வில்லையாயினும்‌, அதற்காகத்‌ தம்‌: 
வெறுப்பை விசாரணையில்‌ காட்டக்கூடியவர்‌ அல்ல. 

கைதிக்கூண்டில்‌ முருகன்‌ தலைசுற்ற, கால்கள்‌ நடுங்க. 
மயக்கமுற்றுக்‌ கழே விழுந்து விடுபவன்‌ போல்‌ நிற்க, 
தொப்பையோ நியாயஸ்தலத்தில்‌ வந்து நின்றதும்‌, 
நிரம்பத்‌ தைரியம்‌ அடைந்தவனாய்க்‌ குசுகுசுவென்று 
முருகன்‌ காதில்‌ நம்பிக்கையும்‌ தேறுதலும்‌ உண்டாக்கக்‌. 
கூடிய சொற்களினால்‌ அவனைத்‌ திடப்படுத்தலானான்‌. 


224 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


“*முருகா, துரையைப்‌ போல்‌ உடுத்திருக்கும்‌ பட்‌ 
டணம்‌ வக்கலைப்‌ பாரு, தைரியத்தை விடாதே! 
வில்லிலே வைச்ச ௮ம்புபோலே, நம்ம எதிரிங்கமேலே 
பாயறதுக்கு எவ்வளவு தயாராயிருக்காரு, பார்த்தையா? 
சீக்ரெத்திலே நமக்கு விடுகலையரவும்‌! இப்பவே, என்‌ 
காலிலிருந்து விலங்கு நழுவுவதுபோலே தோணுது. நாம்‌ 
விடுதலை அடைஞ்சோ மின்னு கேக்கிறவரையுமாவது பிரா 
ணனை வச்சுக்கிட்டிரு!?' என்று, தொப்பை மன்றாடிக்‌ 
கூறிய வார்த்தைகளுக்கு ஒன்றும்‌ பதில்‌ சொல்லாமல்‌ 
முருகன்‌, இவர்கள்‌ மூலமாக முடிவில்‌ தன்‌ கதியைத்‌ 
தீர்மானிப்பவர்‌ கடவுளே என்று உணர்ந்தவன்போல்‌, 
முதலில்‌ கேதாரியையும்‌ பிறகு ஜட்ஜையும்‌ கடைசி 
யாக அந்த அறையின்‌ மேல்தளத்தையும்‌ அண்ணாந்து 
நோக்கினான்‌. 

நாட்கூலி பேசிவந்த கேதாரியும்‌, வெளி ஜனங்களும்‌ 
எதிர்பார்த்தபடி, விசாரணை முடிய அதிக நாள்‌ செல்ல 
வில்லை. இரிமினல்‌ கேஸ்களுக்குச்‌ சற்றுத்‌ புதியவனாக 
இருந்த போதிலும்‌, கேதாரி தன்னாலியன்ற மட்டும்‌ 
சிரமப்பட்டான்‌. அவனுடைய இனிய குரலும்‌, 
வாக்கின்‌ நயமும்‌, ஒங்கியடித்துப்‌ பேசும்‌ திறமையும்‌, 
கிரிமினல்‌ கேஸில்‌ அவனுக்கு இருந்த கேர்ச்சிக்‌ 
குறைவை அதிகமாக வெளித்‌ தெரியவொட்டாமல்‌ 
செய்தன. 

தொப்பைக்கு ஆங்கிலம்‌ நன்றாக விளங்கா 
விடினும்‌, கேதாரியிடம்‌ பூர்ண மதிப்பு உண்டாகி 
விட்டது. அவன்‌ புத்திசாலியாக இருந்ததுடன்‌, நல்ல 
படையாச்சி இனத்தைச்‌ சேர்ந்தவனாகவும்‌ இருந்ததால்‌ 
அவனது வேட்டை நாய்க்குணம்‌ சண்டைமோப்பம்‌ 
பிடித்துக்கொண்டு கிளம்பலாயிற்று. யுத்தத்தில்‌ அங்க 
ஹீனனாய்ப்‌ போன போர்வீரனைப்‌ போல்‌, நாம்‌ ஒன்றும்‌ 
செய்வதற்கில்லையே என்று கைதிக்‌ கூண்டில்‌ தவித்த 
வண்ணம்‌ நின்றான்‌. போராடும்‌ தொழில்களிலெல்‌ 
லாம்‌ வக்கீல்‌ தொழிலே, இரு திறத்தாருக்கும்‌ நாசம்‌ 


கேஸ்‌ விசாரணை 225 


விளைப்பதில்‌, வாள்‌ யுத்தத்தைக்‌ காட்டிலும்‌,' பின்னும்‌ 
பெயர்‌ பெற்றதல்லவா? 

தொப்பை புத்திசாலியாயும்‌, சண்டையிடும்‌ குண 
முள்ளவனாயும்‌ இருந்ததால்‌, கேதாரியிடம்‌ தோன்‌ றிய 
வியப்பில்‌ தன்னையே மறந்து நின்றான்‌. அடிக்கடி 
முருகனை வற்று இடித்து, வெளிப்படையான 
பரிகாசக்‌ குரலில்‌, “என்ன முருகா, இந்தச்‌ சமயத்திலே 
தூக்கமா? பட்டணம்‌ வக்கீல்‌ சிங்கம்போலே கர்ஜிப்‌ 
பதைப்‌ பார்த்தாயா? நமக்கு நிச்சயம்‌ விடுதலை 
ஆகும்‌! பாவம்‌, நம்ம உள்ளூர்‌ வக்கீல்‌ ஐயரு, அவர்‌ 
பக்கத்திலே ஆட்டுக்குட்டியைப்போலே அடங்கி ஒடுங்கி 
உக்காந்து, என்னமோ முணுமுணுத்துக்கொண் டிருக்‌ 
காரு! அநுட்டானப்‌ பாக்கி மந்திரமோ என்னவோ? 
பட்டணம்‌ வக்கீல்‌ அவரைத்‌ திரும்பிக்கூடப்‌ பார்க்கல்லை! 
தல்ல வேளை! நாம்‌ பதஞ்சலி ஜயரையே முழுவதும்‌ 
நம்பாதிருந்தோம்‌! கேதாரி ஐயரு பேசறதையே எல்லா 
ரும்‌, வேறே நினைவில்லாமே கேட்டுக்கொண் டிருக்காங்க. 
முருகா, உன்‌ தென்னந்தோப்புப்‌ போனாலும்‌ போகட்‌ 
டும்‌; இதைப்‌ பார்க்கக்‌ கொடுத்து வைக்கணுமே! நமக்கு 
விடுதலையாவது நிச்சயம்‌. அவர்‌ விடாமல்‌, மேலே மேலே 
எப்படிப்‌ பேசுறாரு, பார்த்தையா, முருகா? அவரோடே 
யாராவது நிற்க முடியமா?”” என்றான்‌, 

முருகன்‌ பதில்‌ கூற இஷ்டமில்லாமலே மெதுவாக, 
“இருந்தாலும்‌, தொப்பை, ஜட்ஜ்‌ அவர்‌ பேசறதைக்‌ 
கவனிக்கல்லே. அடிக்கடி உதட்டை மடிச்சு, மீசையை 
யும்‌ முறுக்கிக்‌ கொள்றாரு, பார்த்தையா? அவருக்கு 
அலுப்பாயிருக்காப்போலே தோணுது. நீ எப்பொழுதும்‌ 
செய்யறாப்‌ போலே, நம்ம பட்டணம்‌ வக்கீலும்‌ மிதம்‌ 
தெரியாமே இருக்காரு! நமக்கும்‌ பாஷை தெரியல்லை; 
எல்லாம்‌ வெறும்‌ மிரட்டலாக இருந்தாலும்‌ இருக்கும்‌: 
நீ கொண்டாடுறவங்களிடத்திலே எனக்கு இப்போ சந்‌ 
தேகம்‌ தோணத்‌ தொடங்குது. கடவுள்‌ இருக்காரு! 

மு. ஓ. ௨. 156 


226 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


என்‌ தப்பு எனக்கு நல்லாத்‌ தெரியும்‌! கேசுக்கட்டிலே 
இல்லாட்டியும்‌ என்‌ மனசிலே எழுதினாப்போலே பதிஞ்சி 
ருக்குது. அப்புறம்‌ வருத்தப்படுறதிலே....'' என்று 
கூறும்பொழுது, சண்டையிடுபவன்போல்‌ நின்று சதா 
குசுகுசுவென்று ஏதோ பேசக்கொண் டிருக்கும்‌ தொப்‌ 
பையைக்‌ காணப்‌ பொறுக்காத சேவகன்‌, பின்‌ புறமா 
யிருந்து, அவனைப்‌ பிடித்து இழுத்துச்‌ சரியான நிலையில்‌ 
நிறுத்தவே, முருகன்‌ மேலே பேசப்‌ பயந்தவனாக வாயை 
மூடிக்கொண்டான்‌. 

விசாரணை மூன்று நாள்‌ தடந்தது. கேதாரி தன்னால்‌ 
இயன்றமட்டும்‌ சிரமப்பட்டான்‌. தூங்காமல்‌ கவனித்‌ 
துக்கொண் டிருக்கும்பொழுதே ஒன்றும்‌ விளங்காதவர்‌ 
களாக இங்கிலீஷ்ப்‌ பாஷை சிறிதும்‌ பரிசயமில்லாத 
ஜூரர்கள்‌ கேதாரியின்‌ வாக்குச்‌ சாதுரியத்தில்‌ ஈடுபட்ட 
வர்கள்‌ ஆனார்கள்‌. மூன்றாவது நாள்‌ மாலை ஐந்து மணிக்கு 
விசாரணை முடிவு பெற்றது. தம்‌ வழக்கத்திற்கு விரோத 
மாக, டர்னர்‌ துரையவர்கள்‌ தீர்ப்பை உடனே கூறாமல்‌ 
நிறுத்திக்கொண்டார்‌. 


35 
அபாயகரமான பரிகாரங்கள்‌ 


தனக்கு நேர்ந்த கதிக்காகத்‌ தன்னையே கடிந்து 
கொண்டு, முருகன்‌, திருச்சிராப்பள்ளி பெரிய ஜெயி 
லில்‌ வாய்திற்வாது பொறுமையாயிருக்க, தொப்பையோ 
உலகம்‌ முழுவதையுமே பழிக்குப்பழி வாங்கிவிடுவதாகச்‌ 
சபதம்‌ கூறிக்கொண்‌ டிருந்தான்‌. மெளனமாய்ப்‌ பொறுத்‌ 
துக்கொண் டிருக்கும்‌ சுபாவம்‌ அவனுடையதல்ல. அவ்‌ 
வாறு எதிர்த்து நிற்கும்‌ இயல்பைச்‌ சிறைவாசமானது 
மேன்மேலும்‌ தூண்டி, விருத்தி செய்யக்கூடியதே 
அன்றோ! நல்ல காலமாக, அவனும்‌ முருகனும்‌ ஒருவரை 
ஒருவர்‌ அடிக்கடி பார்த்துப்‌ பேசலாம்‌ என்று இருந்தத 
னால்‌, நல்வார்த்தை சொல்லி முருகன்‌ அவனது ஆத்திரத்‌ 
தைச்‌ சிறிது தணியச்‌ செய்துகொண் டிருந்தான்‌. 

““எஏந்திரத்‌திலே மாவு அரைப்பது ரொம்பக்‌ கஷ்ட 
மாயிருக்கு”” என்று முருகன்‌ ஒரு நாள்‌ தொப்பையினிடம்‌ 
கூறினான்‌. “ஒலை முடைவது, கயிறு திரிப்பது முதலிய 
கஷ்டமில்லாத வேலைகளைக்கூடக்‌ கடைசி காலத்திலே 
ஏற்பட்ட செளக்கியத்திலே நான்‌ மறந்துவிட்டேன்‌ 
என்‌ உள்ளங்கை யெல்லாம்‌ கொப்பளிச்சுப்‌ போயும்‌ 
இன்னும்‌ காச்சுப்‌ போகல்லை. நாம்‌ ஜெயிலுக்கு வந்து 
ஒரு மாசந்தானே ஆச்சு! பத்து வருஷமா வேலை செய்‌ 
யாமல்‌ சுகமாயிருந்ததிலே, என்‌ தேகத்துக்கு ரொம்பச்‌ 
சொகுசு உண்டாயிட்டுது. எப்படியோ பொறுமை 
யாக நான்‌ செய்துகொண்டு வந்தாலும்‌, ஜெயில்‌ காப்‌ 
பாங்க சும்மா இருக்கிறதில்லை. ஒண்ணுபமில்லாத்துக்‌ 
கெல்லாம்‌ நமக்குத்‌ தண்டனை விதிப்பது அவங்களுக்கு 
ஒரு சந்தோஷமாகவே இருக்குது. முதல்‌ மாசத்திலேயே, 
என்‌ மனசுக்கு, முன்னேவிட, இன்னும்‌ ஒழிவு உண்‌ 


228 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


உாயிட்டுது. ஜெயில்‌ ஏற்பாடே ரொம்பக்‌ கேவலமாயும்‌ 
கொடியதாயும்‌ இருக்கு; ஜனங்களை மிருகங்கபோலே 
அடிச்சுடருங்க! மேஞ்ச குத்தத்துக்காக ஆடு மாடுங்களைப்‌ 
பட்டியிலே அடைச்சு வைக்கிறதுபோலே, மனிசருங்களை 
யும்‌ சில்லறைத்‌ தப்புக்கெல்லாம்‌ ஜெயிலிலே அடைச்சு 
வைப்பதா? உலகத்திலே எவ்வளவோ விஷயங்கள்‌ தலை 
மாறிக்‌ கிடக்குது! தொப்பை, நீ சொல்லறதிலே ரொம்ப 
நியாயம்‌ இருக்குன்னு எனக்குச்‌ சில சமயங்களிலே 
தோணுது! 

அவன்‌ பேசி முடியும்‌ மட்டும்‌ காத்திருந்து, பிறகு 
தொப்பை, என்றும்‌ இல்லாத அமைதியுடன்‌, :“இருந்‌ 
தாலும்‌, முருகா, நீ கோவமில்லாதே சொல்றே! வேலை 
செய்யச்‌ செய்ய, எனக்கு ஆத்திரம்‌ அதிகமாகவே இளம்‌ 
புது. பணம்‌ சம்பாதிக்கப்‌ பிரயத்தனப்பட்டதுக்காக 
தம்மை இப்படி ஜெயிலிலே அடைச்சிருக்காங்க ளல்லவா? 
அதுக்காக நான்‌ ஊரையே பழிக்குப்‌ பழி வாங்காமல்‌ 
போறேனா, பாரு! என்‌ பிராணன்‌ போறவரைக்கும்‌, 
தானும்‌ சும்மா இருக்க மாட்டேன்‌. அவங்களையும்‌ 
லேசிலே விடமாட்டேன்‌. இங்கே என்னைப்போலே இன்‌ 
ஜொருத்தனும்‌ இம்மாதிரி கறுவிக்கொண் டிருக்கான்‌. 
ஜெயில்‌ காப்பாங்களுக்கெல்லாம்‌ எங்கிட்டே பயம்‌'” 
என்றான்‌. 

“கொப்பை, பாறைங்கமேலே மோதி மோதி சமுத்‌ 
இரம்‌ ஓஞ்சுபோறாப்‌ போலே, நீயும்‌ களைச்சு ஓஞ்சிபோயி, 
முன்னிலும்‌ அதிகமாகக்‌ கஷ்டப்படும்படி யாகும்‌, முரட்‌ 
டுத்தனமாகக்‌ ளெம்புறதிலே எப்பொழுதும்‌ லாபமில்லை; 
ஜெயிலிலே அது ஒரு நாளும்‌ வெல்லா துன்னு தெரியாதா? 
நீ பேராசைக்காரனாயும்‌, அடங்காத மூர்க்கனாயும்‌ 
இருக்கே! பேராசைப்படுவது எப்பொழுதும்‌ பெரிய 
தோஷம்‌! என்‌ எசமான்‌ இருக்கிறவரைக்கும்‌, அதை 
யெடுத்துச்‌ சொல்லியிருந்தும்‌, எனக்கு வயசான பிறகு 
தான்‌ “தெரிஞ்சுது: பாடு பட்டு உழைக்கும்‌ பண்ணை 


அபாயகரமான பரிகாரங்கள்‌ 220 


யாளாயிருந்து, குத்தகை எடுப்பவனாய்‌, மற்றவங்களை 
வேலை செய்யவிட்டு, நான்‌ சுகமாயிருக்கத்‌ தொடங்கிய 
வுடனேயே எனக்கு உற்சாகம்‌ போயிட்டுது, அப்போ, 
நான்‌ தினம்‌ என்‌ கையாலே வேலை செய்துகொண்டு எஸ்‌ 
வளவோ திருப்தியாயும்‌ ஆனந்தமாயும்‌ இருந்தேன்‌!” 

இவ்வாறு முருகன்‌ பேசியதை ஓப்புக்கொள்ளா மல்‌, 
தொப்பை தலையை அசைக்க, :*கெட்ட வேளையிலே உன்‌ 
மூஞ்சியிலே முழிச்சேன்‌ இன்னு, பொன்னி எப்பொழுதும்‌: 
சொல்லுவா. அது சரிதான்‌! கள்ளுக்கடை வைச்சதுதான்‌ 
நம்ம நாசத்துக்குக்‌ காரணம்‌!” என்றான்‌ முருகன்‌. 

“இருந்தாலும்‌, முருகா, நாம்‌ ஒரு தப்பும்‌ செய்யா: 
திருக்கும்போதல்லவா நமக்குத்‌ தண்டனை விதிச்‌ருக்‌: 
காங்க??? என்றான்‌ தொப்பை. **நடந்த கலகத்திலே 
நமக்கு ஏதாவது சம்பந்தம்‌ உண்டா? சண்டையிலே 
தைரியமாப்‌ பின்வாங்காமே இருக்கவேணு மின்னு: 
விரும்பி வந்தவங்களுக்கு நாம்‌ கள்ளு விற்றோமே 
யொழிய, வேறு என்ன செய்தோம்‌?”” 

“நாம்‌ இன்ன தப்புச்‌ செய்தோமின்னு சொல்ல 
முடியா விட்டாலும்‌, மூணு வருசத்திலே, ஏழைங்களை: 
வயித்துக்கில்லாதே அடிச்சு, அவங்களைக்‌ கள்ளுக்‌ குடிக்கச்‌ 
செய்து, குழந்தைங்க வயித்திலே மண்ணைப்‌. போட்டு 
ரகசியமா மிராசுதாருங்களுக்கும்‌ குடியானவங்களுக்கும்‌ 
கலகத்தைக்‌ கிளப்பிவிட்டது நாம்தானே! ஒரு மொந்தை: 
கள்ளுக்‌ குடிச்சு பிறகு, இன்னொரு மொந்தை கள்ளை 
ஊற்றும்‌ நேரத்திலே, மணிக்கணக்கா, உன்‌ தத்துவோபா 
தேசத்தை நீ பண்ணினே! ஒரு பண்ணையாளாயிருந்து.. 
பள்ளி படையாச்சிங்களெல்லாம்‌ வயித்தெரிச்சப்பட.. 
நான்‌ பணக்காரனானதைக் காட்டி, நானும்‌ இளப்பிவிட்‌. 
டேன்‌. கட்டடம்‌ இடிஞ்சு விழுந்தா, அதில்‌ இருக்கும்‌. 
நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்கும்‌ ஒண்ணாத்தானே 
கேடு வரும்‌??? 

“முருகா, ஏழைங்களைச்‌ சேற்றில்‌ அழுந்திக்‌ டெக்‌ 
காமே, கரை ஏத்தறதுக்கு நாம்‌ பிரயத்‌ தனப்பட்டது 


220 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


தப்பான காரியமா? அஞ்சு தலைமுறையா, பெரியசா மி 
ஐயரு பெரும்‌ பாவி; வயித்துக்கில்லாதே நேர்ந்த 
சாவுக்கெல்லாம்‌ அந்த மனுசன்தான்‌ காரணம்‌! ஏழைங்க 
வயித்திலே மண்ணைப்‌ போட்டு, அந்தப்‌ பணத்தைக்‌ 
கொண்டு இஷ்டப்படி, வக்கீலுங்க, பாப்பாருங்க, மந்திர 
வாதிங்க, இவங்களுக்கெல்லாம்‌ கொட்டிக்கொண் டூருந்‌ 
தாரு. நம்மைச்‌ சோதிச்ச கடவுள்‌ அவரையாவது, 
அவருக்கு முந்தி இருந்தவங்களையாவது சோதிச்சாரர?”” 

““தொப்பை, அவசரப்படாதே! இதெல்லாம்‌ 
(வெகு காலத்திற்கு முன்‌ ஏற்படுத்தின கட்டுப்பாடு. 
இப்போ சரியாக இல்லாட்டாலும்‌, அப்போ நல்லதாய்த்‌ 
தான்‌ இருந்திருக்கும்‌! அதனாலே, பெரியசாமி ஐய 
ருக்கு எல்லா அதிகாரமும்‌ செல்லுதுபோலே தோணுது, 
அதிலேயிருந்த நன்மையெல்லாம்‌ இப்போ போயிட்டத 
னாலே, சீக்கிரத்திலே அந்த ஏற்பாடு முழுவதும்‌ குலைஞ்சு 
போவும்‌, பாரு! இப்பவே நம்‌ கண்முன்னே அப்படித்‌ 
தானே நடக்குது.--நாம்‌ ஒருவரை வயித்தில்‌ அடிச்சா, 
நம்மை இன்னொருவன்‌ வயித்தில்‌ அடிப்பான்‌! அது நிச்‌ 
சயம்‌. பெரியசாமி ஐயருக்கும்‌ நிலமெல்லாம்‌ போயி, 
இப்போ கண்ட காலந்தான்‌. பெரிய கோர்ட்டிலே 
போட்ட வியாச்சியங்கூடத்‌ தோத்துப்‌ போயிட்டுதுன்னு 
சொல்றாங்க. அது உண்மையானா, அவர்‌ வாழ்வு துலைஞ்சு 
அன்னுதான்‌ சொல்லணும்‌. நமக்குப்‌ பக்கத்திலே இருப்‌ 
பது ஸிவில்‌ ஜெயில்‌. இப்பவே அவரு அதில்தான்‌ இருக்கி 
ரோ என்னவோ? ஏழைக்‌ குடியானவங்களை அவர்‌ அப 
கரிச்சிருந்தா, அவரை, அதற்குப்‌ பதில்‌, சாவுகாரங்‌ 
களும்‌ வக்கீலுங்களும்‌ போலேயுள்ளவங்க கொள்ளையடிச்‌ 
அச்‌ சாப்பிட்டுவிட்டாங்க. சிலந்தி ஈயைக்‌ கொண்ணு 
ஜீவிச்சா, பல்லி சிலந்தியைத்‌ தின்னு பிழைக்குது. இப்‌ 
படித்தான்‌ உலகத்திலே எல்லாம்‌ படிப்படியா நடக்குது! 
தமக்கு மட்டும்‌ எல்லாம்‌ ஒரே சமயத்திலே கண்ணிலே 
படல்லே!?* 


அபாயகரமான பரிகாரங்கள்‌ 251 


“முருகா, நீ சொல்றது ரொம்ப சரி! ஆதியிலே ஏற்‌ 
பட்ட கட்டுப்பாடுதான்‌ எல்லாக்‌ கெடுதலுக்கும்‌ கார 
ணம்‌, மனுசன்‌, பெரிய எந்திரத்திலே ஒரு சக்கரம்‌ 
போலே, சுத்திக்கொண் டிருக்கான்‌. நாம்‌ அதைத்‌ திருத்‌ 
குறது எப்படி? இப்போ இல்லாட்டா, இனி ஒரு நாளும்‌ 
முடியாது! நீயும்‌ நானும்‌ அது சுத்தப்‌ பிசகு இன்னு 
சொல்லிக்‌ கிளம்பாதே போனா, வேறே யார்‌ வரு 
வாங்க??? 

“அதற்காக, நாம்‌ எதிர்த்துக்‌ களம்புறது கொஞ்‌ 
சங்கூடச்‌ சரியான வழி இல்லே. அந்தப்‌ பெரும்‌ சுழல்‌ 
காற்று உன்னையும்‌ அடிச்சுக்‌ கொண்டு போயிடும்‌! அது 
எக்கேடு கெட்டுப்‌ போகட்டுமின்னு விடவேண்டியது 
தான்‌. எரியும்‌ நெருப்பில்‌ செத்தையைப்‌ போடுவதில்‌ 
என்ன பிரயோசனம்‌? வேகமாகச்‌ சுத்திக்கொண்‌ டிருக்கும்‌ 
எந்திரத்திலே கையை வைச்சா, நம்மையும்‌ தூளாக்கி 
எறிஞ்சுவிடும்‌. அப்புறம்‌ அடியோடு துலேஞ்சு போக 
வேண்டியதுதான்‌. : இப்போ நாம்‌ அடைஞ்சருக்கற 
கதி போதாதா? எது எப்படி இருந்தாலும்‌, தொப்பை, 
கள்ளுக்கடை வைச்சு, நாம்‌ உலகத்தைச்‌ சீர்திருத்தம்‌ 
செய்யக்‌ களம்புறது சரியான வழியில்லை. ?? 

“அது ரொம்ப நல்ல வழி இன்னு இல்லாவிட்டா 
லும்‌, முருகா, நாம்‌ கொஞ்சம்‌ நல்ல ஸ்திதிக்கு வந்து, 
ஏழைங்களுக்கும்‌ கொஞ்சம்‌ உபகாரம்‌ செய்ய வேணு 
மின்னு, கள்ளுக்கடை வைக்கிறதைவிட லாபமானது 
வேறே எது? குக்கிராமத்திலே நம்மைப்‌ போலே சாதாரண 
ஜனங்களாலே, அதை விட்டா, வேறென்ன முடியும்‌? பண 
மும்‌ ஜலத்தைப்‌ போலே, ஓரே வழியாத்தான்‌ பெருகும்‌: 
முருகா, நீயும்‌ நானும்‌, நம்ம காலுங்களைக்‌ குடுத்து, 
அந்த வழியை விட்டு அதைத்‌ திருப்பாட்டா, வேறு 
யார்‌ அதைச்‌ செய்ய இருக்காங்க??? 

“தொப்பை, நாம்‌ காலுங்களை மாத்திரம்‌ குடுத்து, 
அதைத்‌ தடுக்கல்லே! கைகளையும்‌ ரொம்ப தூரம்‌ சேற்‌ 


232 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


றிலே புதைய விட்டுவிட்டோம்‌!” என்று முருகன்‌, மிக 
வும்‌ வருத்தத்துடன்‌, ஒரு பெருமூச்செறிந்து சொன்‌ 
னான்‌. கோபத்தினால்‌ வேறொன்றும்‌ செய்ய முடியாமல்‌, 
தொப்பை தன்‌ பற்களை நறநறவென்று கடித்துக்கொண் 
டான்‌, 

“இருந்தாலும்‌, முருகா, எப்பொழுதும்‌ அப்படியே 
ஆகாது. பூமி, காத்து, ஜலம்‌, சூரியன்‌, சந்திரன்‌, நட்சத்‌ 
தரங்கள்‌ இதுங்கெல்லாம்‌ சேர்ந்து, நம்மை ஏதோ ஒரு 
வருஷத்துக்குக்‌ கட்டிப்போட்டு வைச்சாலும்‌, எப்‌ 
பொழுதும்‌ அது முடியாது! மீசை முளைச்ச ஆண்பிள்ளை 
இன்னா, நானும்‌ மீசைமுளைச்ச, ஆண்பிள்ளைதான்‌! காலத்‌ 
தைப்‌ போலே, யாரோடே வேணுமின்னாலும்‌, சண்டை 
போட நான்‌ தயார்‌. அனா, இப்போ பேச்சுக்குத்தான்‌ 
காலமாயிருக்கு; பலத்திற்கு இல்லை! முருகா, தொம்‌ 
பையையும்‌ முருகனையும்‌ ஜெயிலிலே ஒரு வருசம்‌ அடைச்சு 
வைக்க நினைச்சதுக்கு, இந்த உலகம்‌ என்ன பாடு படப்‌ 
போகிறது, பாரு! பெரியசாமி ஐயரு அதன்‌ பலனை எல்‌ 
லாம்‌ கண்டாயிட்டுது! இனி மற்றவங்களும்‌, ...”” 

“தொப்பை, சர்க்காருக்கு விரோதமா, ஓர்‌ ஏழைப்‌ 
படையாச்சி, நீ என்ன பண்ண முடியும்‌?'” என்று முருகன்‌, 
கஷ்டத்துடன்‌ சற்றுச்‌ சிரித்துக்கொண்டே. கேட்டான்‌. 
“போகப்‌ போகக்‌ தெரியும்‌!” என்று தொப்பை 
உறுமிவிட்டு மெளனமாக இருந்தான்‌. 

“நமக்கு இன்னும்‌ மேலே ஆபத்து உண்டாக்கும்படி 
யான, யோசனையில்லாத முரட்டுக்‌ காரியமோ?”” என்று 
முருகன்‌ கேட்டான்‌, 

“முருகா, நீ என்னை நம்பாமல்‌ போனா, போ! என்‌ 
உயிரைக்‌ காப்பாத்த, நீ எவ்வளவோ செஞ்சிருக்கே! 
அந்த உயிர்‌ போவதாக இருந்தாலும்‌, என்னாலே உனக்கு 
வந்த தீவினையை நான்‌ தீர்த்துவைக்காதே போக 
மாட்டேன்‌” என்று கூறியபொழுது, மணியடிக்கவே 
தொப்பை தன்‌ இருப்பிடத்திற்குச்‌ சென்றான்‌. 


அபாயகரமான பரிகாரங்கள்‌ 233 


அன்றிரவு முருகன்‌ படுத்து நன்றாகத்‌ தூங்கிவிட 
டான்‌. நல்ல தூக்கத்தில்‌, யாரோ மெதுவாகத்‌ தோளைத்‌ 
கட்டி எழுப்புவதுபோல்‌ கோன்ற, விழித்துக்கொண்டு, 
தொப்பையுடன்‌ மற்றொருவனும்‌ நின்றிருப்பதைப்பார்த்‌ 
துக்‌ கலவரத்துடன்‌ எழுந்தான்‌. தொப்பை மெதுவான 
குரலில்‌ அவனைச்‌ சமாதானப்படுத்தி, “*இவருடைய 
ஒத்தாசையினால்‌, நான்‌ உன்‌ உள்ளுக்கு வருவதற்குச்‌ 
சுவரிலே வழி பண்ணி வந்தேன்‌. நீ ஒப்புக்கொள்ளாமே 
தலையசைக்க வேண்டாம்‌! உன்னை இங்கே விட்டு, என்‌ 
னாலே போக முடியாது. நான்‌ கெட்டவனாயிருந்தாலும்‌, 
விசுவாசமில்லாதவனாயும்‌, நன்னி இல்லா தவனாயும்‌ 
இருக்கமாட்டேன்‌. பலசாலிகளெல்லாம்‌ அப்படித்தான்‌ 
இருப்பாங்க. நீ வரமாட்டேனின்னு சொன்னா, உன்னை 
என்‌ தோளிலே தூக்கி வச்சுக்கொண்டு போகணும்‌! 
அப்போ, ஒருத்தர்‌ கண்ணிலும்‌ படாமல்‌ தப்பிச்சுப்‌ 
போறது இன்னும்‌ கஷ்டந்தான்‌. இருந்தாலும்‌, உன்னை 
விட்டப்‌ போகமாட்டேன்‌. இங்கே இனி ஒரு நிமிஷம்‌ 
தங்க முடியாது. நல்ல தைரியசாலியான முஸ்லிம்‌ 
கைதி ஒருவன்‌ நமக்காகத்‌ தன்‌ உயிரையே கொடுக்கற 
துக்குத்‌ துணிஞ்சிருக்கான்‌. அவன்‌ தயவினாலே இரண்டு 
காவற்காரங்களை வாயிலே துணியடைச்சுக்‌ கட்டிப்‌ 
பண்ணுவ பல்‌ 


பக ஆங்கத்கம்‌ 


ஜெயிலிலே ககா மட்டும்‌ அல்ல. இங்கே இருந்து 
தப்பிப்‌ போறதுக்கு யத்தனம்‌ பண்ணினதுக்காக, ஆயுசு 
முழுவதும்‌ இங்கே கடக்க வேண்டியதுதான்‌! நாங்க 
வேண்டியதைச்‌ செய்தாச்சு. இப்போ ஒண்ணும்‌ கேக்‌ 
காதே! ஒரு மணி முந்தி, இங்கே இன்னும்‌ பதினொரு 
மாசம்‌ இருக்க வேணுமேயின்னு நினைச்சேன்‌. அனா, 
தைரியமாயும்‌ புத்திசாலியாயும்‌ இருக்கிறவங்க மேலே 
கடவுள்‌ பட்சமாய்த்தான்‌ இருக்காரு! மதிலேறிக்‌ குதிக்‌ 


234 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


அறதுக்கு இல்லாதே பின்‌ ஏதுக்குக்‌ கால்களை அவரு 
நமக்குக்‌ கொடுத்தது? இன்னிக்கு ராத்திரியே நாம்‌ விடு 
துலை அடைஞ்சுவிடுவோம்‌. நர்கலாபுரம்‌ மலையிலே நாம்‌ 
ஒரு ராஜ்யம்‌ ஸ்தாபிச்சுவிடலாம்‌. சுயேச்சையா 
யிருக்கும்‌ நம்முடைய கன்னக்கோலுக்கு முன்னே, 
சர்க்கார்‌ முழுவதும்‌ சீக்ரெத்‌ திலே நடுங்காதா”” என்றான்‌. 

அரைமணி நேரத்தில்‌ அம்மூவரும்‌ ஜெயில்‌ விட்டு 
மிவளியேறிவிட்டார்கள்‌. ஒரு பர்லாங்‌ தூரத்தில்‌ 
ஒரு சிறு பிள்ளையார்‌ கோவில்‌ காணப்பட்டது. அதில்‌ 
.ஒரு விளக்கு, அணையும்‌ தருணத்தில்‌ மங்கலாக எரிந்து 
கொண்டிருந்தது. மூவரும்‌ விக்கிரகத்தின்‌ முன்‌ விழுந்து 
நமஸ்கரித்தார்கள்‌. அப்புதியவன்‌ தொப்பையை 
நோக்கி, **கொப்பை, நான்‌ ஒரு கள்வர்‌ தலைவனாயினும்‌, 
எங்களில்‌ பல பேர்களைவிட உன்னிடமே அதிக 
தைரியமும்‌, சமயோசித புத்தியும்‌ பொருந்தியிருக்கக்‌ 
கண்டேன்‌. நான்‌ இவ்விடத்திலிருந்து தப்பியது உன்னால்‌ 
தான்‌! ஏழு வயதுள்ள என்‌ செல்வச்‌ சிறுவனை நான்‌ 
பார்த்து மூன்று வருஷம்‌ ஆய்விட்டது. கடைசியாக 
நான்‌ அகப்பட்டுக்கொள்ளப்போகும்‌ அன்றிரவு வெளிக்‌ 
ளெம்பியபொழுது, “அப்பா, நீ எப்போ திரும்பி 
வருவாய்‌?” என்று அவன்‌ மழலைச்சொல்லில்‌ கேட்டான்‌. 
ஒரு மணி முன்பு, இனி நான்‌ அவனைப்‌ பார்க்கப்‌ 
போவதில்லை என்று நினைத்தேன்‌. என்‌ முன்னோர்கள்‌ 
பரம்பரையாகச்‌ செய்து வந்த தொழிலை நான்‌ மேற்‌ 
கொண்டதற்காக, இருபது வருஷம்‌ ஜெயிலில்‌ இருக்க 
வேண்டுமென்று என்னைத்‌ குண்டித்துவிட்டார்கள்‌. 
அதற்கு இன்னும்‌ பதினேழு வருஷங்கள்‌ பாக்கியிருக்‌ 
தின்றன. ஆனால்‌, தொப்பை! தந்தையும்‌ மகனும்‌ 
ஒருவரை ஒருவர்‌ காணக்‌ திடைக்தது உன்னாலேயே. 
என்‌ உடல்‌ எனக்கிருப்பது எல்லாம்‌ உன்னைச்‌ சேர்ந்‌ 
தவை!” என்று கூறி, ஒரு குழந்தையைப்‌ போல்‌ விம்மி 
அமுது, தொப்பையின்‌ கைகளைப்‌ பிடித்துக்கொண்டான்‌. 


அபாயகரமான பரிகாரங்கள்‌ 220 


முருகனுக்கு எல்லாம்‌ ஒரு கனவுபோல்‌ இருந்தது. 
அவனால்‌ ஒன்றையும்‌ நம்ப முடியவில்லை. திடீரென்று 
தூரத்தில்‌ பேச்சுக்குரல்களும்‌, கலவரமான அடிச்சத்த 
மும்‌ கேட்பதுபோல்‌ தோன்ற, அவர்கள்‌ திடுக்கிட்டு 
நடுநடுங்கி ஒருவரை ஒருவர்‌ பார்த்துக்கொண்டதும்‌, 
மறுநிமிஷம்‌ அவ்விடத்தை விட்டு ஒரே ஓட்டம்‌ பிடித்‌ 
தார்கள்‌. அந்த வேகம்‌ எப்படி என்பதைத்‌ தப்பித்‌ 
தோடும்‌ கைதிகளன்றி வேறு யார்‌ அறிவார்‌! 

““இங்கிருந்து நீங்கள்‌ இருக்கும்‌ நாகலாபுரம்‌ 
மலைக்கு எவ்வளவு தூரம்‌?” என்று தொப்பை கேட்‌ 
பான்‌. 

“நூற்றைம்பது மைல்‌. ஜனங்கள்‌ நடக்கும்‌ பாதை 
யில்‌ நாம்‌ செல்லக்கூடாது. ரகசியமான வழியொன்று 
இருக்கிறது. அவ்வழியாகச்‌ சென்றால்தான்‌ நமக்குப்‌ 
பயமில்லை. அது மிகவும்‌ கரடுமுரடாக, கிழக்கு மலைத்‌ 
தொமீர்ச்சியின்‌ அடிவாரத்திலுள்ள காட்டுமார்க்க 
மாகச்‌ செல்லுகிறது. அவ்வழியாகச்‌ சென்றால்‌ நாகலா 
புரத்திற்குப்‌ போய்ச்‌ சேர மூன்று நாட்கள்‌ ஆகும்‌. 
ஆனால்‌, வழியில்‌ நமக்கு நண்பர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
நம்‌ குலதெய்வங்கள்‌ நம்மை ரட்சிக்கட்டும்‌!?' என்று 
அந்தக்‌ கள்வர்தலைவன்‌ கூறிப்‌ பிரார்த்திக்க, முருகனும்‌ 
மிதாப்பையம்‌ அவ்வண்ணமே வேண்டிக்கொண்டார்கள்‌. 


36 
அலையின்‌ முடி 


றாம்‌ மேற்கூறிய சம்பவங்கள்‌ நிகழ்ந்த தினத்‌ 
திற்கு மறுநாள்‌ மாலை, கேதாரி சென்னைக்‌ கடற்கரையில்‌ 
மெதுவாக உலாவிக்கொண்‌ டிருந்தான்‌. அவன்‌ இருதயம்‌ 
அடங்காத களிப்புடன்‌ விம்மிக்கொண் டிருந்தது. 
ஏனெனில்‌, அவன்‌ மிகவும்‌ சிரமமான வக்கீல்‌ தொழிலில்‌, 
பல விஷயங்களிலும்‌, வெகு சீக்கிரத்தில்‌ அனைவருக்கும்‌ 
மேல்‌ சென்றுவிட்டான்‌, அல்லவா? திருச்சியிலிருந்து 
சென்னை வந்த தினமே கேதாரி மோட்டார்‌ வாங்கிவிட்‌. 
டாள்‌. தாரடித்த ரோட்டில்‌, சத்தம்‌ செய்யாமல்‌ வழுக்கி 
யோடுவதுபோல்‌ செல்லும்‌ ! அம்மோட்டாரில்‌ உட்‌ 
கார்ந்து, சகல ஜனங்களும்‌ திகைத்து நிற்க, 'அல்ப்ஸ்‌” 
மலைவழியாக “இட்டாலி”க்குள்‌ பிரவேசித்த நெப்போலிய 
னைப்போலவும்‌, நதியில்‌ உல்லாசமாக அழகிய ஓடத்தில்‌ 
சஞ்சரிக்கும்பொருட்டுக்‌ 'கிளியோபாட்ரா'வை எதிர்‌ 
நோக்கி நின்ற ஆந்தனியைப்‌ போலவும்‌, உள்ளம்‌ களிப்‌ 
பெய்தினான்‌. 

தேடித்‌ தேடிப்‌ பார்த்தாலும்‌ இங்கிலாந்தில்கூடத்‌ 
தன்னைப்போல இவ்வளவு சீக்கிரத்தில்‌ வக்கில்‌ தொழி 
லில்‌ முன்னுக்கு வந்தவன்‌ இருந்ததாக அவனுக்குத்‌ 
தோன்றவில்லை. உலகில்‌ உயர்ந்தோருடைய ஜீவிய 
சரித்திரங்களையும்‌, அவர்கள்‌ தம்மைப்பற்றியே எழுதிச்‌ 
கொண்டவைகளையும்‌, அவன்‌ கொஞ்ச நாட்களாகப்‌ 
படித்துவந்ததில்‌, அவர்களுள்‌ அநேகர்‌ ஆதியில்‌ வெகு 
சாதாரண நிலைமையில்‌ இருந்தவர்களே என்று அறிந்து 
மிகவும்‌ தைரியமுற்றான்‌. உலகில்‌ மேம்பதவியை அடை 
வதற்கு எவ்விஷயங்கள்‌ முக்கியமானவை என்பது, 
இயல்பாகவே, அவனுக்கு நன்கு விளங்கியிருந்தது. 


அலையின்‌ முடி 287 


மனவலிமை, சுறுசுறுப்பு, ஊக்கம்‌, பின்வாங்காமை 
முதலிய சிறந்த குணங்களே மனிதனுக்கு அழியாப்‌ 
புகழையும்‌ செல்வத்தையும்‌ அளிக்கவல்லன வென்பதைத்‌ 
தன்‌ புத்தியால்‌ தேர்ந்தறிந்து, அவன்‌ கொண்டிருந்த 
கொள்கையும்‌, படிக்கப்‌ படிக்க மேன்மேலும்‌ திடமா 
யிற்று. : 

உலகில்‌ ஒருவனே முடியணிவதன்றி, பல பேர்‌ எவ்‌ 
வாறு அணியக்‌ கூடும்‌? சிகரமென்றால்‌, அநேகம்‌ தாழ்ந்த 
மலைகளின்‌ நடுவினின்றும்‌ ஓங்கி உயர்ந்து நிற்கும்‌, கம்பீர 
மான ஒரே கற்குன்று அல்லவா? ஒருவன்‌ மேலே வருவ 
குன்பொருட்டுப்‌ பல பேர்‌ கழே தங்கி நிற்கவேண்டியதே! 
பட்சபாதமற்ற உலகியல்‌ இவ்வாறுதான்‌ ஏற்பட்டிருக்‌ 
கிறது. 

மேன்மேலும்‌ உயர்தரப்‌ பதவிகளைத்‌ தான்‌ அடை 
வதற்கு ஒரே ஒரு தடை இருந்ததாகக்‌ கேதாரி பல 
குடவைகளில்‌ நினைக்கலானான்‌. வெளிப்‌ பார்வைக்குத்‌ 
தோன்றியதல்லாமல்‌, உண்மையில்‌ அவன்‌ குன்‌ மனைவி 
யிடம்‌ மிகவும்‌ அன்புள்ளவனே ஆயினும்‌, விவாகமானது 
குனதுசுயேச்சைக்குத்‌ தடையாக, கழுத்தில்‌ கல்லைக்‌ கட்டி 
யதுபோல்‌ பாரமாயிருந்ததாக அவனால்‌ நினைக்காமல்‌ 
இருக்க முடியவில்லை. ஒரு காக்கையின்‌ கழுத்தில்‌ கல்லைக்‌ 
கட்டித்‌ தொங்கவிட்டால்‌, அதை அந்தக்‌ காக்கை தனக்கு 
அலங்காரமாகவே மதித்து, கா காவென்று கத்திக்‌ 
கொண்டு, வீட்டுக்கு வீடு பறந்துசென்றுகொண் டிருக்‌ 
கும்‌! ஆனால்‌ ஆகாயத்தை அளாவிப்‌ பறந்து வட்டமிடும்‌ 
கழுகுக்கு அது பாரமாக இல்லாமல்‌ இருக்க முடியுமா? 

கோகில்ம்‌ மாசற்றவளாயும்‌, கணவன்பால்‌ அதிகப்‌ 
பிரேமை கொண்டவளாயும்‌ இருந்தது உண்மையே 
ஆயினும்‌, அவள்‌ தனக்கு அவ்வளவு ஏற்ற மனைவி 
அல்லவென்றும்‌, அன்றன்று பிராம்மணார்த்தத்தைப்‌ 
பற்றியே நினைவாயிருக்கும்‌ அற்ப வைதிகனுடைய பெண்‌ 
ணாகப்‌ பிறந்ததற்குத்‌ தக்கவாறு, பயந்தவளாயும்‌ கெளர 
வத்தில்‌ ஆசை அற்றவளாயும்‌ இருந்ததுடன்‌, மனோகர்‌ 


288 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


மம்‌ அற்று, எதையும்‌ பிசகெனக்‌ கொண்டு, அஞ்சும்‌ 
சுபாவமும்‌ உடையவளென்று கேதாரி நினைக்கலானான்‌. 
தனது உற்சாகத்தினாலும்‌ சாகசத்தினாலும்‌, சீக்கிரத்‌ 
தில்‌ தான்‌ அடையப்‌ போகும்‌ பெரும்‌ பதவியைத்‌ தன்‌ 
பிள்ளைகள்‌, தாயைக்‌ கொள்ளாமல்‌, தன்னைக்‌ கொண்டு 
பிறந்து, விளங்கச்‌ செய்யவேண்டும்‌ என்பதே அவனது 
பெரும்‌ கோரிக்கை! 
இவ்வாறெல்லாம்‌ கன்னை மறந்த யோசனைகளில்‌ 
அழ்ந்தவனாய்‌, கடற்கரையில்‌, எதிரே வரும்‌ இரண்டொ 
ரவர்‌ மேல்‌ மோதிக்கொண்ட பிறகுதான்‌ அவனுக்குத்‌ 
தன்‌ ஞாபகம்‌ உண்டாயிற்று. இல்லாவிடில்‌, ஏதாவது 
மோட்டாரின்‌ கீழ்‌ அகப்பட்டுப்‌ பெரும்‌ காயமடைந்து 
ரணஜ்வரத்துடன்‌ ஆஸ்பத்திரியில்‌ கிடக்கும்படி ஆகும்‌ 
அல்லவா? ஆகவே, இப்பொழுது, அவன்‌ அவ்வாறு 
யோசிப்பது ஆபத்திற்கு இட மென்று உணர்ந்து, சமீ 
பத்திலுள்ள கடையில்‌ “ஹிந்து? பத்திரிகைப்‌ பிரதி 
யொன்றை விலைக்கு வாங்கிக்கொண்டு, கவலையின்றித்‌ 
கன்‌ யோசனைகளில்‌ மனத்தைச்‌ செலுத்த ஐலக்கரையை 
நோக்கிச்‌ சென்றான்‌. எழும்பி மடியும்‌ அலைகளின்‌ காட்சி 
உற்சாகத்தை ஊட்ட, கேதாரி “ஹிந்து” பத்திரிகையைப்‌ 
பிரித்து, சமாசாரக்‌ குறிப்பின்‌ பக்கம்‌ நோக்கினான்‌. அவன்‌ 
கண்முன்‌ பெரும்‌ எழுத்துக்களில்‌ பின்வருமாறு காணப்‌ 
பட்டது: 
(நமது நிருபரிடமிருந்து) 
- “*இருச்சிராப்பள்ளிப்‌ பெரிய ஜெயிலிலிருந்து 
தப்பியோடிய கைதிகளின்‌ துணிவு. ”” 
₹* நடுநிசியில்‌ இரண்டரை மணிக்கு மூன்று கைதி, 
கள்‌ தைரியமாகத்‌ தப்பி ஓடிவிட்டார்கள்‌. அவர்க 
ளில்‌ ஒருவன்‌ பெயர்‌ முருகன்‌. சமீபத்தில்‌ நடந்த. 
கிராமக்‌ கலகக்‌ கேஸ்‌ விசாரணையில்‌ குற்றவாளியாக 
இருந்தவன்‌. மற்ற இருவருடைய பெயர்களும்‌ இன்‌ 
னும்‌.தெளிவாகத்‌ தெரியவில்லை. காவற்காரர்களும்‌ 


அலையின்‌ முடி 2௦9 


ஜெயில்‌ காப்பாளர்களும்‌ வாயில்‌ துணியடைக்கப்‌ 
பட்டுக்‌ கட்டுண்டு கடந்தனர்‌, போலீசில்‌ அவர்க 
ளைக்‌ கண்டுபிடிக்கப்‌ பலத்த ஏற்பாடுகள்‌ செய்யப்‌ 
பட்டிருக்கின்றன. ஆயினும்‌, தப்பியோடிய கைதி 
களில்‌ ஒருவன்‌ செங்கற்பட்டு ஜில்லாவிலிருக்கும்‌ 
கொள்ளைக்கூட்டத்‌ தலைவனாக இருக்கவேண்டு 
மென்று தோன்றுவதால்‌, அவர்களைக்‌ கண்டுபிடிக்‌ 
கக்‌ கூடும்‌ என்பது சந்தேகமே,” 
இவ்விஷயத்தை வாசித்ததும்‌, தற்பெருமை 
மேலிட்ட கேதாரிக்கு ஒரு விதமான சந்தோஷமும்‌ 
பெருமையும்‌ உண்டாயின. தனது வாக்குச்‌ சாதுர்யம்‌. 
வயது சென்ற ஒரு ஜட்ஜின்‌ செவிகளில்‌ ஏருவிடினும்‌, 
ஈசுவரன்‌ காதுகளுக்காவது எட்டிற்றே என்ற எண்ணம்‌ 
உண்டாகவும்‌, திருப்தியுடன்‌ புன்னகை புரிந்துகொண் 
டான்‌. தனக்குப்‌ பின்னும்‌ பணம்‌ அனுப்பும்படி கேட்டுக்‌ 
கொண்டு, சந்தோஷம்‌ விசாரித்து ஒரு கடிதம்‌ - எழுத 
லாம்‌ என்று அவனுக்கு ஒரு யோசனை பிறந்தது! ஆனால்‌, 
மறுநிமிஷமே, தப்பியோடிய ஒரு கைதி தன்‌ இருப்பிடத்‌ 
தின்‌ வில்சத்தைத்‌ தன்‌ வக்கீலிடம்‌ தெரிவிக்க முடி 
யாது என்பதை ஞாபகப்படுத்திக்கொண்டான்‌. 
அன்று மத்தியான்னம்‌ கேதாரி ஹைகோர்ட்டில்‌, 
ஒரு பெரிய வக்கீலுக்கு எதிர்க்‌ கட்சியில்‌ நின்று வாதித்து 
அவரைத்‌ தோற்கச்‌ செய்துவிட்டான்‌. அதைக்‌ கண்டு 
அவன்‌ நண்பர்கள்‌ ஆனந்தம்‌ அடைய, கான்‌ முன்னுக்கு 
வரும்‌ நிலைமை முன்னிலும்‌ ஸ்திரமாகவே, கேதாரி களிப்‌ 
பிலும்‌ பெருமையிலும்‌ மெய்ம்மறந்திருந்தான்‌. பத்‌ 
திரிகைக்கு எழுதுபவரிடம்‌, அவனே . அழகாக எழுதிக்‌ 
கொடுத்து வெளியிடும்படி கூறியிருந்த அந்தக்‌ கேஸ்‌, 
வேறோர்‌ இடத்தில்‌ போட்டிருத்ததைப்‌ பார்ப்பதில்கூட 
அவனுக்கு ஆவல்‌ இல்லை. 
பேப்பரைக்‌ 'ழே வைத்துவிட்டுக்‌ கேதாரி அலை 
நுரையுடன்‌ கூடிய கடலை நோக்கினான்‌. காற்று, சிறு 


240 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


ஜலத்‌ துளிகளை மேலே வாரி இறைத்துக்கொண்டு வேக 
மாக வீசிற்று. மிருதுவாக முறுமுறுவென்‌ றிருந்த சமுத்திர 
மணலோ, மெய்யன்புடன்‌ தழுவுவதற்கு இடங்கொடுப்‌ 
பதுபோல இருந்தது. தன்‌ தாயின்‌ மடியில்‌ விழுந்து 
விளையாடும்‌ சிறு குழந்தைக்கு ஒப்ப, கடலின்‌ அலைகளும்‌, 
ஏறி விழுந்து, கரையில்‌ மோதிக்கொண்‌் டிருந்தன. மண 
லிற்‌ சாய்ந்திருந்த கேதாரி சிறிது யோசனையில்‌ 
ஆழ்ந்தவண்ணம்‌, கடலின்‌ லீலையைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. உப்பங்காற்று, காதலுற்றதுபோல்‌, 
அவன்‌ கன்னத்தைக்‌ கிள்ளியபடி வீசிக்கொண்‌ டிருந்‌ 
குது, இத்தன்மையான இடத்தில்‌, சாதாரண மனோ 
பாவம்‌ உடையவர்கள்‌, அன்பும்‌ அமைதியும்‌ குடி 
கொண்ட சிந்தனையில்‌ மனத்கைச்‌ செலுத்துவார்கள்‌. 
ஆனால்‌ கேதாரியின்‌ மனமோ, சதா சலித்துக்கொண்டு, 
லேசான சிறு காற்று அடித்தாலும்‌, - பெரும்‌ கொந்த 
ளிப்புடன்‌ கிளம்புவதற்கே எப்பொழுதும்‌ ஆயத்தமாக 
இருக்கும்‌ கடலைப்போல்‌ இருந்தது. தன்னைப்பற்றியே 
பெரும்‌ மனோராஜ்யம்‌ செய்யலானான்‌. 

மொகலாய மன்னர்களின்‌ சிம்மாசனத்தை அவன்‌ 
அடைய வேண்டுமானாலும்‌, முடியாதா? ஒரு குதி 
ரையையும்‌ ஈட்டியையும்‌ தவிர, பாபரிடம்‌ வேறு 
என்ன இருந்தன? . காலபேதத்தினால்‌ கருவிகள்‌ மாறு 
பாடடைந்தனவேயன்றி, வேறு மாறுதல்‌ ஏதேனும்‌ 
உண்டோ? மொகல்‌ ராஜதானி முன்பிருந்த இடத்தில்‌ 
தான்‌ இப்பொழுதும்‌ இருக்கிறது. காலத்திற்கு ஏற்ற 
வாறு புதிது புதிதாகப்‌, பெயர்‌ வைத்தாலும்‌ வேருகாது. 
அதைப்‌ பற்றிவிடுவதாகவே கேதாரி தீர்மானித்தான்‌. 
இவ்வாறு ஒரு மணி நேரம்‌ அவ்விஷயத்தைப்பற்றி 
வெகுவாகச்‌ சிந்தித்துவிட்டுப்‌ பிறகு, உயரமாக 
வளர்ந்த புல்புதரின்‌ நடுவினின்றும்‌ கிளம்பும்‌ புலியைப்‌ 
போல்‌, அவ்விடத்தை விட்டு ஒரே பாய்ச்சலில்‌ எழுந்து 
நின்றான்‌. நேராக. வீட்டிற்குச்‌ சென்று, கைகளைக்‌ 


அலையின்‌ முடி 241. 


கட்டிச்‌ சாய்ந்தபடி தனது ஆவலை மனத்திற்குள்‌ 
போற்றிப்‌ பாவித்துக்கொண்டு படுத்திராமல்‌, வக்கீல்‌ 
மார்க்கண்டம்‌ ஐயருடைய வீட்டிற்குச்‌ சென்றான்‌. 
என்றும்போல்‌ அவர்‌ அதிக வேலை செய்த ஆயாசத்தில்‌ 
இருந்தார்‌. காபிக்கென்று ஒரு துளியும்‌ மீதி இல்லாமல்‌ 
யால்‌ கறக்கப்பட, அதற்குப்‌ பதில்‌ வைக்கோலைக்‌ கண்டு 
கட்டிய இடத்திலேயே உகைத்துக்‌ கஷ்டப்பட்டுக்‌ 
கொண்டிருக்கும்‌ பட்டண வாசத்திலுள்ள பசுங்கள்று 
போல்‌ வழக்கப்படி அவர்‌ மனமும்‌ பணத்தைப்பற்றிய 
அவலில்‌ வருந்திக்கொண் டிருந்தது. 

“*கேதாரி, உன்‌ உற்சாகத்திற்கு என்றும்‌ குறை. 
வில்லை. இன்று அதிக குதூகலமாகவே காணப்படு 
கிறாய்‌! புதிதாக ஏதாவது வெற்றி உண்டோ?”' என்று 
மார்க்கண்டம்‌ ஐயர்‌ கேட்டார்‌. 

“*அகெல்லாம்‌ ஒன்றும்‌ இல்லை, கழுகைப்போல்‌ 
அகாரத்திற்காக வட்டமிட்டுக்‌ காத்துக்கொண்டு, 
போலீஸ்‌ வேலையையே வேறு விதமாகச்‌ செய்யும்‌. 
இந்த வக்கீல்‌ பிழைப்பு எனக்கு மிகவும்‌ அலுத்துப்‌ போய்‌ 
விட்டது. ஜன சமூகத்திற்குக்‌ கடைசியாக நம்மால்‌ 
என்ன நன்மை? நம்‌ கொழில்‌, பணக்காரர்களுக்கு 
உதவிபுரிந்து, அபகரித்த பொருளைப்‌ பங்கிட்டுக்கொள் 
ருவது; இல்லாவிடில்‌, நாக்குப்‌ புண்ணாகும்வரையும்‌, 
துளித்‌ தசையில்லாமல்‌, எலும்புத்‌ துண்டை நாய்போல்‌ 
நக்கித்‌ தீர்ப்பது! இதைக்‌ காட்டிலும்‌ அற்பத்தனமும்‌ 
இழிவும்‌ வேறு உண்டோ? இதை விட்டு ஒரு நாள்‌ 
வெளியேற வேண்டியதுதான்‌. எனக்கு ஒரு பெரும்‌ 
(யோசனை கோன்‌ றியிருக்கிறது. மெள்ள மெள்ள நான்‌ 
இந்தக்‌ கேவலத்‌ தொழிலை விட்டுவிடப்‌ போடுறேன்‌?! 
என்றான்‌ கேதாரி. 

“என்ன அது, கேதாரி? என்னை மறந்துவிடாதே!” 

“இல்லை! அது ஒருநாளும்‌ இல்லை! நீங்கள்‌ முன்‌ 
சென்ற பிறகே நான்‌ பின்தொடருவேன்‌. மொகல்‌ 

மூ.ஓ.&. 16 


242 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


மன்னர்களுடைய சிம்மாசனம்‌ உங்களுக்காகவும்‌ எனக்‌ 
காகவும்‌ காத்துக்கொண் டிருக்கிறது. வேகமே வெற்றி: 
தரும்‌! நாம்‌ இப்பொழுதே முயல வேண்டும்‌/?* 

“நீ கூறுவது எனக்கு விளங்கவில்லை. கேதாரி,. 
என்றும்போல்‌ அல்லாமல்‌, இன்று வெகு உயர்வாகவும்‌ 
மறைபொருளாகவும்‌ அன்றோ பேசுகிருய்‌?”” 

“அப்படியா! ஒரு வேளை, எண்ணம்‌ பெரிதாக 
இருப்பதனால்‌ அவ்வாறு இருக்கலாம்‌. வருகிற தேர்த 
லுக்கு நாம்‌ நிற்க வேண்டும்‌. நாளையே நமது பெயர்க 
ளைக்‌ கெரீடுத்துவிட்டு, அதற்கு வேண்டிய பிரயத்தனங்‌ 
கள்‌ செய்யத்‌ தொடங்கலாமென்று நினைக்கிறேன்‌. டெல்லி 
சட்ட நிரூபண சபைக்கு அங்கத்தினராக நீங்களும்‌, 
இங்கே உள்ளூருக்கு நானும்‌ நிற்க வேண்டும்‌. சேர்ந்து 
வேலை செய்தால்‌, நமக்கு மிகவும்‌ எளிதாகவே வெற்றி 
கிடைக்கும்‌. ஒருவரும்‌ நம்மை எதிர்க்கத்‌ துணிய 
மாட்டார்கள்‌. 

“டெல்லி சட்ட நிரூபண சபைக்கா? அது எப்படி 
முடியும்‌? என்‌ கேஸ்களையெல்லாம்‌ நான்‌ இழந்துவிடும்‌ 
படி ஆகிவிடும்‌. என்‌ வக்கீல்‌ தொழில்‌ போய்விடுமே!” 

““என்ன? பணம்‌ சம்பாதிப்பதில்‌ இன்னும்‌ உங்க 
ளுக்குச்‌ சலிப்பு உண்டாகவில்லையா? எனக்கே 
அலுத்துப்‌ போய்விட்டதே! உங்களுக்குப்‌ பதில்‌ நான்‌ 
சந்தோஷத்துடன்‌ பிரயத்தனப்படுவேன்‌. ஆனால்‌ அது 
நன்றாக இராது. எனக்கு உரிமையில்லாததை நான்‌ 
அபகரித்ததாகவும்‌, அதிகப்பிரசங்கியென்றும்‌ ஜனங்கள்‌ 
என்னைச்‌ சொல்லுவார்கள்‌!” 

டெல்லி சட்ட நிரூபண சபைக்குப்‌ பிரயத்தனம்‌ 
படுவது முடியாது. நான்‌ இன்னும்‌ போதுமான பணம்‌. 
சேர்க்கவில்லை. என்‌ கையில்‌ ரூபாய்‌ ஜலம்போல்‌ 
கரைந்துவிடுகிறது. கேதாரி, எனக்கு மூன்று பிள்ளைக 
ளும்‌, ஐந்து பெண்களும்‌ இருப்பது உனக்குத்‌ கெரி 
யாதா? உன்‌ எண்ணம்‌ சிறந்ததே. நீதான்‌ உயர்ந்த 


அலையின்‌ முடி. 245 


விஷயங்களுக்கு அசைப்படுகிறாய்‌. நீயே அதற்கு நில்‌ஃ 
உன்‌ குணத்திற்கு அதுதான்‌ தகுந்தது. உள்ளூருக்குப்‌ 
பிரயத்தனப்படுவது எனக்குப்‌ போதும்‌. பிறர்‌ நினைப்‌ 
பதைப்பற்றி' நீயா கவலை கொள்ளுபவன்‌? நீ 
சொல்வதுபோலவே உலகத்தைப்‌ பிரமிக்க அடித்து 
விடு! நாம்‌ இருவரும்‌ சேர்ந்து பிரயத்தனம்‌ செய்‌ 
வோம்‌.” 

“சரி, அப்படியே இருக்கட்டும்‌; நான்‌ ஒன்றும்‌ 
பயப்படவில்லை!” என்று கூறி, கேதாரி மார்க்கண்டம்‌ 
ஐயரிடம்‌ விடைபெற்றுச்‌ சென்றான்‌. போகும்பொழுது 
வழியில்‌, “இதுவும்‌ ஒரு பெரிய அதிருஷ்டந்தான்‌.. 
ஆயினும்‌, இவ்வளவு நாட்களாகச்‌ சிறிதும்‌ பணம்‌: 
சேர்க்கவில்லையே என்று இப்பொழுது வருத்தமாக: 
இருக்கிறது. கையில்‌ இச்‌ சமயம்‌ இருபதினாயிரம்‌; 
ரூபாய்‌ மட்டும்‌ இருந்தால்‌ நெப்போலியனைப்‌ போன்ற 
தர்த்திமான்களில்‌ ஒருவனாகிவிடுவேன்‌. ஆயினும்‌ இதற்‌ 
கெல்லாம்‌ யோசித்துக்கொண்‌் டிருக்கலாகாது. உடனே 
பிரயத்தனத்தைத்‌ தொடங்க வேண்டும்‌'' என்று தனக்‌ 
குள்ளேயே யோசனை செய்துகொண்டு சென்றான்‌. 


37 
உண்மை நிலை 


கேதாரி அன்றிரவு வீட்டிற்குச்‌ செல்லும்‌ 
பொழுது, மணி அநேகமாகப்‌ பதினொன்று அடித்துவிட 
மது. கவலையுடன்‌ காத்துக்கொண் டிருந்த கோகிலம்‌ 
அவனைக்‌ கண்டதும்‌ கவலை நீங்கி, ““ஏன்‌ வரவர இவ்‌ 
வளவு நேரம்‌ பொறுத்து வந்து, எனக்கு விசாரத்தை 
உண்டாக்குகிறீர்கள்‌? மோட்டார்‌ வாங்கியது முதல்‌ 
நீங்கள்‌ சீக்ரெம்‌ வீடு திரும்புவதே இல்லை, அன்று 
முதல்‌ ஒன்றும்‌ சரியாக இல்லை” என்றாள்‌. 

“போடி, அசடே, குழந்தைகளெல்லாம்‌ எங்கே? 
இவ்வளவு சீக்கிரம்‌ படுத்துத்‌ தூங்கிவிட்டார்களா 
என்ன?” என்றான்‌ கேதாரி. 

“*இவ்வளவு சீக்கிரமா? மணி இப்பொழுது பதி 
லொன்று அல்லவா?”* 

““பதினொன்று ஆகிவிட்டதா? இன்று மணியான 
தையே நான்‌ கவனிக்கவில்லை/** 

“இன்று மட்டும்‌ என்ன? என்றுந்தான்‌!”? 

“*ஸ்திரீகளுக்கு எப்பொழுதும்‌ குறைதான்‌! நாள்‌ 
முமுவதும்‌ வேலையில்லாமல்‌, வீட்டில்‌ சும்மா உட்கார்ந்து 
கொண்டிருந்தால்‌, நீங்கள்‌ குறைகூறாமல்‌ என்ன செய்‌ 
வீர்கள்‌?” ? 

“வீட்டில்‌ சம்மா இருக்கிறேனா? ஒரு வேலைக்காரன்‌ - 
சமையலுக்குக்கூட அள்‌ இலலாமல்‌, ஐந்து குழந்தை 
களைப்‌ பார்த்துக்கொண்டு இல்லையா? அவர்கள்‌ மேலுள்ள 
பாசத்தினால்‌ அல்லவா நான்‌ வேலையை ஒரு பொருட்டாக 
எண்ணாமல்‌ இருக்கிறேன்‌! ஆயினும்‌, இந்த மயிலாப்பூர்‌ 
முழுவதும்‌ தேடிப்‌ பார்த்தாலும்‌, இந்த வீட்டைப்போல்‌ 
அதிசயமான வீடு இருக்காது! அகத்தில்‌ ஒரு வேலையாள்‌ 


உண்மை நிலை 245 


கிடையாது; வண்ணான்வீட்டுக்‌ கழுகையபோல்‌ வீட்டு 
எஜமானிதான்‌ சகல வேலையும்‌ செய்யவேண்டும்‌! அவ 
ளைப்‌ பார்த்தாலும்‌ ரொம்ப அழகாயிருக்கிறது! இப்படி 
இருக்கும்பொழுது, வீட்டு எசமான்‌ உயர்ந்த உடைகள்‌ 
அணிந்து, மோட்டாரில்‌ இங்குமங்கும்‌ செல்வதில்மட்டும்‌ 
குறைவில்லை!” 

“கோகிலம்‌, நான்‌ எவ்வளவு தடவை கூறினாலும்‌, 
நீ ஏன்‌ கேட்கமாட்டேன்‌ என்கிறாய்‌? நம்‌ வீட்டுத்‌ 
தாழ்ந்த நிலைமையைப்‌ பார்க்க எனக்கு வருத்தம்‌ 
இவ்வளவு அவ்வளவு என்று இல்லை. உலகத்தின்‌ 
கொடுமைக்குப்‌ பயந்தல்லவா, இந்த ஆடம்பரம்‌ செய்யா 
வேண்டி யிருக்கிறது! வரும்படியை அதிகப்படுத்துவதற் 
காகவே மோட்டாரில்‌ பணம்‌ போட்டிருக்கிறேன்‌. 
செல்வம்‌ மிதமிஞ்சி இருப்பதற்கு அடையாளம்‌ மோட்‌ 
டார்‌ என்று புத்தியில்லாதவர்கள்‌ நினைத்துக்கொள்ளு 
கிறார்கள்‌. ஆனால்‌, சாமர்த்தியமாக வேலை செய்து 
இருட்டில்‌ தங்கம்‌ வெட்டியெடுப்பவனுக்கு அது மண்‌ 
வெட்டியும்‌ கோடாரியும்‌ போன்றது என்று புத்தியுள்ள 
வர்கள்‌ தெரிந்துகொள்ளுவார்கள்‌. பொறு, கோகிலம்‌, 
இன்னும்‌ ஒரே ஒரு வருஷம்‌ பொறுத்துக்கொள்‌! உன்‌ 
மூக்கு, காது, கழுத்து எங்கும்‌ உயர்ந்த நகைகளை 
அணிந்து, அத்தப்பாரம்‌ தாங்காமல்‌ உன்‌ தேகம்‌ துவளும்‌. 
படி செய்துவிடுகிறேன்‌. கணக்கில்லாத வேலையாட்கள்‌ 
இட்ட வேலையைச்‌ செய்வதற்கு இருப்பார்கள்‌. நம்‌ 
குழந்தைகளும்‌ மன்னன்‌ மக்கள்போல்‌ அூவிடு 
வார்கள்‌.”” 

“இனிமேல்‌ வரப்போகும்‌ உயர்வு ஒன்றும்‌ எனக்கு 
வேண்டியதில்லை. கைக்குழந்தை சற்று முன்புதான்‌ 
பிஸ்கோத்து வேண்டுமென்று அழுதுகொண்டே தூங்கிப்‌ 
போயிற்று. பெரியவனுக்குப்‌ பள்ளிக்கூடப்‌ பாடபுத்த 
கங்கள்‌ இன்னும்‌ வாங்க்யொகவில்லை. அவனுக்கு அகத்‌ 
தில்‌ வந்து கற்றுக்கொடுக்கும்‌ உபாத்தியாயர்‌ சம்பளத்‌ 


246 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


திற்காக நித்தியம்‌ ஓயாது கேட்டுக்கொண்‌் டிருக்கிறார்‌. 
பள்ளிக்கூடத்தில்‌ தம்‌ வகுப்புக்‌ குட்டிகள்‌ அணிந்திருக்‌ 
கும்‌ தாவணிமாதிரி வேண்டுமென்று பெண்குழந்தைகள்‌ 
கண்ணீர்‌ வடிக்கின்றன. சென்ற இரண்டு மாதங்களாக 
ஒருவருக்கும்‌ பணம்‌ கொடுபடாமல்‌ பாக்கி நிற்கிறது. 
உங்கள்‌ மோட்டார்‌ எல்லாருடைய உயிர்களையும்‌ 
ப விமுங்கிக்கொண் டிருக்கிறது. உங்களுக்கு வரும்படி 
வராத முதல்‌ வருஷம்‌ கடனாகக்‌ கொடுத்த ஆயிரம்‌ 
ரூபாயைத்‌ திருப்பிக்‌ கொடுத்துவிடும்படி என்‌ மாமா 
பிள்ளை இரண்டு கரம்‌ கடிதம்‌ எழுதியாகிவிட்டது. இம்‌ 
மாதிரி காலட்சேபம்‌ செய்தால்‌....”” 

“ஒரு கெடுதலும்‌ இல்லை! சென்ற மாதம்‌ ஆயிரத்‌ 
கசைந்நூறு ரூபாய்‌ வந்தது, இவ்வற்ப விஷயங்களி 
லெல்லாம்‌ என்‌ மனத்தைச்‌ செலுத்தினால்‌, ஒரே நாளில்‌ 
இந்தச்‌ சிறு தொந்தரவுகளைத்‌ தீர்த்துவிடுவேன்‌. நாம்‌ 
பெரிய ஏற்பாடு செய்யும்பொழுது, முதல்‌ நாலைந்து 
வருஷங்கள்‌ சிறிது வீண்‌ செலவைப்‌ பார்க்கலாகாது. 
நதியை அணையிட்டுத்‌ தடுத்த பிறகு, ஜலத்தைத்‌ தேக்கு 
வதற்குச்‌ சிறிது நேரம்‌ ஆகுமே ஒழிய, பாயத்‌ தொடங்கி 
விட்டால்‌, ஒரு நொடியில்‌ வயல்கள்‌ முழுவதும்‌ நிரம்பி 
விடுமன்றோ!”? 

“உங்கள்‌ அலங்காரச்‌ சொற்கள்‌, உபமானங்கள்‌ 
(இவையெல்லாம்‌, “சர்க்கரை” என்று காகிதத்தில்‌ எழுதி 
ருசி பார்ப்பது போலத்தான்‌! எவ்வளவோ தடவை இம்‌ 
மாதிரி வார்த்தைகளில்‌ நான்‌ திருப்தியடைந்தாயிற்று!”? 
என்று கோகிலம்‌ சிறிது கோபமாகச்‌ சொன்னாள்‌. 

“கோகிலம்‌, உனக்கு உலகம்‌ தெரியாது. செல்வ 
மானது, நீர்‌ வற்றிப்போன ஆற்று மணலில்‌ ஊறும்‌ 
ஊற்றுப்‌ போலாம்‌. நாம்‌. எடுக்க எடுக்க மேன்மேலும்‌ 
அரறிக்கொண்டே இருக்கும்‌. தைரியம்‌ அற்றவர்கள்‌ 
தாம்‌ தளர்ச்சியடைவார்கள்‌. நான்‌ முன்னுக்கு வரு 
வது நிச்சயம்‌. சில மாதங்கள்‌ மட்டும்‌ பொறுத்திரு. 


உண்மை நிலை 241 


நான்‌ அரசன்‌ அகாவிட்டாலும்‌, நீ அரசி அவாய்‌ என்ப 
தில்‌ தடையில்லை. இப்பொழுது என்‌ மனம்‌, கடலில்‌ 
அலைபோல்‌ எழும்பிக்‌ குதித்துக்கொண் டிருக்கிறது. நீ 
கொஞ்சம்‌ மந்தப்‌ பிரகிருதி; உன்‌ மனம்‌ பிறருடைய 
மனம்‌ இரண்டையும்‌ நீ அறியாய்‌! ஆயினும்‌, உன்மீது 
குற்றம்‌ இல்லை. உன்‌ மிருதுவான கைகள்‌ அடுப்பில்‌ 
சர விறகைத்‌ தள்ளி எரியிட, வெகு நாட்களாக உன்னைக்‌ 
கேவலம்‌ அடுப்பங்கரைப்‌ புகையிலேயே வைத்துவிட்‌ 
டேன்‌. இன்னும்‌ கொஞ்ச காலம்‌ பொறுத்திரு. நீயும்‌ 
பளீரென்று பிரகாசிக்கலாம்‌. அற்பப்‌ புழுவும்‌ அழகிய 
பட்டுப்பூச்சியாக மாறிவிடும்‌!** இவ்வாறு கேதாரி ஓர்‌ 
உபமானத்திற்குமேல்‌ மற்றொரு உபமானத்தை அக்கிப்‌ 
பேசலானான்‌. ஆயினும்‌, இறுதியில்‌ அவனுக்குத்‌ தன்‌ 
வாக்குச்‌ சாதுரியத்திலும்‌ நம்பிக்கை குறைந்து, யோசனை 
உண்டாயிற்று. அவனுடன்‌ வாதாடுவதில்‌ பயனில்லை 
என்று கோகிலம்‌ மெளனமாக இருந்துவிட்டாள்‌. 

சட்ட நிரூபண சபையின்‌ அங்கத்தினனாகத்‌ தான்‌ 
முயற்சி செய்யத்‌ தீர்மானித்ததை அவளிடம்‌ கூறக்‌ 
கேதாரிக்குத்‌ தைரியம்‌ இல்லை. அந்தப்‌ பிரயத்தனத்‌ தின்‌ 
பொருட்டுச்‌ செலவாகும்‌ பணம்‌ எவ்வளவு என்பது அவ 
னுக்கே நன்றாகத்‌ தெரியாது. நிசிவேளையினால்‌ உண்டா 
இய மனத்‌ தளர்ச்சி, கோகிலத்தின்‌ வருத்தத்தினால்‌ 
அதிகரித்தது. சிறு வயதில்‌, படிக்கும்‌ நாட்களில்‌, பெரிய 
விஷயங்களைப்‌ பற்றிய யோசனையில்லாமல்‌, கவலையற்று 
நிம்மதியாக இருந்தது கேதாரிக்கு இப்பொழுது நினைவு 
வந்தது. ராமுவின்‌ சாந்தம்‌ பொலியும்‌ முகம்‌ மனக்கண்‌ 
முன்‌ தோன்றியதும்‌, அவனது கவலை பின்னும்‌ அதி 
கரிக்கலாயிற்று. ஆயினும்‌, *வாட்டர்லூ”' சண்டைக்கு 
முதல்‌ நாள்‌, “இனிப்‌ பின்வாங்க முடியாதாகையால்‌, 
வெற்றியோ தோல்வியோ சண்டைதான்‌” என்று 
தீர்மானித்த நெப்போலியனைப்போல்‌, அவனும்‌ ஒரு 
வாறு தன்‌ மனத்தைத்‌ திடப்படுத்திக்கொண்டான்‌. 


38 
உழவர்‌ உவகை 


இவ்வாறு கேதாரி பெருத்த யோசனைகள்‌ புரிந்து 
கொண்டிருக்க, பழனி, ராமேசுவரம்‌ இவ்விரு க்ஷேத்திரங்‌ 
களுக்கும்‌ யாத்திரை சென்று ராமு ஊருக்குத்‌ திரும்பி 
னான்‌. கூடுமானால்‌ சீதையை ஒருமுறை கண்ணால்‌ நோக்கி 
விட்டு, சென்ற பல வருஷங்களாக ஊரில்‌ நிகழ்ந்த 
விசேஷங்களையும்‌ விசாரிப்பதற்காகவாவது அலவந்தியில்‌ 
ஒரு நாள்‌ தங்கலாம்‌ என்று முதலில்‌ அவன்‌ நினைத்தான்‌. 
ஆனால்‌ தூசியிலுள்ள ஏரி மராமத்து வேலையில்‌, கடைசி 
யாக, இரண்டொரு ஏற்பாடுகள்‌ செய்யவேண்டியிருந் 
தமையால்‌, அவசரமாக அவன்‌ ஊருக்குத்‌ திரும்பவேண்‌ 
டிய தாயிற்று. அவ்வேலை முடிவு பெறச்‌ சில மாதங்கள்‌ 
சென்றன. அது முடிவு பெற்றதும்‌, பாலாற்றில்‌ வெள்‌ 
ளம்‌ பெருகி, ஏரியில்‌ நீர்‌ வந்து நிரம்புவதற்குச்‌ சரியான 
சமயமாக இருந்தது. 

பாலாறோ நிலையில்லாத ஒரு காட்டாறு. நந்தி 
துர்க்கம்‌ என்னும்‌ மலையில்‌ உற்பத்தியாகி, மைகுர்‌ 
ராஜ்யத்தின்‌ வழியாகச்‌ செல்லுகிறது. இந்த நந்தி 
துர்க்கமென்னும்‌ மலையில்‌, மழை பெய்வதாக இருந்தால்‌, 
ஒரு வாரம்‌ விடாமல்‌ பொழிந்துவிடும்‌. உடனே பாலாற்‌ 
றில்‌ சமுத்திரம்போல்‌ வெள்ளமும்‌ பெருகிவிடும்‌. 
பிறகு வருஷம்‌ முழுவதும்‌ இந்த ஆறு, அங்கங்கே 
வெட்டப்பட்டிருக்கும்‌ ஊற்றுக்களைக்‌ தவிர, வெறும்‌ 
மணல்‌ வெளியாகவே இருக்கும்‌. ஆகவே, தூசி - மாமண்‌ 
டூர்‌ ஏரியில்‌ வருஷம்‌ முழுவதும்‌ ஜலம்‌ இருக்கவேண்டுச 
மானால்‌ ஊருக்கு வேண்டிய ஜலம்‌, பாலாற்றில்‌ வெள்ளம்‌ 
வருவதற்குள்‌ இந்த ஏரியில்‌ வந்து நிரம்புவதற்கு, ஆற்றி 


கைகளைக்‌ றாக னரா? 1 


பது முக்கியமாக இருந்தது. 


உழவர்‌ உவகை 249 


தன்‌ ஏற்பாடுகள்‌ பயன்‌ பெறுவதைத்‌ தன்‌ கண்ணா 
லேயே பார்க்க ராமு மிகவும்‌ ஆவலோடு இருந்தான்‌. 
மழை நன்றாகப்‌ பெய்யத்‌ தொடங்கியதும்‌, அவனது 
உள்ளம்‌ மதிழ்வுற்றது. அவனது எண்ணப்படி, வாய்க்‌ 
காலில்‌ ஒரு குற்றம்‌ குறையும்‌ கூறுவதற்கு இல்லை. 
ஓர்‌ இரவில்‌, ஏரி பாதி நிரம்பிவிட்டது. இரண்டு நாள்‌ 
கழித்துப்‌ பார்த்தபொழுது, முற்றும்‌ நிரம்பி வழிந்து 
ஓடிவிடும்போல்‌ ஆகிவிட்டது. தங்கள்‌ ஞாபகத்துக்கு 
எட்டிய வரையில்‌, இம்மாதிரி அவ்வூர்‌ ஏழைக்குடிகள்‌ 
கண்டவர்கள்‌ அல்லர்‌. இதனால்‌ இரண்டு வருஷத்திற்குச்‌ 
சுற்றுவட்டத்திலுள்ள இருபத்துநான்கு திரா மங்க 
ளுடைய க்ஷேமவிருத்திக்கு ஒரு குறைவும்‌ இல்லாதிருந்த: 
துடன்‌, ஒரு வாரம்‌ முழுவதும்‌, ஏரிக்கு அதிகமாயிருந்த 
ஜலம்‌, வழிந்தோடிச்‌ சென்று, அதனுடன்‌ வயல்களுக்குப்‌ 
பாயும்‌ வேறு அநேகம்‌ சிறு குளங்களையும்‌ நிரப்பவே, 
ஒவ்வொருவர்‌ முகத்திலும்‌ சிரிப்புக்‌ காணப்பட்டது. 
நன்றாக விளைந்து அறுப்பு அறுக்கும்‌ சமயத்தை எண்ணிப்‌ 
பயிரிடுவோர்‌ அடையும்‌ மகிழ்ச்சியை - மன அமைதியும்‌ 
தூய்மை மிகுந்த இனிமையும்‌ குடிகொண்ட அந்தச்‌ 
களிப்பை - உலகில்‌ எதற்கு இணையாகக்‌ கூறுவோம்‌! 
வக்கீல்கள்‌, லேவாதேவி செய்பவர்கள்‌, ராஜ்யதந்திரிகள்‌, 
யுத்தவீரர்‌, தேச மந்திரிகள்‌ இவர்களுடையது மட்டு 
மல்ல அரசனுடைய பெருமையைத்தான்‌ அதற்கு நிக 
ராகக்‌ கூற முடியுமா? 

கான்‌ ஏதோ வேடிக்கையாகத்‌ தன்‌ மனத்திற்குள்‌ 
யோசித்து, ஆசைகொண்டு செய்யக்‌ கிளம்பிய சாகசக்‌ 
காரியம்‌ இத்தகைய லாபவிருத்தியை அளிப்பதாயிருப்ப 
தைக்‌ காண, ராமுவே மிக்க ஆச்சரியம்‌ அடைந்து 
விட்டான்‌. ஐம்பத்துநான்கு கிராமக்‌ குடிகளும்‌ சேர்ந்து, 
குக்ரொமத்திற்கு ஏற்ற, படாடோபம்‌ அற்ற மரியாதைக 
ளுடன்‌ - அவனை மனதார வாழ்த்தினர்‌. இதற்கு ஒரு 
வாரத்திற்கெல்லாம்‌ நெருங்கிய தீபாவளிப்‌ பண்டிகையை 
ராமு விசேஷமாகக்‌ கொண்டாடிய பொழுது, ராமேசுவர 


2௦0 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


யாத்திரையும்‌, பல ஜனங்களுடைய ஆசீர்வாதமும்‌ நன்கு 
பலித்தனபோன்று, ஜானகியும்‌ கர்ப்பவதியாக இருந்‌ 
தூள்‌. 

“இது நிச்சயம்‌ அண்குழந்தையே! சீதைக்குச்‌ 
சகோதரன்தான்‌ பிறப்பான்‌ என்று நினைக்கிறேன்‌. ஏழை 
ஜனங்களுடைய ஆசீர்வாதமெல்லாம்‌ வீண்‌ போகுமா?'” 
என்று ஜானகி சொல்ல, ராமு ஒன்றும்‌ மறுமொழி கூற 
அறியாது மெளனமாக இருந்தான்‌. அழிவற்ற நித்திய 
மானது மக்கட்‌ பேறு என்பது அவனது எண்ணம்‌. இவ்‌ 
விஷயம்‌ ஒன்றைப்பற்றித்தான்‌ அவன்‌ இன்னும்‌ ஒரு 
சித்தாந்தத்திற்கும்‌ வரவில்லை. ஆயினும்‌ அவனது உள்‌ 
ளம்‌ மட்டும்‌ மிக்க திருப்தி அடைந்தது. 

உறவினர்கள்‌, நண்பர்கள்‌, தன்னை அண்டியவர்‌ 
கள்‌ அனைவருக்கும்‌ புதிய வஸ்திரம்‌ அளித்து, ராமு 
தீபாவளிப்‌ பண்டிகை கொண்டாடினான்‌. குழந்தை சீதை 
யின்பொருட்டும்‌ சீனவெடிக்கட்டுகள்‌ ஏராளமாகச்‌ சுடப்‌ 
பட்டன. காது, கண்‌, மூக்கு வழியாகப்‌ புகை உட்செல்ல, 
சீதை கைகொட்டி ஆனந்தக்‌ கூத்தாடலானாள்‌! தன்‌ 
கையாலேயே கொளுத்திவிடவேண்டுமென்றும்‌ அவளுக்கு 
ஆசைகதான்‌. 

மறுநாள்‌ காலை சவர்னர்‌ பங்களா முத்திரையுடன்‌ 
ஒரு பெரிய கடிதம்‌ ராமுவுக்கு வர, சிறிது ஆச்சரியத்‌ 
துடனும்‌ சந்தோஷத்துடனும்‌ அதை ஆவலாகப்‌ பிரித்து 
வாசிக்கலானான்‌. 

கவர்மென்ட்‌ ஹவுஸ்‌, சென்னை, 
டிசம்பர்‌ 7. 
பிரியமுள்ள ராமசந்திரன்‌, 

தூசி மாமண்டூர்‌ ஏரியைச்‌ சீர்ப்படுத்துவதாகிய, 

உன்‌ யோசனை எதிர்பார்த்ததற்குமேலேயே நன்கு 
பலித்திருக்றதென்பதை ஆபீஸ்‌ மூலமாயும்‌, 
சென்னை “மெயில்‌” பத்திரிகை மூலமாயும்‌ படித்‌ 
தறிந்து, மிகவும்‌ களிப்பெய்துகிறேன்‌. ஏரி மட்டும்‌ 


உழவர்‌ உவகை 2௦1 


அல்ல, அதனுடன்‌ சேர்ந்த வேறு அநேகம்‌ வயல்க 
ளுக்குப்‌ பாயும்‌ சிறு குளங்களும்‌, ஏரிக்கு மிஞ்சி 
யிருந்த ஜலத்தால்‌ நிரம்பி யிருப்பது கொண்டாடத்‌ 
தக்கது. பக்கத்திலுள்ள, மலைவாசிகளான கொள்‌ 
ளைக்கூட்டத்தாரும்‌, மற்றும்‌ திருட்டுத்‌ தொழிலைக்‌ 
கைக்கொண்ட எளிய ஜனங்களும்‌ தங்கள்‌ தீச்செய 
லைத்‌ துறந்து, சண்டை சச்சரவுகள்‌ இல்லாமல்‌, 
சந்தோஷமாகப்‌ பயிர்வேலையில்‌ அமர்ந்திருப்பதைக்‌ 
கேட்கப்‌ பின்னும்‌ சந்தோஷம்‌ எய்துகிறேன்‌. நீ 
செய்து முடித்த காரியம்‌ மிகவும்‌ சிலாகிக்கத்தக்க 
தாகவே இருக்கிறது. முற்கால தேச சரித்திரத்தை 
நன்கு படித்தவரான இந்திய நண்பர்‌ ஒருவர்‌, 
பல்லவ மன்னர்கள்‌ ஆண்டுவந்த காலத்தில்‌ இருந்த 
செல்வமும்‌ செளக்கியமும்‌ இப்பொழுது உன்னால்‌ 
இந்த எளிய ரொமங்களுக்கு மீண்டும்‌ வந்திருப்பதாக 
என்னிடம்‌ கூறுகிறார்‌. இந்தப்‌ பெருங்காரியம்‌ நடந்‌ 
தேறுவதற்கு நானும்‌ ஏதோ சற்று உதவியாக 
இருந்ததை நினைக்க எனக்கு மிக்க சந்தோஷமே! 


“ஆயினும்‌, இதை நீ சாதித்ததனால்‌ உனக்கு 
இன்னும்‌ கடினமான வேலையே ஏற்பட்டிருக்கிறது! 
நீ செய்தவை அனைத்தையும்‌ நன்றாக அறிந்த கனம்‌ 
தங்கிய கவர்னர்‌ துரையவர்கள்‌, கவர்மென்டுக்கு 
நீ மிகவும்‌ இன்றியமையாதவ னாகிவிட்டாயென்று 
சொல்லுகிறார்‌. சென்ற மூன்று மாத காலமாக, 
சென்னை முழுவதும்‌, மகா தைரியசாலிகளான ஒரு 
கொள்ளைக்‌ கூட்டத்தாரின்‌ கையில்‌ அகப்பட்டுத்‌ 
துன்பப்படுவதை ஒருகால்‌ நீ அறிந்திருக்கலாம்‌.நேற்‌ 
றிரவு என்‌ பங்களாவிலும்‌ புகுந்து, சில அரிய ஞாப 
கச்‌ சின்னங்களையும்‌, விலையுயர்ந்த குடும்பப்‌ 
பொருள்களையும்‌ அபகரித்துப்‌ போய்விட்டார்கள்‌. 
மூன்று மாதகாலமாகப்‌ பிரத்தியேகமான போலீஸ்‌ 
காவல்‌ வைத்துப்‌ பார்த்தாயிற்று. மிகத்‌ திறமை 


292 முருகன “ஓர்‌ உழவன்‌ 


வாய்ந்த போலீஸ்‌ உத்தியோகஸ்தர்களும்‌, “இப்ப 
டிச்‌ செய்யலாம்‌, அப்படிச்‌ செய்யலாம்‌” என்று 
வாய்ப்பேச்சில்‌ கெட்டிக்காரார்களாக இருக்கிறார்‌ 
களே ஒழிய, காரியத்தில்‌ ஒன்றும்‌ காட்டவில்லை, 

்‌ “ஓஒனங்களுடைய சம்ரட்சணை, போலீஸ்‌ முதலிய 
விஷயங்களைக்‌ கவனிப்பவனாகச்‌ சட்ட நிர்வாக 
சபையின்‌ பிரதம அங்கத்தினனாக நான்‌ உத்தி 
யோகம்‌ வகிப்பது உனக்குத்‌ தெரிந்திருக்கும்‌. 
இந்தக்‌ கொள்ளைக்காரர்கள்‌ கவர்னர்‌ பங்களாவை 
யும்‌ ஒரு கை பார்க்காமல்‌ விடவில்லை! அவர்களைப்‌ 
பற்றி இங்குள்ள போலீஸ்காரர்கள்‌ என்ன 
என்னவோ, அதிசயமான கதைகள்‌ கூறிக்கொண் 
டிருக்கின்றனர்‌. உண்மையில்‌ இந்தக்‌ கொள்ளைக்‌ 
காரர்கள்‌, இங்கிலீஷ்காரர்கள்‌ மேலும்‌, *ஸிவில்‌ 


ஸர்விஸ்‌”, போலீஸ்‌” உத்தியோகஸ்தர்கள்‌ 
மேலுந்தான்‌ அதிகக்‌ கண்ணாயிருக்கிறார்கள்‌. 
ஆகவே, வங்காளத்திலிருந்து அராஜகத்தை 


உண்டு பண்ண முயலும்‌, ஜன விரோதிகள்‌ 
சிலரே இந்தக்‌ கூட்டத்திற்குத்‌ குலைமை 
வகிப்பவர்களாக இருக்கவேண்டுமென்று கவர்‌ 
மென்டார்‌ அபிப்பிராயப்படுகிறார்கள்‌. ஆயினும்‌, 
அப்படி இருக்குமென்று எனக்குத்‌ தோன்றவில்லை. 
போலீஸ்‌ வேலையில்‌ உனக்கு அநுபவமே இல்லை 
என்பது எனக்குத்‌ தெரியும்‌. ஆயினும்‌, மற்றவர்‌ 
களைவிட, பழைய வழிகளிலேயே செல்லாமல்‌ 
நூதனமான வழிகளில்‌ முயலும்‌ உன்போன்றவர்க 
ளிடத்தில்‌ எனக்கு நம்பிக்கை உண்டு. மூலகாரணங்‌ 
களைக்‌ கண்டுபிடித்து விசாரிக்கக்‌ கூடியவன்தான்‌ 
இந்த வேலைக்கு அவசியமானவன்‌. அதற்கு உன்னைக்‌ 
காட்டிலும்‌ ஏற்றவன்‌ எவனும்‌ இல்லை. 

இத்த வேலைக்கென்று பிரத்தியேகமாக அமர்ந்து, 
அதை மேற்கொள்ள உனக்குச்‌ சம்மதம்‌ இருக்குமா? 


உழவர்‌ உவகை 253 


போலீஸ்‌: உதவி எவ்வளவு வேண்டுமாயினும்‌, 
உனக்கு அளிக்க ஆட்சேபம்‌ இல்லை. இன்னும்‌ எங்க 
ளால்‌ இயன்ற உதவிகள்‌ யாவும்‌ உனக்கே. எப்‌ 
பொழுதும்‌ சென்னைக்கு இன்னல்‌ விளைத்துக்கொண் 
டிருக்கும்‌ பெயர்போன நாகலாபுரம்‌ கொள்ளைக்‌ 
கூட்டத்தாரே இப்பொழுது தீர்க்க வைரத்துடன்‌, 
கவர்மென்டாரின்மேல்‌ விரோதமாக இருக்கும்‌ 
யாரோ ஒருவரால்‌ இவ்வாறு கிளப்பப்பட்டிருக்‌ 
அன்றனர்‌ என்பது என்‌ அபிப்பிராயம்‌. பரம்பரை 
யாக உள்ள அவர்கள்‌ தலைவன்‌ திருச்சி ஜெயிலி 
லிருந்து தப்பிச்‌ சென்றது சமீபத்தில்கான்‌ 
அல்லவா? ஜெயிலில்‌ ஒருவேளை அவன்‌ கொடுமை 
யாக நடத்தப்பட்டிருக்கலாம்‌. அதற்காகக்‌ கவர்‌ 
மென்டின்மீது பழிக்குப்‌ பழி வாங்கக்‌ கிளம்பி 
யிருக்கலாமன்றோ! நானும்‌ உன்னைப்போலவே, 
இவ்விஷயங்களைக்‌ கவனிக்கத்‌ தொடங்கிவிட்டேன்‌. 
இவ்வுலகில்‌ பாதித்‌ துன்பங்கள்‌ மனிதனால்‌ 
ஏற்பட்டவையே!?” 

இவ்வேலையை ஏற்றுக்கொள்ள உனக்கு விருப்பம்‌ 
இருந்தால்‌, உடனே தந்திமூலம்‌ தெரிவித்துத்‌ 
திங்கட்றழெமையன்று வேலையை ஓஒப்புக்கொள்ளச்‌ 
சென்னை வந்து சேருவாய்‌. 

மிஸஸ்‌ காடெலும்‌ நானும்‌ உன்‌ க்ஷ்மங்களைக்‌ 
கோருகிறோம்‌. 

இப்படிக்கு, 
உன்‌ பிரியமுள்ள, 


ஹென்றி காடெல்‌. 


39 
ராமுவின்‌ புதிய உத்தியோகம்‌ 


ஜானகிக்கு இந்தப்‌ புதிய வேலை சற்றும்‌ சம்மதமே 
இல்லாததால்‌, ராமு வெகுவாகத்‌ தயங்கிப்‌ பின்பு ஒப்புக்‌ 
கொண்டான்‌. இனிச்‌ சில மாதங்கள்‌ வரையும்‌ 
ராமு தன்னை விட்டு எங்கும்‌ போகாமல்‌ இருக்கவேண்டும்‌ 
என்பதே அவளது விருப்பம்‌, அப்படியிருக்க இந்தப்‌ 
புதிய உத்தியோகத்தினால்‌, அவர்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ 
பிரிய நேருவதுடன்‌, ராமுவுக்கு ஓயாது அலைச்சலும்‌ 
ஆபத்தும்‌ நேரிடுவதாக இருந்தது. ஆனால்‌, மரியாதை 
யாகக்‌ கடிதம்‌ எழுதி விடுத்த காடெல்‌ துரையின்‌ 
உத்தரவை அவன்‌ எவ்வாறு மறுக்க முடியும்‌? காடெல்‌ 
துரையின்‌ திருப்திக்காக ஒரு வாரம்‌ இருந்துபார்த்து 
விட்டுப்‌ பிறகு எப்படியாவது திரும்பிவிடுவதாக ஜானகிக்‌ 
குத்‌ தைரியம்‌ கூறிக்‌ கடைசியில்‌ அவன்‌ போவதென்றே 
தீர்மானித்தான்‌. 

ராமு மட்டும்‌ தனியாகச்‌ சென்னைக்குப்‌ புறப்பட்டு 
வந்து, திங்கட்கிழமையே காடெல்‌ துரையைப்‌ 
போய்ப்‌ பார்த்தான்‌. அவ்வேலையில்‌ சம்பந்தப்பட்ட 
உத்தியோகஸ்தர்களுடன்‌ வெகுநேரம்‌ கலந்து பேசிய 
தில்‌ யாவும்‌ நன்றாக விளங்கவே, உடனே அவனுக்கு. 
அதில்‌ பற்றுதலும்‌ உண்டாகிவிட்டது. என்ன என்ன 
செய்ய வேண்டும்‌ என்பதையெல்லாம்‌ தனக்குள்ளேயே 
யோசித்துத்‌ தீர்மானித்துக்கொண்டு, நாகலாபுரம்‌: 
மலையடிவாரத்திற்கே புறப்பட்டுச்‌ சென்றான்‌. ஆனால்‌, 
இதில்‌ பழக்கமுள்ளவர்கள்‌ அவன்‌ செய்தது மதியீன 
மென்றும்‌, மிக்க ஆபத்திற்கு இடமென்றும்‌ அபிப்‌ 
பிராயப்பட்டனர்‌. ராமுவோ, அந்தக்‌ கொள்ளைக்கூட்டத்‌ 
காரின்‌ இருப்பிடத்திற்கே சென்று, அவர்களைப்பற்றி 
அறிந்துகொள்ளுவதுதான்‌ உத்தமம்‌ என்று எண்ணி 


ராமுவின்‌ புதிய உத்தியோகம்‌ 25௦ 


னான்‌. திடீரென்று எதிர்பாராதவிதமாகச்‌ சென்று 
வளைந்துகொண்டால்‌, எதிர்க்க மாட்டாமல்‌ அவர்களே 
அடிபணிவார்கள்‌; அதன்பிறகு, அவர்களிடத்தில்‌ அன்பு 
பாராட்டிச்‌ சீர்திருத்திவிடலாம்‌ என்பது அவனது 
துணிபு. தேர்ந்தெடுத்த போலீஸ்‌ காவலு டன்‌, 
நாகலாபுரம்‌ மலையடிவாரத்தில்‌, வளைந்து வளந்து 
மலையுச்சிக்குச்‌ செல்லும்‌ ஒரு செங்குத்தான ஒற்றை 
யடிப்‌ பாதையடியில்‌ வந்து சேர்ந்தான்‌. மலை அதிக உயர 
மாக இல்லாவிடினும்‌, சிறு முட்புதர்களும்‌ மரங்களும்‌ 
அடர்ந்து காணப்பட்டது. . மலைமேற்‌ செல்லும்‌ 
வழியோ மிகவும்‌ செங்குத்தாக இருக்க, நாற்புறமும்‌ 
கரடு முரடான குன்றுகள்‌ சூழ்ந்த ஒரு பள்ளத்தில்‌ 
வசித்துக்கொண்‌ டிருக்கும்‌ கொள்ளக்‌ கூட்டத்தாரை 
அணுக, மூன்று செங்குத்தான மலைகளை ஏறி யிறங்க 
வேண்டியிருந்தது. அவ்விடக்தில்‌ அநேகம்‌ காட்டுப்‌ 
பன்றிகள்‌, சிறுத்தைப்‌ புலிகள்‌, பலவகைப்‌ பாம்புகள்‌ 
முதலியன உண்டென்று சொல்லிக்கொண்டனர்‌. 

ராமு மலையடிவாரத்தை அடைந்தபொழுது மாலை 
நேரம்‌ ஆயிற்று. இரவு அவ்விடத்திலேயே தங்குவதற்கு 
ஏற்பாடு செய்துகொண்டான்‌. மலைப்புல்ல்‌ நன்றாக 
மேய்ந்து கொழுத்தவைகளருய்ப்‌ பசுக்கள்‌ யதேச்சை 
யாகச்‌ சஞ்சரித்துக்கொண்‌் டிருந்தன. மலைமேல்‌ இருந்த 
மனிதர்களைப்போல்‌ திருடச்‌ செல்லாமல்‌ கிடைத்ததைக்‌ 
கொண்டு சுகஜீவனம்‌ செய்பவர்களான சில இடையர்கள்‌ 
அந்தப்‌ பசுக்களைப்‌ பாதுகாத்து வந்தனர்‌. இது 
வரையும்‌ ராமு அவ்வகையான ருசியுள்ள பாலைச்‌ 
சாப்பிட்டதே இல்லை. அவ்வழயெ பசுக்களை மேய்த்துக்‌ 
கொண்டு தானும்‌ அவ்விடையர்களில்‌ ஒருவனாக 
இருக்க விரும்பினான்‌. 

எங்கும்‌ பச்சென்று பசுமையாக அழகாயிருக்க, 
மலைத்‌ தாழ்வரைகள்‌ மரங்கள்‌ அடர்ந்து இருண்டிருந்‌ 
தன. பக்கத்தில்‌ ஓர்‌ அருவி சலசலவென்று இனிய 


256 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


சத்தமிட்டு ஓடிக்கொண்‌ டிருந்தது. காட்டுப்‌ பூக்‌ 
களின்‌ அடர்ந்த வாசனையுடன்‌ காற்று வீச, எங்கும்‌ 
பார்க்க மிகவும்‌ ரமணீயமாக இருந்தது. பேராசை 
பிடித்த மனிதன்‌ யந்திரங்களை அவ்விடத்திற்குக்‌ 
கொண்டுவந்து வைத்து, அவற்றின்‌ கரியினாலும்‌ 
புகையினாலும்‌ இயற்கையின்‌ அழகை இன்னும்‌ 
கெடுக்கத்‌ தொடங்கவில்லை. சுயமாகவே இனிப்புள்ள 
பசும்பாலையும்‌ மலைத்‌ தேனையும்‌ மட்டுமே உண்டு, 
நல்ல தேகாரோக்கியத்தைப்‌ பெற்று, அம்மலையடிவாரத்‌ 
திலேயே தனியாக எப்பொழுதும்‌ இருக்க ராமு விரும்ப 
லானான்‌. 

இவ்வெண்ணங்களை விட்டுத்‌ தான்‌ வந்த வேலையைப்‌ 
பற்றி நினைக்கும்பொழுது, அவனால்‌ வருத்தத்துடன்‌ 
சிந்திக்காமல்‌ இருக்க முடியவில்லை. அடிவாரத்தில்‌ 
இருக்கும்‌ ஜனங்கள்‌ ஒரு தீங்கும்‌ அறியாதவர்களாக 
இவ்வளவு சாதுக்களாக இருக்கும்பொழுது, மலைமேல்‌ 
உள்ளவர்கள்‌ மட்டும்‌ அவ்வளவு கொடிய கொள்ளக்‌ 
காரர்களாக இருப்பானேன்‌? பரம்பரை வழக்கமும்‌ 
இருப்பிடமுமே காரணம்‌ என்று தானே கூறிக்கொண் 
டான்‌. பகலில்‌ நாற்பது மைல்‌ பிரயாணம்‌ செய்தவன்‌ 
ஆகையால்‌, சீக்கிரமே" படுக்கச்‌ சென்ற ராமு, 
பொழுது விடிவதற்குள்‌ மலைமேல்‌ ஏறிக்‌ கள்வர்கள்‌ 
வசிக்கும்‌ இடத்தைக்‌ கண்டுபிடிக்கும்‌ தீர்மானத்தோடு 
இருந்தான்‌. சத்தப்படாமல்‌ சென்று, அவர்களை வளைந்து 
கொள்ளுவதன்பொருட்டுக்‌ கிளம்ப, இரவு இரண்டு 
மணிக்கெல்லாம்‌ தயாராக இருக்க வேண்டுமென்று 
தன்‌ கூட்டத்தாருக்குச்‌ சொல்லிய பின்பு, அவன்‌ 
படுக்கச்‌ சென்றதும்‌, அரைமணி நேரத்திற்கெல்லாம்‌ 
ஒரு பெரிய இரைச்சல்‌ கேட்டது. சாமீர்த்தியசாலிக 
ளான வேவுகாரர்களைக்‌ கொண்டு அவன்‌ வரவை முன்பே 
எதிர்பார்த்திருந்த அந்தக்‌ கொள்ளைக்காரர்கள்‌, பகலெல்‌ 
லாம்‌ பிரயாணம்‌ செய்து அலுப்பினால்‌ யாவரும்‌ 


ராமுவின்‌ புதிய உத்தியோகம்‌ 257 


களைத்துத்‌ தாங்கக்கொண் டிருக்கையில்‌, சிறிதும்‌ 
சத்தமில்லாமல்‌, அவர்கள்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ 
புகுந்து, கத்திகள்‌, துப்பாக்கிகள்‌, வெடி மருந்துகள்‌ 
உள்பட எல்லாச்‌ சாமான்களையும்‌ கவர்ந்துகொண்டு, 
அவர்களையும்‌ கைதிகள்‌ ஆக்கிக்கொண்டு சென்றனர்‌. 

மலைமேல்‌ இவர்களை வரவேற்க, பெரும்‌ ஏற்பாடு 
கள்‌ செய்யப்பட்டிருந்தன. அந்தக்‌ கள்வர்கள்‌, உட்கார்ந்‌ 
திருந்த இடம்‌, தெளிந்த நீரையுடைய ஓர்‌ ஓடையின்‌ 
பக்கத்திலுள்ள விசாலமான கற்பாறை. வற்றாது, 
குமிழியிட்டுப்‌ பெருகிக்கொண் டிருந்த அருவியொன்று 
அந்த ஓடையில்‌ வந்து விழுந்து, பிறகு அங்கிருந்து கீழே 
விழுந்து, ஆரணி ஆறு என்னும்‌ பெயருடன்‌ ஓடிக்‌ 
கொண்டிருந்தது. முருகனும்‌, கள்வர்‌ தலைவனான, 
ஜெயிலிலிருந்து தப்பிச்‌ சென்ற மனிதனும்‌, ஒரு 
பெரும்‌ பட்டுத்‌ திண்டின்மீது சாய்ந்து உட்கார்ந்து 
கொண்டிருந்தனர்‌. | அதற்குள்ளாகவே முருகன்‌ மலை 
வாசிகளில்‌ ஒருவனாய்‌: அவர்களால்‌ மதிக்கப்‌ பெற்று, 
அவர்களுக்கு நண்பனாகவும்‌, நல்வழி காட்டும்‌ ஆசானாக 
வும்‌ ஆகிவிட்டான்‌. தோலுக்கு எண்ணெய்போல்‌ மிக 
வசியமாயுள்ள, நகரத்தாருடைய நல்லறிவையும்‌ நாகரி 
கத்தையும்‌ அவனிடமிருந்து அந்த முரட்டு மலை 
ஜனங்கள்‌ கற்றுக்கொண்டனர்‌. அந்தக்‌ கூட்டத்‌ 
தார்‌ அனைவருக்கும்‌ சேனாதிபதி தொப்பையே. கையில்‌ 
நீண்ட சவுக்குடனும்‌, அக்குளில்‌ இடுக்கிய ஒரு பெரும்‌ 
தடியுடனும்‌ தொப்பை நின்றுகொண்‌ டிருந்தான்‌. பத்‌ 
துப்‌ பன்னிரண்டு தீவட்டிகள்‌ எரிந்துகொண் டிருந்தன. 
அவைகளினின்றும்‌ ஒருவிதமான மங்கிய வெளிச்சம்‌ 
இருண்ட மலைமீது படிய, தூரத்தில்‌ ஒரு நரி ஊளையிடும்‌ 
சத்தம்‌ கேட்டுக்கொண்‌் டிருந்தது. 


வெகு காலமாக இந்தப்‌ பாறைமீதுகான்‌ அவர்கள்‌ 

தாம்‌ திருடிவந்து சொத்துக்களைப்‌ பங்கிட்டுக்‌ கொள்‌ 

வது வழக்கம்‌. ஒரு பக்கத்தில்‌ நீரோடையும்‌, மற்றொரு 
மு. இ,உ. 17 


258 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


பக்கத்தில்‌ இருண்ட குகைபோல்‌ விளங்கிய செங்குத்‌ 
தான பாறையும்‌ காணப்பட்டன. இந்தக்‌ குகையில்தான்‌ 
அந்தக்‌ கள்வர்‌ தலைவன்‌ தன்‌ சொத்துக்களை யெல்லாம்‌ 
ஒளித்து வைத்திருந்தான்‌. எரிந்துகொண்‌ டிருந்த தீவட்டி 
கள்‌, நீண்டு வாய்‌ திறந்திருந்த குகை, கையில்‌ சாட்டை 
யுடன்‌ நின்ற தொப்பை, அமைதியான தோற்றத்தை. 
யுடைய முருகன்‌, ஒங்கியுயர்ந்த வலிய தேகத்‌ தினனான கள்‌ 
வார்‌ தலைவன்‌, அவன்பொருட்டுத்‌ தம்‌ உயிரை இழக்கச்‌ 
சித்தமானவர்களாயும்‌, தம்‌ குலத்‌ தொழிலைப்‌ பெருமை 
யுடனும்‌ களிப்புடனும்‌ செய்பவர்களாயுமுள்ள நூற்‌ 
றுக்கணக்கான, எசமான விசுவாசம்‌ பொருந்திய சுற்‌ 
றத்தார்‌ எல்லோரும்‌, பளிங்கு போன்ற ஓடைநீரில்‌ பிரதி 
பலித்துக்கொண் டிருந்தனர்‌. 

இருடர்களின்‌ கையில்‌ அகப்பட்டவுடன்‌, ராமுவுக்‌ 
குச்‌ சற்றும்‌ அச்சம்‌ உண்டாகவில்லை. தன்‌ மனேதைரி' 
யத்தைக்‌ காண அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. 
முன்பே தன்‌ வரவை அவர்களுக்குத்‌ தெரிவித்து, இவ்‌ 
வண்ணம்‌ ஏற்பாடு செய்திருந்தவன்போல்‌ குதூகலம்‌ 
கொண்டான்‌. 

“ஐயா, நீங்கள்தான்‌ இந்தப்‌ போலீஸ்‌ மனிதர்களுக்‌ 
குத்‌ தலைவர்‌ என்று நினைக்கிறேன்‌” என்றான்‌ சறுவயதின 
னாகத்‌ தோன்றிய ஒருவன்‌, கட்டைக்‌ குரலுடன்‌. “எங்‌ 
கள்‌ மலைக்கு உங்களைச்‌ சந்தோஷமாக வரவேற்கிறோம்‌. 
நான்‌ கள்வர்‌ தலைவனின்‌ மகன்‌. உங்களுக்கு நல்வரவு 
கூற என்னை அனுப்பியிருக்கிறார்‌. பட்டணங்களிலுள்ள 
நாகரிக ஜனங்களைத்தான்‌ நாங்கள்‌ உபத்திரவிப்பது 
வழக்கம்‌. உங்கள்‌ அனைவரையும்‌ எங்கள்‌ இருப்பிடத்‌ 
திற்கு அழைத்து வந்து, எங்கள்‌ பலம்‌ முழுவதையும்‌ 
காட்டியபின்பு அனுப்பும்படி எங்கள்‌ தலைவர்‌ உத்தர 
வளித்திருக்கிறார்‌. வந்து பார்த்த பிறகு, நிச்சயம்‌ 
அபஜயம்‌ அடையக்கூடிய ஓரு சண்டையைப்‌ போடா 
மலாவது, மீண்டும்‌ இத்தகைய புத்தியற்ற காரியத்திற்‌ 
பிரவேசிக்காமலாவது நீங்கள்‌ இருக்கலாம்‌ அல்லவா? எங்க 


ராமுவின்‌ புதிய உத்தியோகம்‌ 259 


ளிடமுள்ள பால்‌, தேன்‌, தினை இவைகளைக்‌ கொண்டு 
உங்களுக்கு விருந்தளிப்போம்‌. இந்த மலைக்கு வருபவன்‌, 
எங்களுக்குத்‌ தீங்கு செய்பவனாயினும்‌, எங்கள்‌ விருந்த 
னனே ஆவர்‌. மற்றவர்‌ நடந்து வரும்பொழுது, உங்களை 
மட்டும்‌ இந்த டோலியில்‌ உட்காரவைத்துத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு வரும்படி எங்கள்‌ தலைவர்‌ கட்டசையிட்டிருக்‌ 
கிறார்‌. மலை மிகவும்‌ செங்குத்தாயும்‌ கரடுமுரடாயும்‌ 
இருப்பதால்‌, ஏறி வழக்கம்‌ இல்லாத உங்கள்‌ கால்‌ 
இடறக்கூடும்‌, ஐயா, இதில்‌ ஏறிக்கொள்ளுங்கள்‌!” * 

“நீ யார்‌? தயவு செய்து சொல்‌!” என்று ராமு 
கேட்டான்‌. 

“கள்வர்‌ தலைவருடைய மூத்த மகனென்று 
சொன்னேனே!” என்றான்‌ அந்த வாலிபன்‌. 

“நீதான்‌ பட்டத்து இளவரசன்‌ போலும்‌! நல்லது, 
நான்‌ உங்கள்‌ உபசாரத்தை ஏற்றுக்கொள்ளத்‌ தடை 
இல்லை; விஷயங்கள்‌ இவ்வாறு மாறிவிடும்‌ என்று நான்‌ 
எதிர்பார்க்கவில்லை. நீங்கள்‌ இவ்வாறு பிரியமாய்‌ வர 
வேற்பது சந்தோஷத்தையே அளிக்கிறது. உங்கள்‌ 
இஷ்டப்படியே நான்‌ இந்த டோலியில்‌ ஏறிக்கொள்ளு 
கிறேன்‌!” என்று ராமு அதில்‌ ஏறிக்கொண்டான்‌. அப்‌ 
படிச்‌ செல்லுவது அவனுக்கு மிகவும்‌ உற்சாகமாகவே 
இருந்தது. சிறைப்பிடிக்கப்பட்ட யுத்தவீரர்கள்போல்‌, 
அவன்‌ வேலையாட்கள்‌, இந்தப்‌ புத்தியற்ற காரியத்தில்‌ 
பிரவேசித்ததன்‌ பயனாக மண்டை பிளவாமல்‌ இருந்ததே 
என்ற பேரானந்தத்துடன்‌, அவன்பின்‌ நடந்து சென்‌ 
றனர்‌. 

கள்வர்களின்‌ இருப்பிடமாகிய, விசாலமான கற்‌ 
பாறையை அடைந்து அந்தக்‌ காட்சியைக்காணவும்‌, ராமு 
அடைந்த ஆச்சரியத்திற்கு அளவில்லை. அவன்‌ முருகனை 
நோக்க, முருகன்‌ அவனை நோக்கினான்‌. தெரிந்த முகமாக 
இருந்தும்‌, அடையாளம்‌ கண்டுபிடிக்க முடியாமல்‌ 
தொப்பை கஷ்டப்பட்டுக்கொண்‌் டிருந்தான்‌. அவர்கள்‌ 
அடைந்த ஆச்சரியம்‌ மூவரையும்‌ ஒரு நிமிஷம்‌ திக்பிரமை 


200 முருகன்‌ ஒர்‌ உழவன்‌ 


யுற்றுக்‌ கலங்கச்‌ செய்தது. முருகன்‌ எழுந்து, யாவரும்‌ 
திகைத்து நிற்க, ராமுவின்‌ காலடியில்‌ சாஷ்டாங்கமாக 
விமுந்து கும்பிட்டான்‌. 

“என்ன, முருகனா இது? என்‌ கண்களை நம்புவதா, 
அல்லது இது ஓர்‌ பெரிய கனவா? எனக்கு ஒன்றும்‌ 
தெரியவில்லையே!*”? என்றான்‌ ராமு. 

“முருகா, நீதானா! ஏன்‌, எப்படி, நீ இங்கே 
வந்தாய்‌ என்பதைச்‌ சொல்‌! கட்டுக்‌ கதைக்கும்‌ மேல்‌ 
அதிசயமாக அன்றோ தோன்றுகிறது! ஆகா! எனக்கு இப்‌ 
பொழுதுதான்‌ விளங்குகிறது. கொள்ளைக்காரர்‌ தலைவன்‌ 
ஒருவனுடனும்‌, மற்றொரு மனிதனுடனும்‌ ஜெயிலி 
லிருந்து தப்பிச்‌ சென்ற முருகன்‌ நீதான்‌ போலும்‌! 
ஜெயிலுக்கு நீ சென்ற காரணம்‌ என்ன??? 

“சாமி, நான்தான்‌ முருகன்‌, உங்க வேலைக்காரன்‌! 
உங்க காலிலே விழுந்து மன்னிப்புக்‌ கேட்டுக்கொள்‌ 
றேன்‌. நீங்க உங்க கையாலே விதிக்கிற தண்டனையை, 
வாய்திறவாமே சந்தோஷமா நான்‌ ஏற்றுக்கொள்ளு 
வேன்‌. நான்‌ செய்திருக்கிற அநேகம்‌ குற்றங்களுக்கு 
மரண தண்டனைதான்‌ சரி. ஆனா, என்‌ கதையை முத 
லிலே கேளுங்க. நிசமா, தப்புச்‌ செய்தது நானில்லை. 
ஊரிலே இருக்கிறவங்க அம்மாதிரி செய்யும்படி அடிச்சுட்‌ 
டாங்க. நான்‌ பின்னாலே வருத்தப்பட்டு, நல்ல வழியிலே 
மறுபடியும்‌ நடந்து பாக்கிறதுக்கு அவங்க இடமும்‌ 
விடல்லை'” என்றான்‌ முருகன்‌ 

““அயினும்‌, முருகா, நல்ல தோட்டம்‌ ஒன்றை 
உனக்கு அளித்து, நீ நாணயமாக வாழ்வதற்கான வழியை 
யும்‌ நான்‌ உனக்குச்‌ செய்துவைக்கவில்லையா? அவை 
யாவற்றையும்‌ விட்டு, நீ எப்படி இந்தத்‌ தனிமையான 
இடத்தை அடைந்தாய்‌? உன்‌ கதையை முழுவதும்‌ என்‌ 
னிடம்‌ சொல்‌? நான்‌ தற்காலம்‌ உங்கள்‌ கையில்‌ அகப்‌ 
பட்டிருந்தாலும்‌, உன்‌ எசமானன்‌! உன்னிடம்‌ முன்பு 
மிகவும்‌ பட்சமாக நடந்திருக்கிறேன்‌!”* 


ராமுவின்‌ புதிய உத்தியோகம்‌ 261 


“சாமி, நான்‌ படிச்சவன்‌ மாதிரி பேசறதைக்‌ கொஞ்‌ 
சம்‌ பொறுத்துக்கொள்ளணும்‌. உலகமாகிற பள்ளிக்‌ 
கூடத்திலே நான்‌ நல்லாப்‌ படிச்சுட்டேன்‌. என்‌ அறு 
போகத்திலேயிருந்து, எனக்கு அநேக விஷயங்கள்‌ தெரிந்து 
விட்டன. எந்தவிதமான புதிய காரியத்திலும்‌, முத 
லில்‌ ஆரம்பிச்சவங்களை, மற்றவங்க செய்த தப்பை 
யெல்லாம்‌ அவங்க செய்ததாக வைச்சு, தண்டிச்‌ சுட 
ரங்க! ரொம்ப வருசங்களுக்கு முன்னே, நீங்க என்னை 
விட்டுப்‌ போனதிலேயிருந்து நடந்த சமாசாரத்தைச்‌ 
சொல்றேன்‌, கேளுங்க! தென்னந்‌ தோப்பை நீங்க 
எனக்கே சொந்தமாக்கினவுடனே, தாங்க முடியாத சந்‌ 
தோஷத்தோடே நான்‌ வீட்டுக்குப்‌ போனேன்‌. நீங்க 
கோப்பை எனக்குக்‌ கொடுத்தது, எனக்குத்‌ தேவை 
யானதுக்குமேல்‌ எவ்வளவோ அதிகம்‌. ஒரு பிச்சைக்‌ 
காரப்‌ பையனுக்கு ரொம்ப நீளமான துணியைக்‌ கொடுத்‌ 
தா, அதன்‌ பாரமே அவன்‌ மூச்சைத்‌ திணறச்‌ செய்யாதா? 
மெள்ள மெள்ள நான்‌ சுகமாயிருக்க ஆரம்பிச்சேன்‌. 
என்‌ தலைவிதி! சர்க்காரிலே விற்கறசாராயத்தைக்‌ குடிச்சு 
ருசி கண்டுவிட்டேன்‌! 

£“அதோ நிக்கிற தொப்பைதான்‌ எனக்குக்‌ கெட்ட 
புத்தி போதிச்ச குரு! அப்போ நம்ம ஊரிலே கள்ளுக்‌ 
கடை. இல்லை என்கிறது உங்களுக்குத்‌ தெரியும்‌. ஒண்ணு 
வைக்கலாமின்னு சர்க்காரிலே நினைச்சது, தொப்பை 
யின்‌ யோசனைக்கும்‌, என்‌ பேராசைக்கும்‌ நல்லா ஓத்தி 
ருந்தது. என்‌ தென்னந்தோப்பிலிருந்து பணம்‌ சம்பா 
இச்சு, ஸர்க்காருக்குப்‌ பணங்கட்டிக்‌ கள்ளுக்கடை வைச்‌ 
சேன்‌. இதனாலே ஏழைங்களுடைய சாபமும்‌, பணக்‌ 
காரங்களுடைய பழி வாங்கவேண்டுமென்ற கோபமும்‌ 
என்‌ தலையிலே வந்து விடிஞ்சுது. சாதாரண ஏழைப்‌ படை. 
யாச்சியான நான்‌, இவ்வழகான தென்னதந்தோப்புக்குச்‌ 
சொந்தக்காரனாக, பங்களாவிலே துரைபோலே இருந்து 
வந்ததை அவங்களாலே பொறுக்க முடியவே இல்லை. 
நான்‌ கள்ளுக்கடை வைச்சதுதான்‌; உடனே ஊரிலே 


262 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


போர்‌ துலைஞ்சுது. நாளடைவிலே, பணம்‌, குணம்‌, மனச்‌ 
சாட்சி, சுறுசுறுப்பு, செட்டு, நாணயம்‌, கவலையற்றி 
ருப்பது முதலிய, வாழ்வுக்கு முக்கியமான யாவும்‌ 
தொலைய, கடைசியாகக்‌ கொடிய மிருகங்களுக்குமேல்‌ 
கொடியவங்களாக இருக்கும்‌ உங்க மனிதர்களுக்குப்‌ 
பயந்து, காட்டு ஜனங்களாக இருந்தாலும்‌, ரொம்ப நல்ல 
வங்களான இம்மலைவாசிகளிடம்‌ வந்து சேர்ந்தேன்‌. கட 
வுளிடமும்‌ மனிதர்களிடமும்‌ ஒவ்வொரு நிமிஷமும்‌ 
பயந்து, கடைசியிலே வேறே வழியில்லாமல்‌, நம்ம கையா 
லானதைப்‌ பார்க்கலாமின்னு துணிஞ்சிருக்கிற ஸ்திதி 
யிலே நாங்க இருக்கோம்‌. சாமி! சாமி! முந்தி என்னைக்‌ 
காப்பாத்தினாப்‌ போலே, இப்பவும்‌ எங்களைக்‌ காப்பாத்‌ 
துங்க! நாங்க ஒண்ணும்‌ “ கெட்டவங்க இல்லை; நல்ல 
வங்களாத்தான்‌ இருக்க ஆசைப்படுறோம்‌! வேட்டை நாய்‌ 
முயலைத்‌ துரத்திப்‌ போறாப்போலே, எங்களைத்‌ துரத்திப்‌ 
பிடித்து ஜெயிலுக்கு அனுப்பாமல்‌, நல்லவங்களாவுற 
வழியைக்‌ காட்டுங்க! எங்களைக்‌ காப்பாத்தணும்‌, சாமி! 
இந்த விடிகால புண்ணிய வேளையில்‌, எங்களுடைய நலத்‌ 
துக்காகத்தான்‌ கடவுள்‌ உங்களை இங்கே அனுப்பியிருக்‌ 
காரு!” 

“முருகா, கொள்ளைக்‌ கூட்டத்தாரில்‌ முதல்வனாய்‌ 
நீ எவ்விதம்‌ ஆனாய்‌ என்பது எனக்கு இன்னும்‌ விளங்க 
வில்லை. கள்ளுக்கடை வைப்பவர்கள்‌ கள்வர்‌ தலைவர்க 
ளாக முற்றவேண்டும்‌ என்பது அவசியம்‌ இல்லையே!” 

“சாமி, நான்‌ என்‌ கதையைச்‌ சுருக்கிச்‌ சொல்ல 
வேணுமின்னு அப்படிச்‌ சொன்னேன்‌. பிறரைக்‌ குற்றம்‌ 
கூற வேண்டாமின்னுதான்‌, கள்ளுக்கடை வைச்சு ஜெயி 
லுக்குப்‌ போன வயத்தெரிச்சலைச்‌ சொல்லாது விட்டேன்‌. 
எல்லாரும்‌ உல்லாசமாக இருக்கிற இடம்‌, கள்ளுக்கடை. 
கள்ளுக்கடை வைக்கிறவனுக்குத்தான்‌ அங்கே வரவங்‌ 
களுடைய ரகசியங்களும்‌ தெரியும்‌. நிலவிஷயமா நம்ம 
ஊருங்கிட்டே. பெறிய கலகம்‌ நடந்தது. அதிலே சில 
போலீஸ்காரங்களைக்‌ கூடக்‌ கொலை பண்ணிவிட்டாங்க. 


ராமுவின்‌ புதிய உத்தியோகம்‌ 202: 


கலகம்‌ நடக்கப்‌ போவுதுன்னு எனக்கு முன்னாலேயே 
தெரிஞ்சிருந்தாலும்‌, நான்‌ அதிலே சேரவில்லை. ஆனா, 
என்னைப்‌ பிடிச்சு விசாரணைக்குக்‌ கொண்டுபோய்‌ 
நிறுத்தினாங்க. தங்களை என்‌ ஸ்திதியிலே வைச்சு, என்னை 
யும்‌ என்‌ கேஸையும்‌ தெரிஞ்சுகொள்ளும்படி அவ்வளவு 
தயவு காட்ட ஐஜட்ஜியவங்களுக்குப்‌ பொறுமை இல்லை. 
எனக்கு உள்ளதை யெல்லாம்‌ எனக்கு வேண்டியவங்க, 
வக்கீலுங்க, போலீஸ்காரருங்க முதலியவங்களுக்குக்‌ 
கொடுத்துச்‌ செலவழித்த பிறகு, ஓரு வருஷம்‌ ஜெயிலில்‌ 
இருக்கவேணுமின்னு எனக்குத்‌ கண்டனை விதிச்சாங்க. 
நான்‌ ஒரு தப்பும்‌ செய்யல்லே. ஆனா, கடவுள்‌ முன்னிலை 
யிலே நான்‌ குற்றம்‌ செய்தவன்தான்‌! ஏழைங்களுக்குக்‌ 
கள்ளை விலைக்குக்‌ கொடுத்து, அவங்க தினசரிச்‌ சம்பளத்‌ 
தைக்‌ கொள்ளை கொண்டேன்‌ அல்லவா? கடவுளுக்கு 
எல்லாம்‌ தெரியும்‌! அவருக்குப்‌ பட்சபாதம்‌ இல்லை என்‌ 
பது றவு இப்போதான்‌ தெரியுது!” 

முருகா, கடவுள்‌ உன்‌ ஸ்தோத்திரத்திற்கு இப்‌ 
பொழுது காத்துக்கொண்‌் டிருக்கவில்லை. நீ ஏன்‌ திரும்பி 
ஊருக்குப்‌ போகாமல்‌ இங்கே வந்தாய்‌? இந்தக்‌ கூட்டத்‌ 
தாருள்‌ நீ முக்கியமானவனான விதம்‌ என்ன?” 

“ஊருக்கு நான்‌ எப்படித்‌ திரும்பிப்‌ போக முடியும்‌? 
நான்‌ வேறே எங்கே போவது? ஜெயிலிலிருந்து தப்பிப்‌ 
போனவனை யாராவது கிட்டே சேர்ப்பாங்களா? 
பொறுக்க முடியாமே தொப்பை மீறிக்கொண்டு கிளம்ப, 
நானும்‌ கொள்ளைக்‌ கூட்டத்‌ தலைவனும்‌, அவன்‌ ஒத்‌ 
தாசையினாலே வெளியேறினோம்‌. எங்க உயிர்‌ அந்தரத்‌ 
திலே கிடந்து தவித்தபோது, இவருதான்‌ எங்களுக்கு 
இருக்க இடம்‌ உதவினார்‌. என்‌ வரலாற்றைக்‌ 
கேட்டுத்‌ தயவு உண்டாகி இவர்‌ நாங்க இம்மலையிலே 
நிர்ப்பயமாக இருக்கலாமின்னு சொன்னார்‌. ஓரிடத்தி 
லும்‌ இருக்கவொட்டாமே, நீங்க துரத்தியடிக்கும்‌ 
இந்த ஜனங்க, நாகரிகமில்லாத முரட்டு மனிதர்களாக 
இருந்தாலும்‌, உண்மை, இரக்கம்‌, நல்‌ நடத்தை இவை 


264. முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


களில்‌, நாகரிகமுள்ள தொழில்களில்‌ இருப்பதாக உங்கள்‌ 
பட்டணங்களிலே கூடிக்டெக்கும்‌ ஜனங்களைவிட, 
மேலாக இருக்கிறாங்க! இதுவரையும்‌ ஏழைங்களை நாங்க 
வழி கொள்ளை அடிச்சதே இல்லை. எங்க வயத்துக்குச்‌ 
சம்பாதிக்க வழி காட்டிக்‌ கொடுத்தால்‌, இம்மலையை 
விட்டுச்‌ சந்தோஷமாக வந்துவிடுவோம்‌!” 

“நல்லது, முருகா. நீ என்றும்போல்‌ உண்மையே 
பேசுகிறாய்‌. கொஞ்சம்‌ பிசகியது உன்னை அடியோடு 
தொலைத்துவிட்டது. தொப்பையின்‌ பேராசையும்‌, 
கள்ளுக்கடையுமே உன்‌ நாசத்திற்குக்‌ காரணம்‌. இந்த 
மலையில்‌ நீங்கள்‌ எவ்வளவு பேர்‌ இருக்கிறீர்கள்‌??? 

“மொத்தம்‌ முந்நூறு குடும்பம்‌ இருக்கு, சாமி! 
ஏராளமான பணம்‌, மூணு லட்ச ரூபாய்க்குமேல்‌ எங்க 
ளண்டே இருக்குது. எல்லாத்தையும்‌ எடுத்துக்கொள்‌ 
ஞங்க! எங்க ஒவ்வொத்தர்‌ தலை மேலும்‌ குறைஞ்சது 
ஒரு வாரன்டாவது இல்லாமல்‌ இல்லை. அதை எடுத்து 
விடுங்க! பயிர்‌ வேலையிலே எங்களைப்‌ போட்டு, எல்லாரை 
யும்‌ சண்டை சச்சரவில்லாத குடிங்களாகச்‌ செய்யுங்க! 
ஒவ்வொத்தருக்கும்‌ மூணு ஏக்கர்‌ நிலமும்‌ ஒரு பசுவும்‌ 
கொடுத்தா, லோகத்திலே உண்மையான செல்வம்‌ எது 
வோ, அதைச்‌ சம்பாதிக்க அல்லும்‌ பகலும்‌ வேலை செய்‌ 
வோம்‌. நிலக்கடலை, பஞ்சு, சோளம்‌ இவைகளைப்‌ பயி 
ரிட்டுப்‌ பட்டணத்திலே இருக்கிறவங்களுக்குச்‌ செளக்‌ 
கியம்‌ உண்டாக்குவோம்‌. எங்களாலே பிரபுக்களுக்குப்‌ 
பழம்‌, புஷ்பம்‌ முதலிய அநேகம்‌ அருமையான பொரு 
ளுங்க கிட்டும்‌. ~ஜெயிலிலே மட்டும்‌ எங்களை அடைச்சு 
வைக்காதிங்க! அதனாலே ஓத்தருக்கும்‌ லாபமில்லை! '-— 
முருகன்‌ ராமுவின்‌ காலில்‌ மறுபடியும்‌ நமஸ்கரித்தான்‌. 

ஒரு நிமிஷம்‌ யோசித்துவிட்டுப்‌ பிறகு ராமு மெது 
வாக, **“எழுந்திரு, முருகா, பயப்படாதே! எனக்கு ஓர்‌ 
எண்ணம்‌ தோன்றுகிறது. உன்னைப்‌ பார்த்தவுடன்‌ 
என்‌ பழைய மனோபாவங்களும்‌ எண்ணங்களும்‌ எனக்கு 
மீண்டும்‌ உண்டாகின்றன. | மழைக்காலத்தில்‌ ஆரணி 


ராமுவின்‌ புதிய உத்தியோகம்‌ 20௦ 


ஆற்றில்‌ வேண்டிய ஜலம்‌ ஓடுகிறது. ஆயினும்‌, அவ்வள 
வும்‌ ஒரே நாளில்‌ சமுத்திரத்தில்‌ போய்‌ விழுந்து வீணா 
கிறது. | நான்‌ தவர்மென்டாரிடம்‌ சொல்லி, மலைப்‌ 
பள்ளத்தாக்கிலிருந்து சமநிலத்தில்‌ அது பெருகும்‌ இடத்‌ 
தில்‌, உங்கள்‌ பணத்திலிருந்து உங்களைக்‌ கொண்டே ஓர்‌ 
அணைக்கட்டுக்‌ கட்ட ஏற்பாடு செய்கிறேன்‌. புதர்களும்‌: 
பூண்டுகளும்‌ வளர்ந்து கிடக்கும்‌, அநேகம்‌ மைல்‌ விஸ்‌ 
தீர்ணமுள்ள இந்த நிலம்‌ முழுவதும்‌ உங்களுக்குச்‌ செழிப்‌ 
பான நன்செய்‌ பூமி ஆகிவிடும்‌. நீங்கள்‌ வேலை ஆரம்பிக்‌ 
கும்‌ அன்று, உங்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ சொந்தமாக 
உழுவதற்கு ஓர்‌ கலப்பை இனாமாக அளிக்கிறேன்‌!”* 

தொப்பையின்‌ புத்திக்கு எல்லாம்‌ ஒரே கலக்கமாக 
இருந்தது. ஆனால்‌ தன்‌ கண்களையே நம்ப முடியவில்லை. 
தெய்வத்தன்மை பொலியும்‌ முகத்தையுடைய இந்தப்‌ 
புதியவர்‌ வேறொருவரும்‌ அல்ல, முருகனுடைய ௭௪ 
மானனாகிய ராமுவே என்பது. அவனுக்கு மெதுவாக 
விளங்கத்‌ தொடங்கிற்று. ராமு என்று தெரிந்தவுடன்‌, 
கோடைக்‌ காலத்தில்‌ சிறுமழை பெய்யும்பொழுது, இலை 
(யொடுங்கி அசைவற்றுநிற்கும்‌ மரம்போல்‌, தொப்பையும்‌: 
அப்படியே நின்றுவிட்டான்‌! 

முருகனுடன்‌ பழக்கமானது முதலே, கள்வர்‌ 
தலைவன்‌ வேறு மனிதனாக மாறிவிட்டான்‌. குடியானவ 
னுடைய நிம்மதியான வாழ்வை எப்பொழுதும்‌ விரும்பிய 
முருகனைக்‌ கண்டவுடன்‌, அவனுக்கும்‌ அத்தகைய வாழ்‌: 
விலேயே அவல்‌ தோன்றிவிட்டதாகையால்‌, தலைமை 
வகிக்கும்‌ திறமையுடைய தொப்பையினிடம்‌ தன்‌ செங்‌ 
கோலை அளித்துவிட்டு, கவலையற்றிருக்கத்‌ தொடங்கி 
னான்‌. முருகன்‌ அவனுக்குக்‌ குருவாக அமைய, ஓவ்‌ 
வொன்‌ றிலும்‌ அவனையே பின்பற்றி ஓழுகிவந்த கள்வர்‌ 
தலைவனுக்கு, இப்பொழுது நூதனமாக ஏற்பட்ட விஷய 
யங்கள்‌ ஓர்‌ ஆச்சரியத்தையும்‌ அளிக்கவில்லை. தனக்கு 
உண்மையை விளக்க வந்த மெய்த்தெய்வமென்றே 
ராமுவைப்‌ பாவிக்கலானான்‌. 


40 
மறைந்து கிடக்கும்‌ மணல்‌ திட்டு 


சட்ட சபைக்கு அங்கத்தினர்கள்‌ ஆகவேண்டு 
மென்று முற்பட்டவர்களில்‌, முழு வெற்றியுடன்‌ கேதா 
ரியே தேர்ந்தெடுக்கப்பட்டான்‌. பல பிரிவுகளாய்‌, 
பெரும்‌ சட்டதிட்டமுடைய ஐனசமூகத்தில்‌ கேதாரி 
அடைந்த வெற்றி அவனது தைரியம்‌, புத்தி, முன்‌ 
யோசனை, குன்றா உழைப்பு, ஊக்கம்‌ இவைகளுக்கு 
முற்றும்‌ ஏற்ற கைம்மாறென்றே கூறவேண்டும்‌. எடுத்த 
காரியத்தைச்‌ சாதிக்கும்‌ உறுதியை உடையவர்‌ அகைச்‌ 
சாதிக்காமல்‌ விட்டார்கள்‌ அல்லவா? அவன்‌ மீதுள்ள 
பொறாமையால்‌, இதுவீரையும்‌ ரகசியத்தில்‌ அவனைப்‌ 
பற்றி அவதூறு செய்துவந்த சில நண்பர்கள்‌, இனி 
ஒன்றும்‌ பலிக்காது என்று கண்டுகொண்டு, யாவரையும்‌ 
விட அதிகமாகவே அவனைப்‌ புகழ்ந்துகொண்டு 
கிளம்பினார்கள்‌. 

எங்கே பார்க்கனும்‌ இப்பொழுது கேதாரிக்கு நண்‌ 
பார்கள்‌ ஏற்பட்டுவிட்டனர்‌. பணமுள்ளவர்‌, பண 
மற்றவர்‌ அனைவரும்‌ ஒருவரைவிட ஒருவர்‌ மேலாக, 
அவனுக்கு விருந்தளித்து உபசரிக்க, அவற்றையெல்லாம்‌ 
பெற்று, கேதாரி சந்தோஷமாக டில்லிக்குச்‌ செல்லும்‌ 
பொழுது, தக்க சமயம்‌ வாய்க்குங்கால்‌, தங்கள்‌ ஞாபகம்‌ 
சிறிது உண்டாகலாம்‌ என்றே ஒவ்வொருவர்‌ மனத்திலும்‌ 
ஆசையும்‌ நம்பிக்கையும்‌ குடிகொண்டிருந்தன. இந்தப்‌ 
பெரும்‌ பதவியை அடையும்‌ முயற்சியில்‌, தான்‌ திவா 
லாகிவிட்டதும்‌, வீட்டில்‌ தன்‌ சாமார்த்தியத்தினாலேயே 
பிறருக்கு வெளியாகாமல்‌ இருந்த தன்‌ மனைவி மக்களின்‌ 
எளிய நிலைமையையுங்கூடக்‌ கேதாரி சிறிது மறந்து 
விட்டான்‌. 


மறைந்து கிடக்கும்‌ மணல்‌ திட்டூ 207 


மார்க்கண்டம்‌ ஐயரும்‌ உள்ளூர்ச்‌ சட்டசபைக்கு 
அங்கத்தினரான போதிலும்‌, கேதாரியைப்போல்‌ அவ்‌ 
வளவு பேர்‌ ஒன்று சேர்ந்து அவரைத்‌ தேர்ந்தெடுக்க 
வில்லை. வக்கீல்‌ தொழிலில்‌ அதிவிரைவாகக்‌ கேதாரி முன்‌ 
னுக்கு வந்துகொண்‌் டிருப்பதைப்‌ பார்க்க, அவர்‌ சிறிது 
அச்சமுற்றாராயினும்‌, டில்லி சட்டசபைக்கு அங்கத்தி 
னனாகும்படி இவ்வளவு சீக்கிரம்‌ மேற்சென்றுவிடுவான்‌ 
என்று, அவர்‌ கனவிலும்‌ நினைத்தவரல்ல, அவன்‌ 
ஒடும்‌ வேகத்தில்‌ இடறி, சீக்கிரத்தில்‌ காலை ஒடித்துக்‌ 
கொள்வானென்று, உண்மையில்‌, அவருக்கு உள்ளுக்குள்‌ 
சந்தோஷமே! இருவரையும்‌ கொண்டாடி ஊரிலுள்‌ 
ளோர்‌ உபசரித்த போதிலும்‌ எல்லா விஷயங்களிலும்‌ 
வெகு சுலபமாக டில்லி சென்னைக்கு மேம்பட்டிருழ்குது 
போல்‌, கேதாரியும்‌ ஒரு சிரமமும்‌ இல்லாமலே, எல்லா 
விருந்துகளிலும்‌ பிரதானமானவன்‌ ஆனான்‌. அவன்‌ 
தம்மைத்‌ தொட்டுக்‌ கைகுலுக்கனலும்‌ போதுமென்று 
திரளான ஜனங்கள்‌ அவனை நெருங்கி முன்‌ வரலானார்கள்‌. 
நெப்போலியனுக்கு வாய்த்ததுபோன்ற பேரதிருஷ்டத்‌ 
தையே உலகோர்‌ பெரிதும்‌ கொண்டாடுகிறார்கள்‌ 
அல்லவா? எல்லாரும்‌ கொண்டாடும்பொழுது, தம்‌ மனக்‌ 
துள்‌ எழுந்த கலக்கங்களைப்‌ பிறரறியாமல்‌ இருக்கும்‌ 
வண்ணம்‌ எல்லாருக்கும்‌ மேலாக, அவர்‌ கேதாரியைப்‌ 
புகழ வேண்டியதாயிற்று. அதிகார ஸ்தானத்தில்‌ இருப்‌ 
பவரைக்‌ கண்டால்‌, காரணமின்றிக்‌ களிப்படைவதும்‌ 
அவருக்கு அடிமைத்‌ தொழில்‌ புரிவதும்‌ மனிதரின்‌ 
இயற்கை யஅல்லவா? 

மார்க்கண்டம்‌ ஐயரைக்‌ காட்டிலும்‌ கேதாரிக்கே 
அதிக விருந்துகளும்‌ மரியாதைகளும்‌ செய்யப்பட்டன. 
திடீரென்று அவனிடம்‌ நட்புப்‌ பாராட்டிய அநேகம்‌ 
வாலிபர்களும்‌, வயது சென்றவர்களும்‌ அவனைச்‌ சுற்றி 
லும்‌ கூடி, அவன்‌ பெரும்பதவி ஏற்றுப்‌ பெருமையடை 
வதில்‌ சந்தேகமற்றவர்கள்போல்‌ பேசலாயினார்‌. முக்‌ 
கியப்‌ பட்டணமாகிய டில்லி, இவ்வாறு யாவர்‌ மனத்தை 


208 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


யும்‌ கவருவதாக இருந்தது. தம்மைப்‌ பின்பற்றுவோரும்‌ 
தம்‌ நண்பர்களுமே திடீரென்று கேதாரியைத்‌ தம்மிலும்‌ 
மேலாக மதித்ததும்‌, கேதாரி அதை எடுத்துச்‌ 
காட்டியதும்‌ மார்க்கண்டம்‌ ஐயரின்‌ செருக்கைச்‌ 
சிறிது சிதைத்தன. டில்லிச்‌ சட்டசபைக்கு அபேட்சக 
னாகக்‌ கேதாரியை நிற்கும்படி அவர்‌ கூறியபொழுது அவ 
ரது உள்ளத்தில்‌ ஆழ்ந்த முக்கியக்‌ கருத்து என்னவெனில்‌, 
நிச்சயம்‌ அவன்‌ தோல்வி அடைவான்‌ என்பதே. 

தேர்தல்‌ முடிவடைந்து ஒரு மாதம்‌ ஆயிற்று. 
கடைசியாக, டாகுர்தாஸ்‌ என்னும்‌ ஒரு பெரும்‌ குஜராத்தி 
வியாபாரியினுடைய மாளிகையில்‌ பெரும்‌ விருந்து 
நடந்தது. நிலவு பொழியும்‌ இரவில்‌, சென்னையிலுள்ள 
சிறியதோர்‌ தாஜ்மகலென்றே எண்ணும் படியான அந்த 
மாளிகை பெரும்‌ பட்டணமாகிய சென்னையின்‌ எல்லையில்‌, 
கனியே வெகு நேர்த்தியாகக்‌ கட்டப்பட்டுக்‌ 
குடியிருப்பார்‌ இல்லாமல்‌, ஓர்‌ மசூதியைப்‌ போல்‌ விளங்‌ 
கிற்று. அன்று மாலை விருந்துக்கு வந்திருந்தவர்கள்‌ 
யாவரும்‌ அநேகமாகச்‌ சென்றுவிட்டார்கள்‌. சிலர்‌ 
மட்டுமே நிலவை அவலுடன்‌ அநுபவிக்கிறவர்களாய்‌, 
சலவைக்‌ கற்களினால்‌ கட்டப்பட்ட கூடங்களிலும்‌ மாளி 
கையின்‌ உப்பரிகையிலும்‌ மெதுவாக உலாவிக்கொண்டு 


நின்றார்கள்‌. எங்கும்‌ பால்‌ வெள்ளம்போல்‌ பரந்து 
நின்ற நிலவின்‌ காட்சியைக்‌ கண்டு ஆனந்தித்துக்கொண்டு 
சுகமாகக்‌ காற்று வீச, மார்க்கண்டம்‌ ஐயரும்‌ 


கேதாரியும்‌ மேல்‌ உப்பரிகையில்‌ உட்கார்ந்திருந்தனர்‌. 
மெத்தை வைத்துத்‌ தைத்த ஓரு பெரும்‌ தாற்காலியில்‌ 
மார்க்கண்டம்‌ ஐயருடைய மெலிந்த சிறிய தேகம்‌ 
புகைந்து கிடக்க, சுறுசுறுப்பும்‌ தேகலாகவமும்‌ அமைந்த 
கேதாரியோ, நான்குகால்களும்‌ சமமாக இல்லாமையால்‌, 
அந்த வழுவழுப்பான தரையில்‌ நன்றாகப்‌ பதியாது, 
ஏற்றக்‌ குறைவாய்‌ ஆடிக்கொண்‌ டிருந்த ஒரு பிரம்பு 
நாற்காலியில்‌ உட்கார்ந்திருந்தான்‌. நல்ல நாற்காலிகள்‌ 
யாவற்றையும்‌ விட்டு, அதைப்பார்த்துப்‌ பொறுக்கியதன்‌ 


மறைந்து கிடக்கும்‌ மணல்‌ திட்டூ 209 


காரணம்‌ அவனுக்கே தெரியாது. எழுந்து வேறொன்றில்‌ 
போய்‌ உட்காரவும்‌ அவனுக்குச்‌ சம்மதமில்லை. அதன்‌ 
காரணமும்‌ அவன்‌ அறியான்‌! புதியவிகமான ஓர்‌ அடக்‌ 
கம்‌ அவனை இப்பொழுது பற்றியிருந்தது. இவ்வளவு 
பெருமையும்‌ தன்பால்‌ மிகவும்‌ சகஜமாகக்‌ காணப்பட, 
வேண்டும்‌ என்று விரும்பினான்‌. 

சென்னை முழுவதிலும்‌ இவ்வளவு உயர்ந்த, மேல்‌ 
உப்பரிகையையுடைய மாளிகை இல்லை. அங்கே உட்‌ 
கார்ந்து நோக்கினால்‌, ரமணீயமான காட்சிகளே கண்‌ 
ணில்‌ படும்‌. திரையிட்டது போன்ற விருட்ச வரிசை 
களுக்கும்‌, ஆங்காங்கிருந்த தோட்டங்களுக்கும்‌ அப்பால்‌, 
புகைவண்டிப்பாதை கண்ணுக்குத்‌ தெரியலாயிற்று. சிறிது 
பொழுதிற்கெல்லாம்‌ இஞ்சின்‌ ஊதும்‌ சப்தம்‌ கேட்க, 
நகர மாட்டாமல்‌ ரெயில்‌ மெதுவாகக்‌ கிளம்பி, காஷ்மீரம்‌ 
முதல்‌ அஸ்ஸாம்‌ வரையிலும்‌ இருந்து வந்துள்ள ஸ்தல 
யாத்திரிகர்களுடன்‌ நாற்புறமும்‌ கடல்‌ சூழ்ந்து நிம்மதி 
யும்‌ பரிசுத்தமும்‌ அமைந்த ராமேசுவரத்கை நோக்கிச்‌ 
செல்லத்‌ தொடங்கிற்று. பச்சென்று அடர்ந்து கெரிந்த 
மரங்களின்‌ வழியாகக்‌ கேதாரி பிரகாசிக்கும்‌ மின்சார 
விளக்குகளுடன்‌ ரெயில்‌ சென்றுகொண்‌ டிருப்பதைக்‌ கண்‌ 
டான்‌. “மஸால்ஜி” வேலை செய்துவரும்‌ ஒரு வகுப்பி 
னர்‌ இருந்த இடம்‌ தெரியாமல்‌ சென்றுவிடுமாறு, அவ்‌ 
வருஷந்தான்‌ ரெயில்‌ வண்டிகளுக்கு மின்சார விளக்கு 
கள்‌ போடப்பட்டன. நிலா வெளிச்சத்தில்‌ அவை 
களின்‌ பிரகாசம்‌ சிறிது குறைய, பழைய நினைவுகள்‌ உண்‌ 
டாக, கேதாரியின்‌ முகத்தில்‌ விசனக்குறி தோன்றிற்று. 
ஓடும்‌ ரெயில்‌ வண்டியின்‌ அழுந்திய ஓசையில்‌, புதிய 
தோர்‌ இன்னிசை தோன்ற, வெகு வருஷங்களுக்குமுன்‌ 
மோந்ததோர்‌ புஷ்பத்தை இப்பொழுது மோந்தது 
போல்‌ அவன்‌ மனம்‌ பழைய ஞாபகங்களில்‌ பாய்ந்தது. 

“அதோ செல்லும்‌ ரெயிலை நோக்கும்பொழுது 
அநேக விஷயங்கள்‌ எனக்கு ஞாபகம்‌ வருகின்றன?” 
என்றான்‌ கேதாரி தாழ்ந்த குரலில்‌3 


210 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


“நான்‌ காலேஜில்‌ படித்துக்கொண்‌ டிருந்த நாட்‌ 
கனை அது எனக்கு நினைவு மூட்டுகிறது. அப்பொழுது 
இதே ரோட்டில்‌, இங்கிருந்து வெகு தூரம்‌ தள்ளிக்‌ 
கோடியில்‌ ஒரு சிறிய வீட்டில்‌ நான்‌ குடியிருந்தேன்‌. 
நான்‌ மேலேறுவதற்கு முதற்படி போன்றது அதுவே. 
ரெயில்‌ வண்டியின்‌ ஓசையைக்‌ கவனிக்க, என்‌ நண்பன்‌ 
ராமு எனக்குக்‌ கற்றுக்கொடுத்தான்‌. அதில்‌ ஒரு தாத்‌. 
பரியமும்‌ விசேஷமும்‌ இருந்ததாக எங்களுக்குத்‌ தோன்‌ 
றும்‌. வியப்புடன்‌ தத்துவ விசாரணை செய்துகொண்டே 
ரெயில்‌ வண்டியை நோக்கிக்கொண்‌ டிருப்போம்‌. அப்‌ 
பொழுது நான்‌ கனவிலும்‌....”” 

கேதாரி நிறுத்தி மிக்க அடக்கத்தோடு மறுபடியும்‌, 
““மேம்பதவிக்குச்‌ செல்லச்‌ செல்ல, கவலையும்‌ விருத்தி 
யடையும்‌ என்று ராமு அப்பொழுது கூறுவது வழக்கம்‌. 
“முடியணி மன்னருக்கு இன்னலே இயற்கை' என்னும்‌ 
பொன்மொழி உலகத்தை வஞ்சிப்பதற்காகக்‌ கூறப்படும்‌ 
மொழியென நானும்‌ அப்பொழுது பரிகசிப்பதுண்டு. 
மேலேறிச்‌ சென்றவர்‌ கண்களுக்கே யாவும்‌ நன்கு புலப்‌ 
படும்‌ என்று நான்‌ வாதிப்பேன்‌. இப்பொழுது அவன்‌ கூறி 
யதை நான்‌ ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. 
ராமு என்‌ சிறந்த நண்பர்களில்‌ ஒருவன்‌. நிதானமும்‌ 
பெருந்தன்மையும்‌ வாய்ந்து, தத்துவ விசாரமும்‌ ஆழ்ந்த 
யோசனையும்‌ குடிகொண்டவன்‌. ஒரு தடவை உங்கள்‌ 
மோட்டாரில்‌ செல்லும்‌ வேகத்தில்‌ ஒரு கணம்‌ நோக்கி 
யதைத்‌ தவிர, இவ்வளவு வருஷகாலமாக நான்‌ அவனைக்‌ 
காணவே இல்லை. அவனுடன்‌ உறவாடாமல்‌ ஒழிந்‌ 
தது என்‌ தப்பிதமே!'” என்றான்‌. 

“அவன்‌ இப்பொழுது என்ன செய்துகொண்‌ டிருக்‌ 
இரான்‌??? என்று மார்க்கண்டம்‌ ஐயர்‌ பேச்சுக்காகக்‌ 
கேட்டார்‌. 

“தற்காலம்‌ கவர்னருடைய நிர்வாக சபையின்‌ அங்‌ 
கத்தினராக இருக்கும்‌ காடெல்‌ துரையினிடம்‌ முன்பு! 


மறைந்து கிடக்கும்‌ மணல்‌ திட்டூ 211 


காம்ப்‌ கிளார்க்‌ உத்தியோகத்தில்‌ இருந்தான்‌. இப்‌ 
பொழுது ஒருகால்‌ அவ்விடத்திலேயே ஹெட்‌ கிளார்க்‌ 
காக இருக்கலாம்‌.” 

காம்ப்‌ கிளார்க்கா? நீ கூறுபவன்‌ வேறொருவனாக 
இல்லாவிட்டால்‌, அந்த ராமு என்பவன்‌ இப்‌ 
பொழுது சர்க்கார்‌ உத்தியோகத்தில்‌ அதிக கெளரவ 
மும்‌ மதிப்பும்‌ அடைந்திருக்கிறான்‌. நான்‌ அவனைப்‌ 
பற்றிக்‌ கேள்விப்பட்டி ருக்கிறேன்‌. அவனை ஒரு 
தெய்வமாகவே மதித்து, காடெல்‌ துரை கொண்டாடு 
கிறார்‌. கவர்னர்‌ துரையவர்களுக்கும்‌ அவனைக்‌ தெரியும்‌, 
உத்தியோகஸ்தனென்றால்‌ இப்படியல்லவோ இருக்க 
வேண்டும்‌ என்று அனைவரும்‌ அவனை மிக்க உயர்வாகக்‌ 
கருதுகிறார்கள்‌. கொஞ்ச நாட்களாகத்‌ தொந்தரவு 
கொடுக்கும்‌ ராஜாங்கக்‌ கொள்ளைக்காரர்களைப்‌ பிடித்து 
அடக்கும்‌ தொழிலில்‌ அவன்‌ பிரத்தியேகமாக இப்பொ 
முது நியமிக்கப்பட்டிருக்கிறான்‌. சீக்கிரத்தில்‌ அவன்‌ 
ஜில்லா கலெக்டர்‌ உத்தியோகத்தைப்‌ பெற்றாலும்‌ 
எனக்கு ஆச்சரியம்‌ இல்லை. நாளை கவர்னர்‌ நிர்வாக 
சபை அங்கத்‌ தினனாகவும்‌ வருவானென்று தெரிந்தோர்‌ 
அனைவரும்‌ நினைக்கின்றனர்‌. தாம்‌ வேலையை விட்டு 
நீங்குவதற்கு முன்னால்‌ காடெல்‌ துரை அவனைத்‌ தம்‌ 
ஆசனத்தில்‌ அமர்த்திவிட்டுச்‌ செல்வார்‌ என்பதில்‌ ஐய 
மில்லை. நீ கூறும்‌ ராமு அவனாய்த்தான்‌ இருக்க 
வேண்டும்‌. உன்னுடன்‌ சேர்ந்து அவன்‌ ஓரே வகுப்பில்‌ 
படித்‌ தவனா?”' 

“அம்‌, எனக்கு நெருங்கிய நண்பனாகவும்‌ இருந்‌ 
தான்‌. பரம சாதுவான ராமுவா கவர்னர்‌ நிர்வாக சபை 
யின்‌ அங்கத்‌ தினனாக வரப்போகிறான்‌? அவன்‌ இவ்வளவு 
சக்ரம்‌ மேம்பதவிக்கு வந்திருப்பான்‌ என்று நான்‌ 
நினைக்கவே இல்லை!” கேதாரி உண்மையாகப்‌ பிரமித்து 
விட்டான்‌. '*தான்‌ முன்னுக்கு வந்துகொண் டிருப்பதை 
ராமு எனக்குத்‌ தெரிவிக்கவே இல்லையே, அவனுடன்‌ 
பழக்கம்‌ விட்டுப்போய்விட்டதே என்று எனக்கு இப்‌ 


212 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


பொழுது வருத்தமாக இருக்கிறது. ராமுதான்‌ அவ 
னென்பது உங்களுக்கு நிச்சயந்தானா?”' 

“அம்‌, கவர்மென்டாரும்‌ காடெல்‌ துரையும்‌ வியந்து 
கொண்டாடும்‌ “காம்ப கிளார்க்‌ ராமு என்பவன்‌ ஒரு 
வனே ஒருவன்தான்‌!” ' 

இந்தச்‌ செய்தி சொக்குப்‌ பொடி தூவியதுபோல்‌ 
(வேலை செய்ய, கேதாரி யோசனையில்‌ ஆழ்ந்தான்‌. மார்க்‌ 
கண்டம்‌ ஐயர்‌ அவனை அரைக்கண்ணால்‌ நோக்கிக்‌ 
கொண்டே உட்கார்ந்திருந்தார்‌. ராமுவின்‌ அதிருஷ்‌ 
டத்தை எண்ணிப்‌ பலவாறான எண்ணங்களில்‌ முழுயெ 
கேதாரியின்‌ மனம்‌, வாழ்வில்‌ முன்னுக்கு வரும்‌ விஷய 
மாகத்‌ தான்‌ கொண்டிருந்த கொள்கைகளைப்பற்றி 
எண்ணமிடாமல்‌ இருக்க முடியவில்லை. அவனுக்கு 
யாவும்‌ முற்றும்‌ அசம்பாவிதமாகவே தோன்றலாயின. 

“உமக்குச்‌ சந்தேகம்‌ இல்லையே?” என்று அவன்‌ 
மீண்டும்‌ கேட்டான்‌. 

“உன்‌ நண்பன்‌ காம்ப்‌ ளொர்க்காக இருந்தவன்‌ 
தான்‌ என்றால்‌ எனக்கு அணுவளவும்‌ சந்தேகம்‌ இல்லை. 
அவனுடைய சிநேகிதர்கள்‌, இப்பொழுதும்‌ அவனைக்‌ 
“காம்ப்‌ களொர்க்‌ ராமு என்றே தங்கள்‌ அபிமானத்தால்‌ 
அழைக்கின்றனர்‌” என்றார்‌ மார்க்கண்டம்‌ ஐயர்‌. 

“நீங்கள்‌ அவனை எப்பொழுதாவது பார்த்திருக்க 
றீர்களா?”” 

“*இல்லை.”” 

கேதாரி மீண்டும்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தான்‌. மார்க்‌ 
கண்டம்‌ ஐயரும்‌ தம்‌எண்ணங்களில்‌ ஆழ்ந்தவராக உட்‌ 
கார்ந்திருந்தார்‌. சென்ற வாரத்தில்‌ கேதாரியின்‌ சம்பந்‌ 
கமாகச்‌ சில விஷயங்கள்‌ தாமாகவோ, அல்லது பிறர்‌ 
தூண்டுதலினாலேயோ மாறுதலடைந்து வந்தன. கழு 
குக்கு மூக்கில்‌ வேர்ப்பதுபோல்‌, பிறருக்கு வரும்‌ கேடு 
மார்க்கண்டம்‌ ஐயருக்கு வெகு சீக்கிரமே விளங்கி 
விடும்‌, மெதுவாக நெருங்கும்‌ ஆபத்து, வேகமாகவே 
வரஉட்டுமென்று அவர்‌ சில சமயம்‌ .அதற்குத்‌ தம்மால்‌ 


மறைந்து கிடக்கும்‌ மணல்‌ திட்ட 213 


ன்‌ 
இயன்ற உதவியைச்‌ செய்வதும்‌ உண்டு! (குயவன்‌ சக்‌ 
கரத்தை ஒரு முறை சுழற்றவும்‌, களி மண்‌ உருட்சி 
யடைவதுபோல்‌, தேர்தலுக்குப்‌ பிறகு மார்க்கண்டம்‌ 
ஐயர்‌ இனிய நகையாலும்‌ கனிந்த மொழியாலும்‌ கேதாரி 
யின்‌ வாழ்க்கையில்‌ ஒரு வேற்றுமையை உண்டாக்கி 
விட்டார்‌. | 

புண்ணில்‌ கோலிடுவதற்கு இதுதான்‌ தகுந்த 
சமயம்‌ என்று அவர்‌ எண்ணமிட்டுக்கொண் டிருந்த 
பொழுது, ஆகாயத்தில்‌ சந்திரனை மேகமொன்று 
மறைத்து, ஒரே நிமிஷத்தில்‌ மிருதுவாகப்‌ படிந்திருந்த 
நிலவை அழித்துவிட்டது. தன்‌ உள்ளத்தில்‌ ஏற்பட்ட 
சஞ்சலத்திற்குச்‌ சரியாகக்‌ கெட்ட காலத்திற்கு அறிகுறி 
போல இருள்‌ மூடிக்கொண்டதைப்‌ பார்க்க, கேதாரி 
நடுக்கம்‌ கொண்டான்‌] 

**மேகத்தால்‌ மறைந்த இந்தச்‌ சந்திரன்‌ நம்‌ 
இருவருக்கும்‌ ஏற்பட்ட நிலைமையை நினைவு மூட்டுவது 
போல்‌ இருக்கிறது!” என்று மார்க்கண்டம்‌ ஐயர்‌ சிறிது 
அலங்காரமாகப்‌ பேசலானார்‌. “இந்தத்‌ தேர்தலில்‌ நாம்‌ 
பயணத்தை ஜலப்பிராயமாக அல்லவோ செலவழித்‌ 
தோம்‌?” 

“ஏன்‌ விஷயத்தில்‌ அவ்வாறென்று நான்‌ இப்பொ 
முதுதான்‌ நினைத்தேன்‌! உங்களிடம்‌ தாராளமாக 
வெளியிட்டுச்‌ சொல்வதற்கு என்ன? என்‌ கையில்‌ 
இப்பொழுது அரைக்‌ காசு இல்லை. சந்திரன்‌ அற்ற 
இந்த ஆகாயம்போல்‌, இனி என்‌ நிலைமையும்‌ இருண்டே 
தோன்றுகிறது. நீங்கள்தாம்‌ இப்பொழுது எனக்கு 
உதவி செய்யவேண்டும்‌!'” என்று கேதாரி என்றும்‌ 
இல்லா தவண்ணம்‌ இரங்கிய குரலில்‌ கூறினான்‌. 

பிரதிமாதமும்‌ கேதாரிக்குப்‌ பணத்‌ தெொந்தரவு 
விருத்தியாகிக்‌ கொண்டு வந்தது மார்க்கண்டம்‌ ஐயருக்கு 
நன்றாகத்‌ தெரியும்‌, 

“*கேதாரி, நமது தொழில்‌. பணம்‌, நில்லாத 
தொழில்‌. இவ்வளவு வருஷகாலமாயும்‌ நானே அதிகமாக 

மூ, ஐ. ௨4 18 


214 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


ஒன்றும்‌ சேர்க்கவில்லை. என்‌ வீடு அரண்மனைபோல்‌ 
ஆகியதுடன்‌, யாவரும்‌ தங்கும்‌ சத்திரம்போலும்‌ ஆகி 
விட்டது. என்‌ சம்பாத்தியத்தில்‌ அதுவே பாதியை 
விழுங்கி விட்டது என்று கூறலாம்‌!”' 

“முற்றும்‌ உண்மை! பிறரை நாம்‌ கொள்ளையிட்‌ 
டால்‌, நம்மைப்‌ பிறர்‌ கொள்ளையடிப்பார்கள்‌ என்று 
ராமு கூறுவான்‌. ஒரு அபிடெவிட்டில்‌ மூன்று வரிகள்‌ 
கிறுக்கி எறிவதற்கு நாம்‌. நூறு ரூபாய்‌ கேட்டு வாங்கினால்‌ 
நம்‌ மோட்டாரின்‌ டயர்கள்‌ படீரென்று வெடிக்கின்றன. 
நம்மைச்‌ சுற்றிலுமுள்ள, எண்ணெய்க்‌ கம்பெனி வைத்‌ 
இருப்பவர்கள்‌, கன்டிராக்டர்கள்‌, கட்டடம்‌ கட்டுவோர்‌ 
அனைவரும்‌ நமது ரத்தத்தை உறிஞ்சிவிடுகிறார்கள்‌. 
இல்வாழ்க்கை மிகவும்‌ சிக்கலுடையது. தத்துவ விசா 
ரம்‌ செய்பவனுக்கு மிகக்‌ கொடியதாகவும்‌, காரியமே 
பிரதானமாக உள்ளவனுக்கு, அவிழ்க்க முடியாத சிக்க 
லுள்ள நீண்ட நூற்பந்துபோலும்‌ இருக்கிறது!” * 

“நீ கூறுவது முற்றும்‌ உண்மையே, கேதாரி!”” என்று 
மார்க்கண்டம்‌ ஐயர்‌ ஒப்புக்கொண்டார்‌. 

““என்‌ வீட்டுக்‌ குடித்தனத்தை ஒழுங்கு பண்ண 
வேண்டும்‌. அதற்கு முதல்‌ முதல்‌ குறைந்தது இருபது 
னாயிரம்‌ வேண்டியதாயிருக்கிறது. என்‌ எசமானராயும்‌. 
நண்பராயும்‌ எனக்கு வழிகாட்டும்‌ உபதேசகராயும்‌ உள்ள 
தாங்கள்‌ இப்பொழுது எனக்கு உதவி புரியாவிட்டால்‌, 
வேறு யார்‌ செய்வார்கள்‌? இரண்டு வருஷத்தில்‌ தங்களுக்‌ 
குக திருப்பிக்‌ கொடுத்துவிடுவேன்‌. எனக்கு நல்ல வரும்‌ 
படி வருகிறது. டில்லியில்‌ எனக்கு ஏற்படும்‌ செல்வாக்‌ 
கைக்‌ கொண்டு அகை விருத்தி செய்துகொள்ளவும்‌. 
முடியும்‌.” 

“*கேதாரி, உனக்குச்‌ சமயத்தில்‌ உதவி செய்ய 
வேண்டும்‌ என்பதுதான்‌ என்‌ உண்மையான விருப்பம்‌ 
ஆயினும்‌, நீ செல்லும்‌ மார்க்கத்தில்‌, மறைந்து கிடக்கும்‌ 
மணல்‌ திட்டொன்று இருப்பதாகத்‌ தோன்றுகிறது? 
அதை நீ முதலில்‌ கடக்க வேண்டும்‌ என்று எண்ணு 


மறைந்து கிடக்கும்‌ மணல்‌ திட்ட 216 


கிறேன்‌. உன்னைப்போன்ற சக்தியுள்ளவர்களுக்கு அது 
ஒரு பொருட்டல்ல. ஒரு வாரத்திற்கு முன்பு உன்‌ 
விரோதிகள்‌ உனக்கு விரோதமாக இவ்விஷயத்தில்‌ 
முயன்றபொழுது நான்‌ வெகுவாகத்‌ தடுத்தேன்‌. உனக்கு 
முன்பே எச்சரிக்கை செய்ய விரும்பினேனாயினும்‌, 
உனக்கு வாய்த்த பதவியின்‌ நிமித்தம்‌ குதூகலத்துடன்‌ 
நடந்த மரியாதைகளைக்‌ கெடுக்க எனக்கு இஷ்டமில்லை. 'நீ' 
தேர்ந்தெடுக்கப்பட்டதை இல்லை என்று ஆக்குவதற்குச்‌ 
செட்டி பிராது செய்யப்‌ போகிறான்‌.” 

மார்க்கண்டம்‌ ஐயர்‌ வெகு ஜாக்கிரதையாக இவ்‌. 
வார்த்தைகளைத்‌ துக்கமான குரலுடன்‌ கூற, அவர்‌ 
கண்கள்‌ பாம்பின்மீது கண்ணாயிருக்கும்‌ பூனைக்‌ கண்கள்‌ 
போல்‌ விளங்கின. தற்காலம்‌ வெளியில்‌ இழுக்கப்படா 
மல்‌ இருப்பினும்‌, பாம்பின்‌ படத்தின்மீது பாய்வதற்கு; 
பூனையின்‌ நகங்கள்‌ உள்ளுக்குள்‌ சித்தமாக இருப்பது? 
போல்‌, அவரும்‌ எதிர்பார்த்தவண்ணம்‌ இருந்தார்‌. 

“என்‌ தேர்தலைத்‌ தடுத்து விடுவதற்கா!*” என்றான்‌. 
மறைவிலிருந்து பின்புறம்‌ கழுத்தில்‌ சுடப்பட்ட போர்‌ 
வீரன்போல்‌ வெகுண்ட கேதாரி. 

“ஆம்‌, ஆம்‌! கஷ்டமான யுத்தமாகவே முடியும்‌ 
என்று தோன்றுகிறது. உன்‌ தண்பர்களிற்கூடச்‌ லெர்‌ 
எதிர்ப்பக்கம்‌ சென்றுவிடப்‌ போகிறொர்களாம்‌!”* 

“எனக்கு இது கொஞ்சங்கூடத்‌ தெரியாமந்‌ 
போயிற்றே! ஒரு மாதமாக இந்த விருந்துகளில்‌ மயண்‌ 
தியவனாய்‌, காபியின்‌ மணத்தில்‌ இந்த மோப்பத்தை 
இழந்துவிட்டேன்‌. புகைந்து கிளம்புவதற்கு முன்‌, இந்த 
நெருப்பைக்‌ காலால்‌ தேய்த்து அணைத்‌ திருக்க வேண்டும்‌. 
ஏன்‌ முன்பே நீங்கள்‌ இதை எனக்குத்‌ தெரிவிக்கவில்லை? 
என்ன பரிதாபம்‌!” 

:உன்பொருட்டு நானே அந்த நெருப்பைக்‌ காலால்‌ 
தேய்த்து அணைத்துவிட்டு, உன்‌ சந்தோஷச்‌ சமயத்திற்‌ 
குத்‌ தடையான கவலை ஏதும்‌ இல்ல௩மல்‌ செய்துவிடலாம்‌ 
என்று பார்த்தேன்‌, ஒன்றும்‌ கெடுதலாகி விடாது என்று 


2106 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


எனக்கு இன்னும்‌ தைரியம்‌ இருக்கிறது. நாம்‌ இருவரு 
மாகச்‌ சேர்ந்து அதை அடக்கிவிடலாம்‌. பிராது செய்‌ 
தாகிவிட்டால்‌ பிறகு கஷ்டமாகிவிடும்‌. ஏனெனில்‌, .?” 

*“ஏன்‌?'? என்று கேதாரி கேட்டான்‌. 

“லஞ்சம்‌ கொடுத்து ஜனங்களைக்‌ கெடுத்துத்‌ தன்‌ 
பக்கம்‌ சேர்த்துக்கொண்டதாகச்‌ சாட்டப்பட்ட குற்றங்‌ 
கள்‌,உண்மையில்‌ செய்திருப்பதால்‌, ருசுவாகிவிடும்‌ என்று 
தோன்றுகிறது. தேர்தல்‌ என்றால்‌ ஒரு தப்பும்‌ இல்லா 
மல்‌ எப்படி இருக்க முடியும்‌?” என்று மார்க்கண்டம்‌ 
ஐயர்‌ அஞ்சாமல்‌ கூறினார்‌. 

“நீங்கள்‌ செய்ததைப்‌ பார்த்து, உங்கள்‌ யோசனை 
யின்‌ பேரில்தானே நான்‌ நடந்தேன்‌? நாம்‌ இருவரும்‌ 
சேர்ந்து எல்லாரும்‌ செய்ததைச்‌ செய்தோமே தவிர, 
வேறல்ல!” என்றான்‌ கேதாரி, கோபமும்‌ துக்கமும்‌ 
குடிகொண்டவனாய்‌. 

**உலகம்‌ இப்படித்தான்‌, கேதாரி! அதற்கு என்ன. 
செய்யலாம்‌? எவ்வளவோ பேர்‌ கொள்ளையடித்தாலும்‌, 
சிலர்மட்டுந்தானே அகப்பட்டுக்கொள்ளுகிறார்கள்‌! தான்‌ 
தூக்கக்கூடியதற்கு மேல்‌ அதிகமாக எடுத்துச்‌ செல்லு 
பவன்தான்‌, சாதாரணமாக அகப்பட்டுக்‌ கொள்ளுவது 
வழக்கம்‌,” 

மார்க்கண்டம்‌ ஐயர்‌ சிறிதும்‌ இரக்கம்‌ இல்லாமல்‌ 
பேசினார்‌. **டில்லி சட்டசபைக்கு நிற்பது பெரிய 
விஷயம்‌. உள்ளூர்ச்‌ சபையை யார்‌ லட்சியம்‌ செய்‌ 
இருர்கள்‌? இவ்‌ விஷயத்தில்‌ நீ தளராமல்‌ முன்னின்று 
எதிர்க்க வேண்டும்‌. எனக்குள்ள செல்வாக்கினால்‌ 
உனக்கு உதவி செய்யத்‌ தடையில்லை. அபாயம்‌ வரும்‌ 
சமயத்தில்‌ உன்னைத்‌ கனியே விட மாட்டேன்‌.!'” 

தன்‌ மனத்தைப்‌ பிறர்‌ அறியாமல்‌ மறைத்துக்‌ 
கொள்வதில்‌ இருபத்தைந்து வருஷகால அநுபவமும்‌ 
தேர்ச்சியும்‌ உள்ள பழம்‌ பெருச்சாளியான மார்க்கண்டம்‌ 
ஐயரும்‌, தம்முள்‌ எழுந்த சந்தோஷத்தை வெளிக்‌ 
கிளம்பவொட்டாமல்‌ முற்றும்‌ உள்ளேயே அடக்கிக்‌ 


மறைந்து கிடக்கும்‌ மணல்‌ திட்டூ 217 


கொள்ள மாட்டாதவரானார்‌. கேதாரி அதை அறியாமல்‌ 
போகவில்லை. எல்லாரும்‌ கைகொட்டி வேடிக்கை 
பார்க்க, வேண்டியவர்கள்‌ வேண்டாதோர்‌ அனைவ 
ராலும்‌ ஒன்று சேர்ந்து, கயிறு கொண்டு கட்டப்பட்டு, 
கசாப்புக்‌ கடைக்கு இழுத்துச்‌ செல்லுவதற்கென்று 
கொழுக்கவைக்கப்பட்ட பன்றிபோல்‌, தான்‌ ஆகிவிட்ட 
தாகக்‌ கேதாரிக்குத்‌ தோன்றியது மேலும்‌ சம்பாஷணையை 
வளர்க்க அவனுக்கு விருப்பமில்லை. மிகவும்‌ புத்திமா 
னாகையால்‌, யாவும்‌ ஒரு கணத்தில்‌ அவனுக்கு விளங்கி 
விட்டன. மனிதனது உயர்வும்‌ அற்பமுமாகிய இயல்பு, 
அதாவது, மிருகத்தின்‌ வலிமை, பறவைகளினுடைய 
லாகவம்‌, மானிடப்‌ பிறப்பிலே அமைந்த புத்தி நுட்பம்‌ 
இவை யாவும்‌ ஒற்றுமைப்பட்டு, பந்தை எல்லைக்குக்‌ 
கொண்டு செல்லுவதற்கொப்பான சாமர்த்தியத்துடன்‌, 
மார்க்கண்டம்‌ ஐயர்‌ பெரும்‌ வேலை செய்துகொண்‌ டிருப்‌ 
பதைக்‌ கேதாரி சந்தேகமறக்‌ கண்டுகொண்டான்‌. 


41 
கனவு 


ஆறு மட்டும்‌ அல்ல, ஏரி, குளங்களைக்‌ கண்டா 
லும்‌, கேதாரிக்கு இயற்கையாகப்‌ பெரும்‌ மோகம்‌ உண்டு, 
குளக்கரையாயினும்‌ கடற்கரையாயினும்‌ வித்தியாசம்‌ 
'இல்லாமல்‌ மழை பெய்யும்பொழுது காற்று அசைவற்‌ 
றிருப்பது போல்‌, மணிக்கணக்காக அமைதியுடன்‌ நின்று 
பார்த்துக்கொண் டிருப்பான்‌. ஓய்வு ஒழிவு இல்லாமற்‌ 
சலிக்கும்‌ கடலின்‌ அழகை அநுபவிக்க ராமு கேதாரிக்குக்‌ 
கற்றுக்கொடுத்‌ திருந்தானாயினும்‌, இயற்கையாகவே 
கேதாரிக்கு உள்ளூற அதில்‌ ஆசை உண்டு. இருப்பினும்‌, 
அதன்‌ ஆழத்தை ராமுதான்‌ அவனுக்கு அறிவித்து, அதை 
வெளியிட வேண்டியதாக இருந்தது, 

ஓசையொழிந்த, அசைவற்ற கடலில்‌ தோன்றிப்‌ 
யரவிக்‌ கரையை அணுகி மடியும்‌ மரகதம்‌ போன்ற 
சுழிகளையும்‌, சிறு அலைகளையுமே ராமு எப்பொழுதும்‌ 
கண்டு ஆனந்திப்பான்‌. ஆனால்‌, கேதாரியோ, பெரும்‌ 
புயலில்‌ மலைபோல்‌ உருண்டு புரண்டு எழும்‌ பெரும்‌ 
அலைகளைக்‌ காண்பதிலேயே பேராவல்‌ உடையவன்‌. 
அவர்கள்‌ இருவரின்‌ தன்மையை இதே நன்கு வெளி 
யாக்குகின்ற தல்லவா? ஒரு பிரம்மாண்டமான அலை 
பெரும்‌ சர்ப்பம்போல்‌ தன்‌ முழுச்சக்தியுடனும்‌ எழும்பி, 
வெகு அழகாகத்‌ திரண்டு நிற்கும்‌ சமயத்தில்‌ தலைசாய்‌ 
வதைப்‌ போல்‌, பரிதாபமும்‌ கம்பீரமுமான காட்சி வேறு 
இல்லை! 

ஓர்‌ வெண்ணிற ஒளி அந்த நீல மலையுச்சியினூடே 
மின்னல்போல்‌ பாய்ந்து, அதை முழுவதும்‌ நீர்த்திவலைக 
ளாகச்‌ சின்னபின்னமாகச்‌ சிதறச்‌ செய்து, ஒரே 
நுரைமயம்‌ ஆக்கிவிடுகின்றது. கடலுக்கு மேல்‌ ஓங்கி 


கனவு 219. 


உயர்ந்து இளம்ப முயலும்‌ அலை கண்ணுக்கு மிக்க 
ரமணீயமாக இருப்பினும்‌, நிச்சயம்‌ மாய்ந்து போகும்‌ 
தன்மையுடையதே! பெருங்காற்றில்‌ அகப்பட்ட கட 
லில்‌, ஓங்கியெழும்பி ஒடுங்கும்‌ அவ்வலைபோன்றதே 
பேராசை! 

இவ்வாறு, கடலை அமைத்துக்‌ கூறப்படும்‌ ரூப 
காலங்காரங்கள்‌ ஏராளமாகக்‌ கேதாரியின்‌ மனத்தில்‌ 
பதிந்து கிடக்க, அவைகளே அவனைத்‌ தூண்டுகோ 
லிட்டுக்‌ கற்பித்து, வழிகாட்டுபவையாயும்‌ இருந்தன. 
கடலினிடத்தில்‌ ஒருவித மயக்கமும்‌ உறவும்‌ கேதாரி 
காட்டியபோதிலும்‌, அலையுச்சியில்‌ விளங்கும்‌ வெண்‌ 
ணிற ஒளியின்‌ தத்துவம்‌ அவன்‌ மனத்திற்கு ஒரு 
நாளும்‌ எட்டியதே இல்லை. இப்பொழுது அதன்‌ 
மெய்ப்பொருள்‌ அவனுக்கு விளங்க, அந்த அலை 
மோ துண்டு மாய்வதை எதிர்பார்க்கலானான்‌. 

டாகுர்தாஸ்‌ தோட்டத்தில்‌ தனக்கு நடந்த மரி 
யாதை முடிந்து, வீடு திரும்பிய கேதாரி தன்‌ மனைவி 
யிடம்‌ ஒரு வார்த்தையும்‌ பேசவில்லை, கோகிலமும்‌ 
அவன்‌ வருவதற்குள்ளேயே தாய்‌ என்பதற்கேற்றபடி, 
குழந்தைகளின்‌ நடுவில்‌ அமைதியாக உறங்கிக்கொண் 
டிருந்தாள்‌. கேதாரி தூங்கச்‌ செல்லாமலே பின்‌ விளையப்‌ 
போவதைப்பற்றி நிதானமாகத்‌ தன்‌ மனத்திற்குள்‌ விசா 
ரணை செய்யலானான்‌. தன்‌ நிலைமையையும்‌ மனப்போக்‌ 
கையும்‌ பற்றி யோசித்தபொழுது, துவளையைப்போல்‌ 
இருதயம்‌ ஒடுங்க, அற்பமாகக்‌ கவலையற்றிருக்கும்‌ 
வாழ்வை வெறுத்ததனாலேயே, தான்‌ முன்னுக்கு வந்த 
தாகத்‌ தோன்றிற்று. ஆயினும்‌, தன்னைக்‌ குத்திவிட்டு 
வேடிக்கை பார்க்கவேண்டுமென்ற ஆவலில்‌ மார்க்கண்‌ 
டம்‌ ஐயர்‌ பொய்யாகக்‌ கற்பித்துக்‌ கூறவில்லை என்று 
வைத்துக்கொண்டால்‌, ராமுவும்‌ முன்னுக்கு வந்தவன்‌ 
தான்‌ அல்லவா? 

என்றைக்காவது ஒரு நாள்‌,தனக்கும்‌ மார்க்கண்டம்‌ 


260 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


ஐயருக்கும்‌ பெரும்‌ மனஸ்தாபம்‌ நேரிடாமல்‌ போகாது 
என்பது கேதாரிக்குத்‌ தெரியும்‌. ஆயினும்‌, அது இவ்வ 
ளவு சீக்கிரத்திலேயே உண்டாகிவிடுமென்று அவன்‌ 
எதிர்பாராததுடன்‌, தான்‌ சாமர்த்தியமாக நடப்பத 
னால்‌ அவ்வாறு நேராமலே பார்த்துக்கொண்டுவிடலாம்‌ 
என்றும்‌ நம்பியிருந்தான்‌. இப்பொழுது அவன்‌ டில்லிச்‌ 
சட்டசபையின்‌ அங்கத்தினர்களில்‌ ஒருவன்‌! அவன்‌ 
வயதை எண்ணும்பொழுது, அநேக விஷயங்களில்‌ 
யாவருக்கும்‌ முற்பட்டுச்‌ சென்றவன்‌ என்றே சொல்ல 
வேண்டும்‌. ஓர்‌ அபாயகரமான மலைமுகட்டினின்றும்‌, 
முதலில்‌ அவன்‌ காண்டி அப்பால்‌ குதித்துப்‌ பயங்‌ 
கொள்ளிகளான மற்ற வாலிபர்களுக்கு வழி காட்ட 
வேண்டியதாயிற்று. ஒருவன்‌ தலைப்பட்டு யாவருக்கும்‌ 
முன்செல்லுவதில்‌ பெரும்‌ புகழ்‌ ஏற்படினும்‌, அந்தக்‌ 
குற்றத்துக்கு உரிய தண்டனைகளும்‌ உண்டல்லவா? 
தனக்கு இயற்கையான சாமர்த்தியத்துடனும்‌ துணி 
வுடனும்‌ கேதாரி அந்தப்‌ பெரும்‌ பள்ளத்தைத்‌ தாண்டிக்‌ 
குதித்துவிட்டான்‌. ஆயினும்‌, எதிர்ப்புறம்‌ இருந்த 
கற்பாறையோ, கால்வைத்து ஊன்றி நிற்க முடியாதபடி 
செங்குத்தாயும்‌ வழுவழுப்பாயும்‌ இருந்தது. இப்‌ 
பொழுது, அவனுடைய விரோதிகளும்‌ நண்பர்களும்‌ 
இந்தப்‌ பக்கத்திலிருந்து அவன்மேல்‌ கற்களை விட்டெறிய 
உத்தேசித்‌ இருக்கிறார்கள்‌! நல்லது! அவர்கள்‌ அப்படியே 
எறியட்டும்‌! நான்கு பக்கமும்‌ இரைந்து க்கும்‌ 
நிந்தைமொழிகளாகிய கற்களைப்‌ பொறுமையுடன்‌ 
ஒன்றுசேர்த்து, அவைகளைக்‌ கொண்டு அவர்கள்‌ கண்‌ 
முன்பே, அவன்‌ ஒரு மாளிகை கட்டிவிடக்‌ கூடும்‌ அன்றோ! 
மற்றவர்களைப்போல்‌ குட்டையில்‌ வாழும்‌ தவளைக்‌ 
குச்‌ சமானமாக, ஒரு நாளும்‌ அவன்‌ காலத்தைக்‌ கழிக்க 
மாட்டான்‌. இவ்வாறெல்லாம்‌ கேதாரி யோசித்துக்‌ 
கொண் டிருந்தபொழுது, கோகிலம்‌ படுக்கையில்‌ 
புரண்டபடியே தூக்கத்தில்‌ என்னவோ முணுமுணுத்‌ 
தாள்‌. அவன்‌ எழுந்து உட்கார்ந்து கவனிக்கலானான்‌. 


கனவு 281 


காற்று மேகம்‌ ஒன்றும்‌ இல்லாமல்‌, சந்திரன்‌ வானத்தில்‌ 
நிஷ்களங்கமாகப்‌ பிரகாசித்துக்கொண்‌ டிருந்தான்‌. 
தான்‌ பேரானந்தம்‌ உற்றிருக்கும்‌ சமயத்தில்‌, தீங்கு. 
இன்னதென்று தெளிவாக அறியாமலே பயம்‌ கொள்ள 
வேண்டியிருக்கிறதை எண்ணிக்‌ கேதாரி கோபம்‌ கொண் 
டான்‌. எல்லாம்‌, பொழுமையினால்‌, மார்க்கண்டம்‌ 
ஐயர்‌ செய்த விஷமவேலையே தவிர வேறல்ல! கேதாரி' 
யை அலட்சியமாக எண்ணி விளையாட முடியாது என்ப 
தைச்‌ சீக்கிரமே அவரும்‌ அறிந்துகொள்ளட்டும்‌! 

இவ்வண்ணம்‌ யோசித்துவிட்டுக்‌ கேதாரி இனித்‌ 
தூங்குவோமென்று அமைதியாகப்‌ படுத்துக்கொண் 
டான்‌. ஆயினும்‌, அவனால்‌ தூங்க முடியவில்லை. ஏனெ 
னில்‌, அன்று மாலை நடந்த விருந்தில்‌ சாப்பாடு பலமாக 
இருந்ததுடன்‌, அவன்‌ உள்ளத்திலும்‌ சிந்தை குடி 
கொண்டிருந்தது. போதாக்குறைக்கு மார்க்கண்டம்‌ 
ஐயரும்‌ பெரும்‌ கலக்கத்தை உண்டுபண்ணிவிட்டார்‌. 

கெட்ட கனவு கண்டவள் போல்‌ கோகிலம்‌ மீண்‌ 
டும்‌ உறக்கத்தில்‌ ஏதோ முணுமுணுக்க, இனியும்‌ 
பேசாமல்‌ இருக்க முடியாதவனாய்க்‌ கேதாரி அவளை 
நெருங்கி, “கோகிலம்‌ தூக்கத்தில்‌ பிதற்றுவது வழக்க 
மில்லை. பாவம்‌! மோட்டார்‌ வாங்கிய பெருமையிலும்‌, 
சட்ட சபைக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்தோஷத்தி 
லும்‌ நான்‌ இவ்வளவு மாதகாலமாக அவளையும்‌ 
மறந்து, குழந்தைகளையும்‌ கவனிக்காமல்‌ இருந்துவிட 
டேன்‌. கிழிந்து அழுக்கடைந்த படுக்கையில்‌ அவர்கள்‌ 
எவ்வளவு கேவலமாகத்‌ தோன்றுகின்றனர்‌! கோகிலம்‌ 
பயந்தவள்‌. தனக்கு உரியவைகளை இன்னும்‌ சற்றுத்‌ 
தைரியமாக வெளியிடலாம்‌. ஆயினும்‌, இன்னும்‌ 
ஒன்றும்‌ கெட்டுப்‌ போகவில்லை. என்‌ செலவைக்‌ 
குறைத்து இனிக்‌ கணக்காகச்‌ செவழித்து, எப்படி 
யாவது சிறிது பணம்‌ சேர்ப்பேன்‌” என்று எண்ணி, 
“கோகிலம்‌, கண்ணே! உனக்கு உடம்பு என்ன செய்‌ 
கிறது?'* என்று கேட்டான்‌. 


282 முருகன்‌ ஓர்‌ உழவன 


“நீங்கள்‌ வந்துவிட்டீர்களா? இப்பொழுது இரவு 
மணி என்ன? இப்பொழுதுதான்‌ நான்‌ ஒரு பயங்கர 
மான கனவு கண்டேன்‌. பொழுது விடிய ஜாம நேரமாக 
இருந்தால்‌, அது பலித்துவிடும்‌ என்பார்கள்‌. உங்களைப்‌ 
பற்றித்தான்‌! ஐயோ, என்ன கொடிய கனவு! ஜாக்‌ 
கிரதையாக இருங்கள்‌!” என்றாள்‌ கோகிலம்‌. 

““ஏன்ன கனவு அது? என்னிடம்‌ சொல்‌, கோகிலம்‌! 
நான்‌ பயங்கொள்ளி அல்ல” 

கேதாரி அவள்‌ தலையைத்‌ தன்‌ மடிமீது வைத்து, 
கண்ணீரால்‌ நனைந்த அவளது கண்களையும்‌ துடைத்தான்‌. 

“ “அது மிகவும்‌ பயங்கரமாக இருந்தது. 
ஒரு செங்குத்தான மலைமீது ஏறும்படி கூறப்பட்டு 
நீங்கள்‌ ஏறியதும்‌, அங்கிருந்து சிறு நதியோடு கூடிய 
பெரும்‌ பள்ளத்தைத்‌ தாண்டி அப்பால்‌ உங்களைக்‌ 
குதித்துச்‌ செல்லும்படி கூறுகிறார்கள்‌. முதலில்‌ பல 
ஜனங்கள்‌ கும்பலாக ஒன்றுகூடி, இரைச்சலிட்டு 
உங்களைக்‌ குதூகலப்படுத்த, நீங்களும்‌ ஒரு பறவை 
போல்‌ வெகு லாகவமாகக்‌ குதித்து எதிர்ப்பக்கம்‌ 
செல்லுகிறீர்கள்‌! உங்களுடன்‌ போட்டியாக நின்றவர்‌ 
கள்‌, அவ்வாறு அவ்வளவு நன்றாகத்‌ தாண்டிக்‌ குதிக்க 
வில்லை ஆதலால்‌, பரிசு உங்களுடையதே ஆயிற்று. 
ஆயினும்‌, களைத்துப்போய்‌ உங்கள்‌ தலை சிறிது சுற்ற, 
செங்குத்தாயும்‌ வழுக்கலாயும்‌ இருக்கும்‌ கற்பாறையில்‌ 
உங்கள்‌ கால்‌ பதியாமல்‌ சிறிது பிறழவும்‌,--என்ன 
ஆச்சரியம்‌! உங்களுடன்‌ போட்டியாக நின்றவர்கள்‌ 
அதை ஊன்றிய இடத்தினின்றும்‌ பெயர்க்கவே, 
வேடிக்கை பார்த்திருந்த ஜனங்களும்‌ உங்கள்‌ முதுகில்‌ 
கற்களை விட்டெறிகிறார்கள்‌! பிடித்துத்‌ தள்ளப்பட்டு, 
தலைகீழாக நீங்கள்‌ ஒவென்று கத்திக்கொண்டு, 
மலைத்‌ தாழ்வரைகளில்‌ அடர்ந்து வளர்ந்திருக்கும்‌ 
மரங்களுக்கு இடையில்‌ மறைந்திருக்கும்‌ நதியில்‌ 
விழும்‌ சப்தம்‌ மட்டும்‌ எனக்குக்‌ கேட்டுறது. உங்களை 
அப்புறம்‌ காணவில்லை! உடனே நான்‌ அலறி விழித்துக்‌ 


கனவு 283 


கொண்டதும்‌, உங்களைக்‌ கண்டு, கேவலம்‌ கனவென்று 
தேறுதல்‌ அடைகின்றேன்‌” என்று கூறிக்‌ கண்ணீர்‌ வடிக்‌ 
கும்‌ வழக்கமற்ற கோகிலம்‌ சிறு குழந்தையைப்போல்‌ 
விம்மி விம்மி அழலானாள்‌. 

“ஒன்றுமில்லை கோகிலம்‌, பயப்படாதே! வெறும்‌ 
கனவுதானே!”” என்றான்‌ கேதாரி. அயினும்‌ அவன்‌ 
உடம்பு நடுங்கிற்று. 

“இப்பொழுது மணி என்ன?” 

“மூன்று மணி. பொழுது விடிய இன்னும்‌ இரண்டு 
மணி நேரம்‌ இருக்கிறது.” 

“ஐயோ! அப்படியாயின்‌ அது நிச்சயம்‌ பலித்து 
விடும்‌! ஜாக்கிரதையாக இருங்கள்‌! ஏதோ ஒரு பெரும்‌ 
ஆபத்து, என்ன மானக்குறைவோ இழிவோ அல்லது 
உயிருக்கு அபாயமோ உங்களுக்கு நேரிடப்போகிறது. 
இது நிச்சயம்‌. நான்‌ ஜோசியம்‌ அறிந்தவருடைய 
பெண்ணாய்ப்‌ பிறந்தது வீணல்ல!'” 

“அப்படியெல்லாம்‌ ஒன்றும்‌ வராது, வயிற்றுத்‌ 
கொந்தரவினால்‌ நீ கண்ட ஓர்‌ கெட்ட கனவே ஒழிய, 
அது வேறல்ல. கொஞ்ச நாட்களாக உனக்கு உடம்பு 
சரியாக இல்லை. உன்னைப்‌ பார்க்கும்பொழுது எனக்குத்‌ 
தெரிந்தது. உனக்கு வேண்டியவைகளை நீ தைரியமாகச்‌ 
செய்துகொள்ள வேண்டும்‌! நாளைக்கு டாக்டரைக்‌ 
கூப்பிட்டு உன்னைப்‌ பார்க்கச்‌ சொல்லுகிறேன்‌. தற்கால 
நாகரிகமானது இல்லற வாழ்க்கையை இனிது நடத்த 
இதுகாறும்‌ எனக்குப்‌ பொழுதில்லாமல்‌ செய்துவிட்டது. 
இனி நான்‌ அவ்வண்ணம்‌ இல்லாமல்‌ உன்‌ பக்கத்திலேயே 
இருப்பேன்‌.”” 

“என்‌ வலது கண்‌ எவ்வாறு துடிக்கிறது, பாருங்கள்‌! 
அது கெடுதலுக்கு அறிகுறிதான்‌. தெய்வமே, குழந்தை 
களையும்‌ எங்களையும்காப்பாற்று!''—கோகிலத்தின்‌ கண்‌ 
களினின்றும்‌ தாரை தாரையாகக்‌ கண்ணீர்‌ பெருக, 
பொய்த்‌ தேறுதல்கள்‌ கூறிக்கொண்‌் டிருக்கக்‌ கேதாரியால்‌ 
இனி முடியவில்லை. உள்ளுக்குள்‌ அவன்‌ இருதயமும்‌ அமுது 


264 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


நைந்துகொண் டிருந்தது. மனவுறுதி உள்ளவர்களுக்குக்‌ 
கண்ணால்‌ நீர்‌ வடிப்பது அதிகப்படியே ஆயினும்‌, 
உள்ளத்தின்‌ ஊற்றுப்போல்‌ மிதமிஞ்சிப்‌ பெருகிய நீர்‌ 
கரையுடைத்துச்‌ செல்லாதபடி வற்ற அடிக்க, கேதாரி 
கண்மடை திறந்தான்‌. கண்ணீர்‌ வடிப்பதுபோல்‌ மனி 
தனை ஆறுதலுறச்‌ செய்வது இவ்வுலகில்‌ வேறொன்றும்‌ 
இல்லை. ஒருவரை ஒருவர்‌ அன்புடன்‌ தழுவியதால்‌ வரும்‌ 
மனத்திடத்தையும்‌ தேறுதலையும்‌ பெற்று, அவர்கள்‌ 
அணைந்தவாறே அரைமணி நேரத்தில்‌ ஆழ்ந்து உறங்கி 
விட்டனர்‌. 


42 
அணையும்‌ விளக்கு 


நாகலாபுரம்‌ மலையில்‌ வாழ்ந்து வந்த நூற்றுக்‌ 
கணக்கான  கள்வர்களைச்‌ சாதாரணக்‌ குடிகளாகச்‌ 
செய்வதும்‌, அவர்கள்‌ வயிற்றுப்‌ பிழைப்புக்கு வழி 
ஏற்படுத்துவதுமான கடின வேலையை மேற்கொண்டு 
ராமு சென்னைக்குத்‌ திரும்பினான்‌. கவர்மென்டார்‌ தனது 
நூதனமான யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள்‌ என்று 
அவனுக்கு அதிக நம்பிக்கை இல்லை. ஆயினும்‌, தெய்வா 
தனமாகக்‌ காடெல்‌ துரைக்கு அவனிடம்‌ இருந்த பூர்ண 
மதிப்பினாலும்‌ விசுவாசத்தினாலும்‌ அவன்‌ காரியம்‌ 
ஐயமடைந்துவிட்டது. பொதுஜனசமூகமும்‌ பத்திரிகை 
களும்‌ அவனுடைய லோகோபகாரச்‌ செயல்களை இனிது 
பாராட்டலாயின. கனம்‌ பொருந்திய கவர்னர்‌ துரை 
யவர்களும்‌, கேவலம்‌ பேராசை பிடித்தோர்‌, பணம்‌ 
படைத்தோர்‌, மேல்விழுந்து பிடுங்குபவர்‌ இவர்களின்‌ 
பொருட்டு அரசியல்‌ நடத்துவதற்குப்‌ பதிலாக எளிய 
ஜனங்களுக்கு நீடித்த நன்மை புரிந்து, தமது முறை 
யான ஐந்து வருஷகாலத்தைச்‌ சிறப்படையச்‌ செய்ய 
நேர்ந்ததை எண்ணிக்‌ களிப்புற்றார்‌. 

ஒரு நாள்‌ ராமு கடற்கரையில்‌ நடந்து சென்று 
கொண்டிருந்த பொழுது, வக்கீலைப்போல்‌ தோன்றிய 
ஒரு வாலிபன்‌ பக்கத்தில்‌ இருப்பவனிடம்‌, “*கேதாரியை 
நினைத்தால்‌ மிகவும்‌ பரிதாபமாக இருக்கிறது. /' ஒரு 
பாணம்போல்‌ சீறி உயரக்‌ கிளம்பியவன்‌ ஒரே நாளில்‌. 
கீழே விழுந்துவிட்டான்‌! எரிந்துபோன குச்சகூடப்‌ 
பாக்கி இல்லை. வீட்டையும்‌ மனைவி மக்களையும்‌ துறந்து 
சென்னையை விட்டே ஓடிவிட்டான்‌'' என்று கூறிக்கொண் 
டிருந்தது அவன்‌ காதில்‌ விழுந்தது. 


260 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


தன்‌ சொந்த வேலையில்‌ முழுகியிருக்கும்பொழுதும்‌ 
நிதானமற்ற வாழ்வையுடைய கேதாரி ஆற்றின்‌ நடுச்‌ 
சுழலிற்‌ பாய்ந்ததுபோல்‌ இப்பொழுது துன்பத்தில்‌ 
அடிபட்டிருக்கிறான்‌ என்பது ராமுவுக்குத்‌ தெரியும்‌. 
சட்ட சபையின்‌ அங்கத்தினார்களில்‌ ஒருவனாக அவன்‌ 
கேர்ந்தெடுக்கப்பட்டதையும்‌, அதற்குப்பின்‌ அவனைக்‌ 
கெளரவிக்கும்பொருட்டு நடந்த மரியாதைகளையும்‌ 
பத்திரிகைகளினின்றும்‌ ராமு படித்து அறிந்துகொண் 
டான்‌. 

பிறகு அவனது தேர்தல்‌ செல்லாது என்று ஆக்கு 
வதற்குப்‌ பிராது செய்யப்பட்டதும்‌ அவனுக்குத்‌ 
தெரியவர, கேதாரியின்‌ துரதிருஷ்டத்தை எண்ணிப்‌ 
பரிதபித்தானாயினும்‌, முடிவில்‌ அவனே வெற்றி 
அடைந்து விடுவானென்று நம்பினான்‌. அவன்‌ சென்னை 
யினின்றும்‌ ஓடிவிட்டான்‌ என்ற செய்தி இப்பொழுது 
காதில்‌ படவே, கோகிலத்தைப்‌ பற்றியும்‌, அவள்‌ குழந்தை 
களைப்‌ பற்றியும்‌ அவனுக்கு எண்ணம்‌ உண்டாயிற்று. 
உடனே அவர்களைப்‌ போய்ப்‌ பார்த்து வருவதென்று 
தீர்மானித்துக்கொண்டான்‌. அச்சமயம்‌ சமாசாரப்‌ 
பத்திரிகைகள்‌ விற்கும்‌ பையன்‌ ஒருவன்‌ அன்றுமாலை 
வெளிவந்த “ஹிந்து” பத்திரிகையைக்‌ கையில்‌ வைத்துக்‌ 
கொண்டு உரத்த குரலில்‌ கூவ, அவனிடம்‌ ராமு 
ஓரணாக்‌ காசை விட்டெறிந்து தனிப்பிரதி ஒன்றை 
வாங்கிக்கொண்டான்‌. 

பத்திரிகையில்‌ உள்ளூர்ச்‌ செய்திகளாயினும்‌, 
வெளிநாட்டுச்‌ செய்திகளாயினும்‌ அவன்‌ படிக்கும்‌ வழக்‌: 
கம்‌ இல்லை. மற்றவைகளிலிருந்து எடுத்துப்‌ போட்டிருக்‌ 
கும்‌ நல்ல விஷயங்களைமட்டுந்தான்‌ வாசிப்பதில்‌ பிரியா 
முள்ளவன்‌. ஆனால்‌, இப்பொழுது, தலைமையான: 
பெரும்‌ எழுத்துக்களில்‌, டில்லி சட்டசபைக்குக்‌ கேதாரி' 
யின்‌ தேர்தல்‌ தள்ளப்பட்டது. “நியாயத்தவருாக 
ஜனங்களைக்‌ கெடுத்துப்‌ பணம்‌ கொடுத்துத்‌ தன்‌ பக்கம்‌. 
சேரச்‌ செய்த பெருங்குற்றங்கள்‌ அவர்மீது சாட்டப்‌ 


அணையும்‌ விளக்கு 287 


பட்டிருக்கின்றன!” என்று இருந்ததைக்‌ காணவும்‌, 
அதன்‌ அடியில்‌ விவரமாகக்‌ கண்ட விஷயங்களை மேலே 
படிக்க மனமொப்பாமல்‌, மயிலாப்பூர்‌ மாடவீதியில்‌ 
இருந்த கேதாரியின்‌ வீட்டை நோக்கி விரைந்து 
சென்றான்‌. 

கடற்கரையில்‌ கேட்ட வம்பு பொய்யாகவில்லை. 
கனக்கு விரோதமாகச்‌ செய்யப்பட்ட பிரா தில்‌, 
என்ன தீர்ப்பாகும்‌ என்பதைக்‌ கேதாரி முதலிலேயே 
எதிர்பார்த்துவிட்டான்‌. ஏனெனில்‌ கோர்ட்டினுள்ளா 
வது, கோர்ட்டுக்கு வெளியிலாவது, வேறு மேல்யோசனை 
ஏதாவது அவன்‌ செய்யக்‌ கிளம்பும்‌ ஒவ்வொரு 
சமயமும்‌ அவனுக்கு அபஜயமே உண்டாயிற்று. 
ஆனால்‌, அவனைத்‌ தோற்கடித்தவர்கள்‌, தங்கள்‌ புத்தி 
யின்‌ பிரபாவத்தாலும்‌, சீலத்தின்‌ பெருமையாலும்‌ 
இன்றி, ஏராளமான பொருளுதவியினாலேயே அவ்‌ 
வாறு வெற்றி பெற்றவராயினர்‌. அவன்‌ உழைப்பையும்‌, 
இனி வரப்போகும்‌ வரும்படியையும்‌ நம்பி, பதினாயிரம்‌ 
ரூபாய்‌ கடனாக யாராவது கொடுப்பார்களா கில்‌, 
இனியும்‌ அவன்‌ வெற்றி அடைந்து இந்த அபவாதத்தி 
னின்றும்‌ மீண்டு, தன்‌ நன்னடக்கையை நிலைநாட்டி 
யதற்காக மீண்டும்‌ புதிதாக விருந்துகளும்‌ பெறுவது 
நிச்சயம்‌. கேவலம்‌ தன்‌ சாமர்த்தியத்தினாலும்‌ 
தைரியத்தினலும்‌ எளியவன்‌ ஒருவன்‌ பணக்காரனாக 
லாம்‌. ஆயினும்‌, அவ்வாறு ஐசுவரியம்‌ உள்ளவர்களில்‌ 
ஒருவனாகியதும்‌, கூன்‌ இதுகாறும்‌ முயன்று வந்த 
வழிகளை அவன்‌ மாற்றிவிடவேண்டும்‌. வெற்றிக்குப்‌ 
பணமே இவ்வுலகில்‌ அவசியம்‌! தைரியமும்‌ புத்தியும்‌ 
இரண்டாம்‌ பட்சந்தான்‌! 

அன்றிரவு டாகுர்தாஸ்‌ மாளிகையின்‌ மேல்‌ உப்ப 
ரிகையில்‌ படிந்த நிலவு கேதாரியின்‌ மனத்தை மெளன 
மான தத்துவ விசாரணையில்‌ திருப்பிவிட்டது. மார்க்‌ 
கண்டம்‌ ஐயர்‌ கூறியது உண்மையானால்‌, தனக்கு 


288 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


நேர்விரோதமான வழியைப்‌ பின்பற்றி ராமுவும்‌ முன்‌ 
னுக்கு வந்தே இருக்கவேண்டும்‌! சிலவற்றிற்காக நாம்‌ 
நமது முழுப்‌ பலத்துடனும்‌, ஆத்திரத்துடனும்‌, வருஷக்‌ 
கணக்காகப்‌ பாடுபடுகிறோம்‌. நமது விருப்பம்‌ அநேக 
மாக நிறைவேறும்‌ தருணத்தில்‌-விதிவசமான அவ்வெற்றி 
சமயத்தில்‌ - சந்திரன்‌ மேகத்தால்‌ மறைப்புண்டதுபோல்‌ 
நமது மகிழ்ச்சி யாவும்‌ கண்ணீரில்‌ கரைந்துபோக, 
இது பரியந்தம்‌ நாம்‌ பாடுபட்டது உள்பட அனைத்தும்‌ 
சாரமற்ற தாகின்றது! தங்கமானது அளவுக்குமிஞ்சிச்‌ 
செம்பு கலக்கப்‌ பெற்றதுபோல்‌ ஆக, வெகு காம்பீரி 
யத்துடன்‌ எழுந்த அலையும்‌, அதிகமாக மேலெழும்பிய 
தால்‌, கரையில்‌ மோதிச்‌ சிதறுண்டு போகவேண்டியதே 
அல்லவா? 

இவ்வாறான தத்துவ விசாரணையும்‌ மனச்சோர்வும்‌ 
ஒரு பக்கம்‌ இருக்க, அவை யாவற்றிற்கும்‌ அடியில்‌ 
இருபதினாயிரம்‌ ரூபாய்‌ கடன்‌ களிப்பாறைபோல்‌ 
பெயர்க்க முடியாமல்‌ கிடப்பதைக்‌ கேதாரி கண்டான்‌. 
மேல்‌ மண்ணினுடைய வளத்தினால்‌ செடி சீக்கிரத்தி 
லேயே மலரெடுத்திருப்பினும்‌, அடியில்‌ இருந்த களி 
மண்ணைப்‌ பெயர்த்தாலொழிய வேர்‌ அதிக ஆழம்‌ 
கீழே இறங்குவதற்கில்லை. அதைப்‌ பெயர்த்துவிட 
லாம்‌ என்று அவன்‌ எண்ணியிருக்கும்பொழுது அவனது 
மண்வெட்டியும்‌ கோடாரியும்‌ அவன்‌ நண்பர்களால்‌ அப 
கரிக்கப்பட்டப்போயின! வெறுங்‌ கைகளைக்‌ கொண்டு 
வேலை செய்வது முற்றும்‌ அசாத்தியமாகவே, கேதாரி 
யின்‌ மனம்‌ ஓர்‌ உண்மைத்‌ தோழனை நாடி ஆவல்‌ 
கொள்ளத்‌ தொடங்கிற்று. இந்நிலையில்‌ திடீரென்று 
ஓர்‌ உறுதி பிறக்க, கேதாரி ராமுவைப்‌ போய்க்‌ கண்டு 
அவன்‌ காலடியில்‌ சரணமடைவகென்று நிச்சயித்துக்‌ 
கொண்டான்‌. முன்பு ஒரு தரம்‌ சென்னைக்‌ கிறிஸ்டியன்‌ 
காலேஜில்‌ சேரும்பொருட்டு இருவரும்‌ சென்றபொழுது, 
வகுப்பிற்கு வெளியே துணையற்றுத்‌ தனியாக நின்ற 


அணையம்‌ விளக்கு 280 


கேதாரி, தன்‌ வரலாற்றை ராமுவிடம்‌ கூறியவாறே 
இப்பொழுதும்‌ எடுத்துரைத்து அவன்‌ மன்னிப்பைப்‌ பெற 
விரும்பினான்‌. ஆகவே, தன்‌ நண்பன்‌ சென்னையிலேயே 
இருப்பதை அறியாமல்‌ கேதாரி அவனைத்‌ தேடிச்‌ செல்ல 
லானான்‌. 

வெகு நேர்த்தியான கேதாரியின்‌ வீட்டை அணுகி, 
ராமு படியேறியபொழுது மாலை ஆறு மணி ஆகி இருந்‌ 
குது, சாயங்காலத்து மிருதுவான மஞ்சள்‌ வெயிலில்‌ 
கோவில்‌, குளம்‌, தெரு யாவும்‌ முழுகிக்‌ கிடந்தன. கபாலீ 
சுவரரின்‌ தீபாராதனை மணி அடித்துக்கொண் டிருந்தது. 
கோவிலும்‌ குளமும்‌ நடுவில்‌ விளங்க, நான்கு பக்கமும்‌ 
சுற்றி வீதிகள்‌ காணப்பட்டன. மேனி முழுவதும்‌ 
வைரத்தினால்‌ அலங்கரிக்கப்‌ பெற்றவர்களாய்‌ வித 
விதமான வர்ணப்பட்டாடைகள்‌ அணிந்த சீமாட்டி 
கள்‌, விலையுயர்ந்த பெரும்‌ மோட்டார்களில்‌, ஆயாசத்‌ 
துடன்‌ உல்லாசமாகச்‌ சாய்ந்து இங்கும்‌ அங்கும்‌ 
சென்றுகொண் டிருந்தனர்‌. அங்குள்ள கல்லிலும்‌ மண்‌ 
ணிலுங்கூடச்‌ செல்வத்தின்‌ வைபவம்‌ தோன்றலாயிற்று? 
ஆறுபோல, இருபத்தைந்து ஜில்லாக்களினின்றும்‌ கட்சிக்‌ 
காரர்கள்‌ காலபேதம்‌ அற்று வந்து விழும்‌, வக்கீல்‌ 
களின்‌ இருப்பிடமாகிய மாடவீதி அதுவே! அரை நூற்‌ 
டுூண்டுக்கு முன்‌, கோவில்‌ அர்ச்சகார்களான சில குருக்க 
ளைத்‌ தவிர, வேறு ஜனங்கள்‌ அற்று அவ்விடம்‌ ஒரு 
காடுபோல்‌ இருந்தது. 

பளீரென்று சுண்ணாம்பு தீற்றப்பட்டு சலவைக்‌ 
கல்லுக்குமேல்‌ வெளுப்பாயும்‌ வழுவழுப்பாயும்‌ விளங்கிய 
கேதாரியின்‌ வீடு அங்கிருந்த மிக்கநேர்த்தியான வீடுகளில்‌ 
ஒன்றாகக்‌ காணப்பட்டது. படியேறியதும்‌, கேதாரி 
யைப்பற்றித்‌ தான்‌ கேள்விப்பட்டது தவறோ, அல்லது 
அவன்‌ வீடு என்று எண்ணி வேறு வீட்டில்‌ நுழைந்‌ 
தோமோ என்று ராமுவுக்குச்‌ சந்தேகம்‌ உதித்தது. 
ஆனால்‌, வீட்டுவாயிலில்‌ கேதாரியின்‌ பெயர்‌ பித்தளை 
எழுத்துக்களில்‌ பளபளவென்று பிரகாசிக்துக்கொண் 

று. ஐ. ௨.49 


290 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


டிருந்தது? அவன்‌ உட்கார்ந்து வேலைசெய்யும்‌ அறையும்‌, 
கருங்காலி மரத்தில்‌ செய்யப்பட்ட அநேகவித நாற்காலி 
மேஜைகளும்‌, உயர்ந்த புத்தக வரிசைகள்‌ அடங்கிய 
பீரோக்களும்‌ நிறைந்து தொழிலபிவிருத்தி அதிகம்‌ உள்ள 
வன்‌ என்பதை நன்கு விளக்கின. பாது திறந்திருந்த முன்‌ 
கதவின்‌ வழியாக ராமு உள்ளே உற்று நோக்கிப்‌ பிறகு 
தன்னையும்‌ நோக்கிக்கொண்டான்‌. தான்‌ அணிந்‌ 
திருந்த உடை அவ்வளவு உயர்ந்ததாக இல்லாமல்‌: 
இருக்கவே, அப்படிப்பட்ட இடத்தில்‌ காணப்படுவதற்‌ 
குத்‌ தகுதியற்றவனென எண்ணலானான்‌. 

கொடிபோல்‌ மெல்லிய உயர்ந்த உருவமும்‌, அன்பு 
தழைத்த உள்ளத்தை வெளியிடும்‌ இனிய கண்களும்‌ 
உடைய ஒரு பெண்மணி, பத்து வயதுள்ள ஒரு சிறு 
பெண்ணுக்குத்‌ தலைவாரிப்‌ பின்னிக்கொண்‌ டிருந்தாள்‌. 
இரண்டு மூன்று அழகிய சிறுவர்கள்‌ அவளைச்‌ சுற்றி 
உட்கார்ந்திருக்க, யாவரிலும்‌ சிறியதாகக்‌ காணப்பட்ட 
ஒரு பெண்குழந்தை தான்‌ சொல்வதைக்‌ கேட்கவேண்டு 
மென்று பின்புறம்‌ நின்று அவள்‌ முதுகில்‌ அடித்துக்‌ 
கொண்டிருந்தது? அவ்வாறு உட்கார்ந்திருந்தது வேறொரு. 
வரும்‌ அல்ல; அவ்வீட்டின்‌ தலைவி கோகிலமே. 
அநேக வருஷங்களுக்கு முன்பு அவளது விவாக 
தினத்தன்று ஒரே ஒரு தடவையே ராமு அவளைப்‌ 
பார்த்திருந்தான்‌. அப்பொழுதும்‌ வெட்கத்தினால்‌ அவன்‌ 
நேரே பார்க்கவில்லை யாயினும்‌ அந்தச்‌ சிறு வயதிலும்‌ 
அவள்‌ மிகவும்‌ அழகுடையவளாக இருந்ததாகவே அவ 
னுக்குத்‌ தோன்றிற்று. ஆயினும்‌, நெடு நாட்கள்‌ 
ஆகிவிட்டதால்‌, தெளிவற்ற அந்த ஞாபகம்‌ முற்றும்‌. 
அழிந்தபோக இப்பொழுது அவளைப்‌ பார்த்ததும்‌ 
வசந்த காலத்தில்‌, காய்ந்த புல்‌ மறுபடியும்‌ பசுமை 
யாகக்‌ கிளம்புவதுபோல்‌, அவன்‌ உள்ளத்தில்‌ அந்த 
நினைவு மீண்டும்‌ தெளிவு கொண்டு பிறந்தது. இவ்வளவு 
ஆடம்பரத்தின்‌ மத்தியிலும்‌ அவள்‌ சாதாரணமான 
ஆடை அணிந்து, சாதாரண வேலையே செய்துகொண் 


அணையும்‌ விளக்கு 291 


டிருந்ததைக்‌ காண, ராமுவுக்குச்‌ சந்தோஷம்‌ உண்‌ 
டாயிற்று. 

ஏனெனில்‌, கேதாரியின்‌ மனைவி, பருத்த சரீரம்‌ 
உடையவளாய்‌, உயர்ந்த பச்சைப்‌ பட்டாடை அணிந்து 
சோர்ந்த விழிகளுடன்‌ புத்தகமும்‌ கையுமாகச்‌ சாய்வு 
நாற்காலியில்‌ படுத்திருப்பாள்‌ என்று அவன்‌ எண்ணி 
யிருந்தான்‌. கன்‌ யோசனைகளிலும்‌ தன்‌ குழந்தை 
களின்‌ மீதுமே முற்றும்‌ கவனம்‌ செலுத்திய கோகிலம்‌, 
வேற்றுருவம்‌ ஒன்று வாயிற்படியில்‌ நின்று மறைப்பதை 
உணரவில்லை. மாதர்களின்‌ எதிரில்‌, எப்பொழுதும்‌ 
ஆழ்ந்த இனிமை தொனிக்கும்‌ அரிய குரல்படைத்த ராமு, 
“கேதாரி வீட்டில்‌ இருக்கிறாரா?” என்று கேட்டான்‌. குலை 
நிமிராமலே கோகிலம்‌, “*இல்லை'' என்று பதில்‌ உரைத்‌ 
தாள்‌. வனப்பு வாய்ந்த அவளது தோற்றத்தையும்‌ 
தாழ்ந்த கண்ணிமைகளின்‌ அழகையும்‌ கண்டு சிறிது 
மயங்கியவனாக ராமு ஒரு நிமிஷம்‌ நின்றான்‌. அவன்‌ 
போய்விட்டானா என்று அறிய, கோகிலத்தின்‌ தலை தானா 
கவே சற்று நிமிர, அவர்கள்‌ இருவர்‌ கண்களும்‌ ஒன்று 
பட்டன. உடனே ராமு திரும்பி வீதியில்‌ இறங்கினான்‌. 

சூரியனுடைய செங்கதிர்களினால்‌ ஸ்பரிசிக்கப்பட்ட 
தாமரை போலும்‌, இரண்டு வடிவு கொண்ட கனவு 
போலும்‌ ஓர்‌ அறிவுணர்ச்சி கோகிலத்தின்‌ சரீரத்தினுள்‌ 
பரவியது. அநேக வருஷங்களுக்கு முன்‌ கன்‌ விவாக 
தினத்தன்று, அந்தச்‌ சந்தடியில்‌ ஒரே ஒரு தடவை கடைக்‌ 
கண்ணால்‌ ராமுவை அவள்‌ பார்த்திருந்தாளாகையால்‌, 
அவன்‌ முகம்‌ அவளுக்குச்‌ சரியாக ஞாபகம்‌ இல்லை. 

சுவரில்‌ தொங்கிக்கொண் டிருந்த ராமுவின்‌ 
படத்தை நோக்கினாள்‌. தனது கணவனுக்கு அவன்‌ 
செய்த பேருதவிகளுக்காக நன்றியறிதலுடன்‌ தன்‌ 
கண்மலர்‌ கொண்டு அந்தப்‌ படத்தை அவள்‌ அர்ச்சிக்‌ 
காத நாள்‌ இல்லை. அவ்வுருவம்‌ அவள்‌ மனத்தில்‌ நன்றாகப்‌ 
பதிந்திருந்தது. பெண்களின்‌ இயற்கைப்படி ராமுவை 
ஒரு கணத்தில்‌ அடையாளம்‌ கண்டுகொண்ட கோகிலம்‌, 


292 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


உடனே எழுந்து, **இப்பொழுது வந்துவிட்டுப்போகி।றரே, 
அந்த மாமாவை ஓடிப்போய்‌ இங்கே அழைத்து வா?!” 
என்று தன்‌ மூத்த மகளை ஏவினாள்‌. அவ்வாறே அந்தப்‌ 
பெண்‌ போய்க்‌ கூப்பிட, சிறிது ஆச்சரியமுற்ற ராமுவும்‌ 
மகிழ்வு பூத்த உள்ளத்துடன்‌ திரும்பி வந்தான்‌. கோகிலம்‌ 
அவன்முன்‌ வந்து நமஸ்கரித்தாள்‌. அவள்‌ செய்கை 
யைக்‌ கண்ட வியப்பினால்‌ அவனுக்குத்‌ தன்‌ கண்களையே 
தம்ப முடியவில்லை. 

“நான்‌ லஜ்ஜை அற்றவளாகத்‌ தங்களுக்குத்‌ 
தோன்றினால்‌, மன்னிக்க வேண்டுகிறேன்‌!” என்றாள்‌ 
கோகிலம்‌. , 

“எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்‌ இந்தக்‌ கஷ்ட 
காலத்தில்‌, உடன்‌ பிறந்த சகோதரன்‌ போன்ற, ஓர்‌ 
உண்மை நண்பரைக்‌ கபாலீசுவரரே எங்கள்பொருட்டு 
அனுப்பியிருக்கிறார்‌ என்று தோன்றுகிறது. என்‌ கணவர்‌ 
இவ்விடம்‌ விட்டுச்‌ சென்று மூன்று நாட்கள்‌ ஆகின்றன. 
எங்கே சென்றிருக்கிறார்‌ என்று எனக்குத்‌ தெரியாது. 
இந்தக்‌ குழந்தைகள்‌...... 

“கோகிலம்‌, எழுந்திரு. என்னை இன்னானென்று 
எப்படி அறிந்துகொண்டாய்‌?”” 

“அதோ சுவரில்‌ தொங்கும்‌ தங்கள்‌ உருவப்படம்‌ 
என்‌ இருதயத்தில்‌ எழுதப்பெற்றதுபோல்‌ பதிந்து கிடக்‌ 
கிறது. இவ்வளவு வருஷங்களாக என்‌ கணவர்‌ தங்கள்‌ 
விஷயத்தில்‌ மிகவும்‌ நன்றி மறந்தவராக இருந்தார்‌. 
ஆனால்‌, இப்பொழுது...” 

“உங்களுக்கு என்ன கஷ்டம்‌, கோகிலம்‌? நான்‌ 
சென்ற தடவை சென்னைக்கு வந்திருந்தபொழுது, 
கேதாரியின்‌ பெயர்‌ பிரதானமாக மிகவும்‌ செல்வாக்‌ 
குப்‌ பெற்றல்லவோ விளங்கிக்கொண்‌ டிருந்தது? சட்ட 
சபைக்கு அபேட்சகனாக நின்றதுகான்‌ அவனை நேர்‌ வழியி 
னின்றும்‌ பிறழச்‌ செய்து, பெரும்‌ கேடும்‌ விளைத்த. 
தென்று நினைக்கிறேன்‌!'” 


அணையும்‌ விளக்கு 293 


“*வெகு நாட்களுக்கு முன்‌ உங்களை விட்டுப்‌ பிரிந்த 
தோஷமே முற்றி, இவ்வண்ணம்‌ ஆயிற்றே யொழிய 
வேறல்ல, மேம்பதவியிற்‌ பேராசையற்று, எதற்கும்‌ 
துணிந்தவராக, வந்த வரும்படியை யெல்லாம்‌ செல 
வழித்ததுடன்‌, அதைச்‌ சரியென்று கூறுவதற்கு வேண்‌ 
டிய நியாயங்களையும்‌ அவர்‌ சொல்லி வந்தார்‌. 

கோகிலத்தின்‌ மொழிகள்‌ கல்வியறிவில்‌ சிறந்து 
விளங்குவது ராமுவின்‌ மனத்தில்‌ பதிந்தது. 

்‌“ஏங்களுக்குப்‌ பேருபகாரியான தங்களிடம்‌ முழு 
வரலாற்றையும்‌ எடுத்துக்கூறி, என்‌ உள்ளத்துக்குச்‌ 
சற்று நிம்மதியளிக்க விரும்புகிறேன்‌. உடன்பிறந்த 
சகோதரன்போல்‌ என்னிடம்‌ அன்பு பாராட்ட வேண்டும்‌. 
இன்றிரவு இவ்விடமே இருங்கள்‌. என்‌ கணவர்‌ வந்தவர்‌ 
களை உபசரிக்கும்‌ மனதுடையவராதலால்‌, நமக்குக்‌ தெரி 
யாத தெய்விக சக்தியொன்று அவரிடம்‌ இந்தச்‌ செய்தி 
யைக்‌ கூறி ஒரு மணி நேரத்திற்குள்‌ அவரை இங்கே ஒரு 
வேளை திரும்பிவரச்‌ செய்தாலும்‌ செய்யலாம்‌[”” 

“நீ கூறுவதை அறிந்தேன்‌. கோகிலம்‌! இவ்வளவு 
கஷ்ட காலத்திலும்‌ உன்‌ குழந்தைகளுடன்‌ நீ இவ்வளவு 
வீண்‌ ஆடம்பரமின்றி இருப்பதைக்‌ காண எனக்கு எவ்‌ 
வளவோ பெருமையும்‌ சந்தோஷமும்‌ உண்டாகின்றன. 
ஒருவேளை உனக்குத்‌ தெரியாதிருக்கலாம்‌. உன்‌ ஜாதகத்‌ 
தைக்‌ கண்டதும்‌, ஏதோ ஒரு சூட்சும திருஷ்டி பெற்றவ 
னாய்‌, நான்தான்‌ உன்னைத்‌ தேர்ந்தெடுக்கும்படி கேதாரி 
யிடம்‌ கூறியவன்‌.” 

“அது எனக்குத்‌ தெரியும்‌? என்று கோகிலம்‌ 
சிறிது வெட்கத்துடன்‌ கூறினாள்‌. “இன்றிரவு என்னை 
மதித்து, இங்கேயே சாப்பிட வேண்டும்‌. அவர்‌ இல்‌ 
லையே என்று நீங்கள்‌ யோசிக்க வேண்டாம்‌. நான்‌...” 

“இல்லை, கோகிலம்‌! * அந்த யோசனை ஒன்றும்‌ 
இல்லை. நாளைக்‌ காலை ஜானகியையும்‌ அழைத்துக்‌ 
கொண்டு இங்கே வருகிறேன்‌. உன்னுடன்‌ அநேக 
விஷயங்கள்‌ பேச வேண்டும்‌. ஜானகி இன்றிரவு இவ்‌ 


204 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


வூருக்கு வந்துவிடுவாள்‌. அவளை அழைத்துவர ஆள்‌ 
அனுப்பியிருக்கிறேன்‌. இங்கே ஒரு மாதம்போல்‌ இருப்‌ 
பாள்‌. ஏழுமணி ரெயிலில்‌-—”்‌ 

“அப்படியானால்‌, மோட்டாரை ஸ்டேஷனுக்கு 
அனுப்பி, அவளை நேராக இங்கே அழைத்து வந்துவிடச்‌ 
சொல்லுகிறேன்‌.”” 

“அம்மா மிக்கு எத்தனை குழந்தைகளேென்று மாமா 
வைக்‌ கேள்‌, அம்மா'' என்று ராமுவைப்‌ போய்‌ 
அழைத்து வந்த சிறுமி கேட்டாள்‌. 

“நான்‌ கேட்க எண்ணியதை அவள்‌ கேட்டுவிட்‌ 
டாள்‌” என்றாள்‌ கோகிலம்‌. 

“ஒரு பெண்ணும்‌, ஒரு பிள்ளையும்‌” என்றான்‌ ராமு, 
அந்தச்‌ சிறுமியின்‌ கன்னத்தில்‌ வேடிக்கையாகக்‌ கிள்ளிக்‌ 
கொண்டே. குழந்தைகள்‌ அனைவரும்‌ அதைக்‌ கேட்டுக்‌ 
கைகொட்டிச்‌ சந்தோஷித்தனர்‌. 

““மோட்டாரா? வேண்டவே வேண்டாம்‌! யாராவது 
ஓர்‌ ஆளை ஸ்டேஷனுக்கு அனுப்பி, அவளை இங்கே வந்து 
விடும்படி கூறினால்‌ ஜட்கா வைத்துக்கொண்டு வந்துவிடு 
வாள்‌. எங்களுக்கு வழக்கந்தான்‌,”” 

“மோட்டார்‌ இருக்கும்பொழுது ஏன்‌ கூடாது? 
அதுவும்‌ அதிக நாட்கள்‌ இங்கே இருக்கப்போவ 
தில்லை. இதுவே கடைசி முறையாக ஒருவேளை இருந்தா 
லும்‌ ஒரு நல்ல காரியத்தின்‌ பொருட்டுச்‌ சென்றதாக 
ஏன்‌ இருக்கலாகாது?” * 

“நீ கூறுவது மிகவும்‌ பரிதாபத்தை உண்டு 
பண்ணுகிறகே, கோகிலம்‌” 

“சீக்கிரத்தில்‌ யாவற்றையும்‌ அறிந்துகொள்ளுவீர்‌ 
கள்‌; எங்களுக்கு எல்லாம்‌ போய்விட்டது! தேர்தலும்‌ 
செல்லாது என்று ஆகிவிட்டால்‌, அவருக்கு அப்புறம்‌ 
குலைகிளப்ப வழி இல்லை.” தான்‌ கடைசியாகக்‌ கேட்ட 
சமாசாரத்தை ராமு அவளிடம்‌ கூறவில்லை. 

““சாமானியமான துக்கங்களும்‌ சந்தோஷங்களும்‌ 
உள்ள சாந்தமான கிராம வாழ்க்கையைப்போல்‌ சிறந்தது 


அணையம்‌ விளக்கு 295 


எதுவும்‌ இல்லை. சென்னையில்‌ யாவும்‌ வீண்‌ டம்பமே: என்‌ 
கணவரது பேராசைக்கும்‌ முடிவில்லை. அதுவே எங்கள்‌ 
நாசத்திற்குக்‌ காரணமாயிற்று. ஒருநாளும்‌ அமைதி 
என்பதையே அவர்‌ அறியாதவர்‌ ஆகிவிட்டார்‌. 

“இராம வாழ்க்கையே சிறந்ததென்று நான்‌ 
எண்ணியதுடன்‌, அவ்வாறே வெளியிட்டுக்‌ கூறியும்‌ 
இருக்கிறேன்‌. ஆயினும்‌, கோகிலம்‌, நீ மனம்‌ தளர 
வேண்டாம்‌, கேதாரி இயற்கையில்‌ உயர்ந்த குணம்‌ 
உடையவன்‌.  இவ்வூரன்றோே அவனைக்‌ கெடுத்துவிட்‌ 
டது? சீக்கிரத்தில்‌ நேராகிவிடுவான்‌.”்‌ 

“அதற்குக்‌ காலம்‌ கடந்துவிட்டது. இரண்டொரு 
வருஷங்களுக்கு முன்பு நீங்கள்‌ இங்கே வந்திருந்தால்‌...”” 
என்று கோகிலம்‌ தனக்குள்ளேயே மெதுவாகச்‌ சொல்‌ 
லிக்கொண்டாள்‌. இவ்வாறு அவர்கள்‌ எட்டு மணி 
வரையில்‌ பேசிக்கொண் டிருந்தபொழுது, வெளியில்‌ 
மோட்டார்‌ வந்து நின்றது. 

ஜானகியும்‌ அவள்‌ குழந்தைகளும்‌ மட்டுமின்றி, 
கேதாரியும்‌ வண்டியிலிருந்து இறங்கினான்‌. மோட்‌ 
டாரிலிருந்து ஒரே குதியாசக்‌ குதித்து, கேதாரி 
ராமுவின்‌ கால்களில்‌ விழுந்து நமஸ்கரித்துப்‌ பச்சாத்‌ 
தாபமும்‌ விசனமும்‌ குடிகொண்ட குரலில்‌, ““என்‌ 
குற்றங்களை யெல்லாம்‌ மன்னிப்பாய்‌, ராமு! காலே 
ஜில்‌ படித்தபொழுது நம்‌ இருவருக்குள்ளும்‌ ஏற்பட்ட 
அன்பின்‌ பொருட்டாவது நீ மன்னிக்கவேண்டும்‌. 
என்‌ நன்றியற்ற தனத்திற்காக நான்‌ ஏற்கனவே 
அதிகமாக அநுபவித்தாகிவிட்டது? இப்பொழுதுதான்‌ 
எனக்கு எல்லாம்‌ விளங்குகிறது. ஆயினும்‌, அந்தோ! 
இனி என்ன பிரயோஜனம்‌?” என்று துக்கித்தான்‌. 

“கேதாரி, உன்‌ செய்கை மிகவும்‌ நன்ளுயிருக்‌ 
கிறது!  நண்பர்களுள்‌ இக்காலத்தில்‌ இவ்வாறான 
வழக்கம்‌ இல்லையே!” என்றான்‌ ராமு. 

ராமு, நான்‌ உன்னைவிட வயதில்‌ சிறியவன்‌. ஓவ்‌ 
வொன்றிற்கும்‌ உனக்கே கடமைப்பட்டவனாக இருக்‌ 


20௦ முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


கிறேன்‌. உன்‌ காலில்‌ விழுந்து நமஸ்கரிக்காவிடில்‌ 
என்‌ மனம்‌ திருப்தியடையாது. நான்‌ முற்றும்‌ மாறி 
விட்டேன்‌ என்பதற்கு அதுவே ஓர்‌ அறிகுறியாகும்‌. 
இதற்காகத்தான்‌, உன்னைத்‌ தேடி, மூன்று நாட்க 
ஞக்கு முன்‌ ஊரை விட்டுச்‌ சென்றவன்‌, ஜானகியைகத்‌ 
தூசியில்‌ கண்டு அவளுடன்‌ புறப்பட்டு இங்கே வந்து 
சேர்ந்தேன்‌.”்‌ 

““நல்ல யோசனை செய்தாய்‌! அதுவே சுபமாகத்‌ 
தோன்றுகிறது! * 

“இந்த நிமிஷம்‌ முதல்‌ நான்‌ வேறு மனிதன்‌ ஆகி 
விட்டேன்‌. ராமு, என்னை உன்‌ அடியனாக ஏற்றுக்கொள்‌.” 

“அல்ல; முன்போல்‌ நண்பனாக என்று சொல்‌?” 
என்ரான்‌ ராமு. 

ஒரு நிமிஷம்‌ பொறுத்து, மீண்டும்‌, **கேதாரி, 
உனது தேர்தல்‌ அக்கிரமமென்று தள்ளப்பட்டது 
எனக்கு வருத்த மில்லை. மேம்பதவியில்‌ பேராசைகொண்டு 
வாழ்வது வெறுக்கத்தக்கது' என்றான்‌. 

££ஆகா! அவ்வாறு தீர்ப்பாகி விட்டதா? அனால்‌ 
இப்படி ஆகுமென்று எனக்கு முன்பே தெரியுமாகை 
யால்‌ நான்‌ ஆச்சரியப்படவில்லை”” என்றான்‌ கேதாரி. 

““ஆஅம்‌, அவ்வாறுகான்‌ சாயந்தரப்‌ பத்திரிகைகளில்‌ 
வெளியாகி இருந்தது.” 

“நல்லது, அப்படியே இருக்கட்டும்‌! மார்க்கண்டம்‌ 
ஐயர்‌ மகிழ்வெய்துவதில்‌ எனக்கு ஆட்சேபம்‌ இல்லை. 
ராமு, உன்னிடம்‌ எவ்வளவோ சமாசாரங்கள்‌ சொல்ல 
வேண்டியிருக்கின்றன. வா, நாம்‌ வெளியில்‌ போய்வரு 
வோம்‌. அதற்குள்‌ ஜானகியும்‌ கோகிலமும்‌ ஒருவரை 
ஒருவர்‌ நன்றாக அறிந்துகொள்ளட்டும்‌. வெண்‌ 
தாமரை பூத்ததுபோல்‌ அகாயத்தில்‌ சந்திரன்‌ பிர 
காசிக்க, இன்றிரவு மிகவும்‌ ரமணீயமாக இருக்கிறது. 
முன்போல்‌ கடற்கரையில்‌ சிறிது நேரம்‌ இருந்துவிட்டு 
வருவோம்‌. என்‌ வாழ்நாட்கள்‌ இனி எவ்வண்ணம்‌ ஆவது 
என்பதை நீதான்‌ மறுபடியும்‌ புதிதாக அமைக்க 


அணையும்‌ விளக்கு 297 


வேண்டும்‌. இனி இவ்வக்கீல்‌ தொழிலை விட்டு, ஒரு துறவி 
யாக உன்‌ வழியைப்‌ பின்பற்றுவேன்‌!” 

“என்‌ வழியா? நான்‌ துறவியா என்ன? எவ்வ 
ளவோ காரியங்களை ஏற்றுக்கொண்‌ டிருக்கும்‌, சட்டை 
யும்‌ தலைப்பாகையும்‌ அணிந்த புத்தியற்ற ஓர்‌ உத்தி 
யோகஸ்தன்‌ அன்றோ? நான்‌?” 

££ அயினும்‌ இவ்வேலையின்‌ மத்தியிலும்‌ நீ ஓர்‌ 
துறவியைப்போலவே நடந்துகொள்ளுகிறாய்‌. இந்த மூன்று 
நாட்களில்‌ உன்‌ வாழ்வின்‌ தாத்பரியத்தையும்‌, அதி 
லிருந்து வெளியாகும்‌ உபதேசத்தையும்‌ நான்‌ அறிந்து 
விட்டேன்‌. இதுவரையும்‌ எனக்கு அவை விளங்கவில்லை. 
என்‌ லட்சியங்கள்‌ இப்பொழுது மாறிவிட்டன!” 

“சரி கேதாரி! சாப்பிட்ட பிறகு நாம்‌ கடற்‌ 
கரைக்குச்‌ சென்றுவிட்டு வருவோம்‌, நிலவு பொழியும்‌ 
இரவே தத்துவ விசாரணையையும்‌ பெரிய மனச்சமா 
தானத்தையும்‌ அளிக்கவல்லதாம்‌!”” என்றான்‌ ராமு. 


43 
சம்பாஷணை 

எப்பொழுதும்‌, கேதாரி பல யோசனைகளில்‌ 
ஆழ்ந்த மனத்தினனாய்‌, இலையைக்‌ கவனிக்காமலே 
வாய்‌ பேசாது சாப்பிடுவது வழக்கம்‌. ஆனால்‌, கோகி 
லமோ ஏழை, பணக்காரர்கள்‌ என்ற பேதம்‌ பாராட்‌ 
டாமல்‌, வந்தவர்களை எப்பொழுதும்‌ இனிமையாக 
உபசரிப்பாள்‌. ராமுவின்‌ வரவானது உணர்த்த 
அரியதோர்‌ களிப்பை அவள்‌ இருதயத்தில்‌ ஊட்ட, 
கதன்‌ வீட்டில்‌ அவன்‌ தங்கியது, ஓர்‌ தேவதையே அங்கே 
எழுந்தருளியிருப்ப தாக அவளுக்குத்‌ தோன்றிற்று. 
இந்தப்‌ புதிய பக்தியினால்‌ எழுந்த களிப்பில்‌ அவள்‌ கால்‌ 
கள்‌ பூமியில்‌ பதியாது பறப்பனபோலத்‌ தோன்றவே, 
கோகிலம்‌ தானே சிரத்தையுடன்‌ ராமுவுக்குப்‌ பரி 
மாறலானஞாள்‌. 

விருந்தினர்களிடம்‌ தான்‌ சாதாரணமாக நடந்து 
கொள்ளும்‌ மாதிரியும்‌, தனது அகாரக்‌ கிரமமுமே திடீ 
ரென்று மாறுதல்‌ அடைந்துவிட்டதென்று, கூடப்‌ 
புசித்துக்கொண் டிருந்த கேதாரியும்‌ எண்ணினான்‌. 
உண்பதில்‌ உண்டாகும்‌ உள்ளக்‌ கிளர்ச்சியை உணர்ந்த 
வனாக உணவே யாவற்றிற்கும்‌ அதாரமாக இருப்ப 
தால்‌, அதை வெகு பக்தி சிரத்தையுடன்‌ உட்கொள்ள 
வேண்டுமென்று கண்டுகொண்டான்‌. மெளனமாகப்‌ 
புசிப்பதே பார்ப்பதற்கு அழகென்று தனவந்தர்கள்‌ 
மதிக்க, ராமு, எப்பொழுதும்‌, அதற்கு ஓர்‌ பரிசுத்த 
மான உயர்ந்த அர்த்தத்தைக்‌ கற்பித்துக்‌ கொண்டாடு 
வது வழக்கம்‌. போஜனம்‌ முடிந்தது. கோகிலத்தின்‌ 
இனிய உபசாரத்தினால்‌ இன்ன விதமென்று கூறமுடியாத 
ஒரு ரசி அதற்கு உண்டாக, ராமுவும்‌ ஒவ்வொன்றையும்‌ 
திருப்தியுடன்‌ உட்கொண்டான்‌, சாப்பிட்ட த 
கேதாரியும்‌ ராமுவும்‌ கடற்கரை சென்றனர்‌. 


சம்பாஷணை 299 


சிறு வயதில்‌ இருந்த குழந்தைத்தனமான வியப்பு 
ஜானகியினிடம்‌ இப்பொழுதும்‌ விளங்கிற்று. முத்து 
முதலி தெரு 15-ஆம்‌ நம்பர்‌ வீட்டில்‌ இருந்தபொழுதே, 
அவள்‌ மைலாப்பூரின்‌ செல்வச்‌ இறப்பைப்பற்றிக்‌ கேள்‌ 
விப்பட்டிருந்தாளாயினும்‌, கேதாரியின்‌ வீட்டின்‌ அழகை 
யும்‌ வைபவத்தையும்‌ கண்டவுடன்‌ முதலில்‌ சிறிது பிர 
மித்து நின்றாள்‌. கோகிலத்தைக்‌ காண, அவளுக்குப்‌ பின்‌ 
னும்‌ வியப்பு மேலிட்டது. அவளது துவண்ட உயர்ந்த 
உருவத்தின்‌ அழகும்‌ அவயவங்களின்‌ வடிவும்‌, முகக்களை 
யும்‌, அவளது இயற்கையான இனிமையும்‌, தயக்கமற்ற 
மொழிகளின்‌ தெளிவும்‌ ஜானகிக்கு மிகவும்‌ புதியன 
வாகவே தோன்றின. அங்கிருந்த மின்சார விளக்நின்‌ 
ஒளியைச்‌ சீதை கண்டு திகைத்ததுபோலவே, அவளும்‌ 
கோலைத்தைக்‌ களங்கமற்ற வியப்புடன்‌ நோக்கலானாள்‌. 


போஜனம்‌ முடித்ததும்‌, வெற்றிலை போட்டுக்‌ 
கொண்டே, கோகிலம்‌ அதுவே பேச்சைக்‌ கிளப்பிவிட்‌ 
டதுபோல்‌ சம்பாஷணையைத்‌ தொடங்கினாள்‌. “இரண்டு 
மணி நேரத்திற்கு முன்பு, எங்களுடைய கஷ்டகாலத்தில்‌ 
கடவுள்‌ ஓர்‌ அருமைத்‌ கோழியை எனக்கு அளிப்பார்‌ 
என்று நான்‌ கனவிலும்‌ கருதவில்லை!” என்றாள்‌. 

“மரத்‌ தின்மேலிருந்து, இனிய குரலுடன்‌ பாடும்‌ 
பறவையாகிய உனக்கு என்ன கஷ்டம்‌, கோகிலம்‌? 
கேதாரியும்‌ இவ்வாறுதான்‌ பேசுகிறான்‌. அரண்மனை 
போன்ற இந்த வீட்டில்‌, செல்வமும்‌ பெருமையும்‌ தவிர 
வேறொன்றும்‌ என்‌ கண்ணுக்குப்‌ படவில்லை! அவைகளை 
வியப்புடன்‌ நோக்கவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது. 
கட்டழகமைந்த ஒர்‌ அரசிபோல்‌ நீவிளங்குதிறாய்‌, 
கோகிலம்‌, உனக்கு என்ன குறை? விசனகரமான குரலை 
யும்‌ பார்வையையும்‌ நீ மேற்கொள்ள வேண்டிய அவ 
சியமே இல்லையே! நான்‌ பார்த்த வீடுகளில்‌, செல்வமும்‌, 
செல்வச்‌ சிறு மக்களும்‌ நிறைந்து, ஒளிபொருந்திய வீடு 
இதுவே. கேதாரி பெரும்‌ பாக்கியசாலி” என்றாள்‌ ஜா ௨. 


500 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


““அயினும்‌, ஜானகி! இந்தப்‌ பிரகாசமெல்லாம்‌ 
மேல்‌ பூச்சே! உள்ளே அநேக கோரமான விஷயங்களை 
வெளித்‌ தெரியவொட்டாமல்‌, இந்தப்‌ பிரகாசம்‌ மறைத்‌ 
துக்கொண் டிருக்கிறது. நகர வாழ்க்கையை நீ அறு 
யாய்‌. | இந்த வெளி வேஷமும்‌ டம்பமும்‌ உள்ளுக்குள்‌ 
புஷ்பத்தைப்‌ பூச்சி அரிப்பதுபோல்‌ அரித்துக்கொண் 
டிருக்கின்றன.] நான்‌ எல்லாவற்றையும்‌ கூறுகிறேன்‌, 
டன்‌ 

“எனக்கு அந்தக்‌ கதை யெல்லாம்‌ வேண்டாம்‌! 
உன்னுடன்‌ இருப்பது எனக்கு எவ்வளவோ ஆனந்தமாக 
இருக்கிறது. வீண்‌ வருத்தம்‌ பாராட்டும்‌, துக்ககரமான 
விஷயங்களைக்‌ கூறி அந்த ஆனந்தத்தைக்‌ கெடுக்காதே. 
நான்‌ கேதாரிக்கு உறவினள்‌ என்பது உனக்குத்‌ தெரியும்‌ 
அல்லவா??? 

““டகுரியும்‌!”” 

“என்‌ தாயும்‌ நானும்‌ திக்கற்றுத்‌ தனியாக எளிய 
நிலைமையில்‌ வருந்திக்கொண் டிருந்தபொழுது, கேதாரி 
யின்‌ முயற்சனாலேயே எனக்கு விவாகம்‌ நிறைவேறிற்று 
என்பதையும்‌ அறிவாயா?” 

““அந்தச்‌ சங்கதியும்‌ எனக்குத்‌ தெரியும்‌, அது உன்‌ 
கணவர்‌ செய்த உதவிக்குப்‌ பதில்‌ செய்ததே ஒழிய, 
வேறல்ல. அவர்தான்‌ என்‌ கணவருக்கு என்னைத்‌ 
தேர்ந்தெடுத்தவர்‌!”* 

““அயினும்‌, அதற்காக அவரே முன்‌ தின்று முயற்சி 
செய்யவில்லையே!” 

இச்சமயத்தில்‌ சதை தன்‌ தாயினிடம்‌ ஓடிவந்து, 
“அம்மா, இவ்வீடு எவ்வளவு அழகாயிருக்கிறது! நாம்‌ 
இங்கேயே இருந்துவிட்டால்‌ என்ன? அவக்கள்‌ எல்லாரும்‌ 
நிறையப்‌ பொம்மைகள்‌ வைத்துக்கொண்‌ டிருக்கிறார்கள்‌, 
அம்மா! தம்பிக்கு ஒரு பொம்மை மோட்டார்‌ வாங்கக்‌ 
கூடாதா? அவன்‌ அழுகிறானே!”* என்றாள்‌. 

“உன்‌ தந்தை பணக்காரரல்ல, சீதா! நம்மால்‌ 
அவை எல்லாம்‌ வாங்க முடியாது!” * என்றாள்‌ ஜானகி. 


சம்பாஷணை ௦01 


“ஏன்‌ அப்பா பணக்காரராக இல்லை? அவருக்கு 
மட்டும்‌ ஆட்கள்‌ இல்லையா? ஷர்ட்டு, கோட்டு, கைத்தடி 
எல்லாந்தான்‌ இருக்கின்றனவே! எவ்வளவோ பேர்‌ அவ 
ருக்கும்‌ சலாம்‌ வைக்கிறார்களே?' * 

“அப்பா வந்தவுடன்‌ கேள்‌.'* 

*சீதா, இவையெல்லாம்‌ உன்னுடையவைதாம்‌! 
உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்‌, உன்‌ அம்மா 
கூறுவதை நம்பாதே. இவ்வுலகில்‌ உன்‌ தந்தையைப்‌ 
போல்‌ செல்வம்‌ உள்ளவர்‌ கிடையாது” என்று கூறிய 
பொழுது கோகிலத்தின்‌ குரல்‌ தழுதழுத்தது. 

“அம்‌, அவரைப்போல்‌ நல்ல அப்பா இருக்கமாட்‌ 
டார்‌. அம்மாதான்‌ எப்பொழுதும்‌ என்னைக்‌ கோபித்துக்‌ 
கொள்ளுகிறாள்‌. அவள்‌ என்னைக்‌ கிள்ளும்போதெல்‌ 
லாம்‌, நான்‌ அழுதுகொண்டு அப்பாவிடம்‌ ஓடிப்போய்‌ 
விடுவேன்‌. அவர்‌ முகத்தைப்‌ பார்த்துச்‌ சிரித்துக்‌ 
கொண்டே, அவர்‌ தலை கழுத்து எங்கும்‌ முத்தமிடும்‌ 
வரையும்‌, அவர்‌ என்னை முதுகில்‌ தட்டிக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டே இருப்பார்‌.” 

இவ்வாறு வெகு நேரம்‌ பல விஷயங்களையும்பற்றி 
ஜானகியும்‌ கோலமும்‌ பேசிக்கொண்‌ டிருந்தனர்‌. கடை 
சியாக ஜானகிக்கு இனிப்‌ பேசுவதற்கு விஷயங்கள்‌ அற்‌ 
றுப்‌ போக, நித்திரையும்‌ அவள்‌ கண்ணைச்‌ சுழற்றத்‌ 
தொடங்கிற்று. அவளைப்போல்‌ கள்ளம்‌ கபடமற்றவளும்‌, 
இனிமையும்‌ அழகும்‌ பொருந்தியவளும்‌ ஒருவரும்‌ இல்லை 
என்று கோகிலம்‌ நினைத்தாள்‌. அவளைப்‌ பற்றியாவது, 
அவள்‌ சுற்றுவட்டத்தைப்பற்றியாவது ஜானகி முற்றும்‌ 
அறியமாட்டாதவளாக இருந்தும்‌, அவளிடம்‌ பிறரைக்‌ 
கவரும்‌ ஏதோ அரிய சக்தி இருக்கிறது என்றுமட்டும்‌ 
உணரலானாள்‌. ராமுவையும்‌ கேதாரியையும்‌ எதிர்‌ 
பார்த்துக்கொண்டு கோகிலம்‌, ஜானகி உறங்கிய பிறகு 
சற்றுநேரம்‌ விழித்துக்கொண் டிருந்தாள்‌. ஆயினும்‌, 
அவர்கள்‌ வருவதை எதிர்பார்த்தவண்ணமே மெதுவாக 
அவள்‌ நித்திரையில்‌ ஆழந்துவிட்டாள்‌. 


44 
நில்வொளியும்‌ தத்துவ விசாரணையும்‌ 


நூத்துவ விசாரணையினால்‌ உண்மையைக்‌ கண்ட 
றிய முயலுவோருக்கு, கடற்கரையிலுள்ள மணற்குன்று 
கள்‌, இயற்கையில்‌ ஏற்பட்ட அதிமிருதுவான படுக்கை 
எனலாம்‌. கரையில்‌ எங்கே பார்த்தாலும்‌ புதிது புதி 
தாகக்‌ குவிந்துகொண்டே. யிருக்கும்‌ இந்தக்‌ குன்றுகளில்‌ 
ஒன்றின்மீது ராமுவும்‌ கேதாரியும்‌ சாய்ந்து உட்கார்ந்து 
கொண்டிருந்தனர்‌. இரவு சமீபித்து நேரமாகி விட்ட 
தால்‌, கடற்காற்றை அநுபவிக்க வந்திருந்தோரின்‌ வண்டி. 
களின்‌ ஓலி மெதுவாக அடங்கிக்கொண்‌ டிருந்தது. 
எங்கும்‌ அமைதியாக, குளிர்ச்சியைத்‌ தருவதாயிருக்க, 
கடலும்‌ குளம்போல்‌ அமரிக்கையாக இருந்தது. 

அலைகள்‌ சப்தம்‌ செய்யாமல்‌ வெகு மெதுவாகக்‌ 
கரையில்‌ அடித்துச்‌ சென்றுகொண் டிருந்தன. இதுவே 
கடலும்‌ பூமியும்‌ வெகுவாக உறவாடும்‌ சமயமென்று 
கூறலாம்‌. ஆகாயத்தில்‌ சந்திரனும்‌ சுக்கிரனும்‌ தாயும்‌ 
மகளும்போல்‌ காணப்பட, அவைகளுக்குச்‌ சற்றுப்‌ பின்‌ 
புறமாக, பிருகஸ்பதியானது நிலவு படர்ந்த வானத்தின்‌ 
வெண்மையினாலும்‌ சந்திரனுடைய காந்தியாலும்‌ நீலப்‌ 
புகருள்ள வைரம்போல்‌ பிரகாசித்தது. மணலிலே கால்‌ 
களை நீட்டி மல்லாந்து படுத்திருந்த ராமுவின்‌ பக்கத்தில்‌: 
கேதாரி, தலையைக்‌ கைத்தலத்தில்‌ தாங்கி, ஒரு பக்க 
மாகத்‌ திரும்பிப்‌ படுத்துக்கொண்‌் டிருந்தான்‌. பூமி,கடல்‌, 
ஆகாயம்‌ எங்கும்‌ அமைதி குடிகொண்டு விளங்கிற்று. 

“கேதாரி, அதோ பார்‌! வாழ்வின்‌ சிறப்பிற்கு அதி 
பதியாயும்‌, கெளரவமும்‌ புகழும்‌ அளிக்கவல்லதாயுமுள்ள 
குரு ஆகாயத்தில்‌ ஜ்வலித்துக்கொண் டிருக்கிறது!” 
என்று ராமு சந்திரனை நோக்கிய வண்ணம்‌ கூறினான்‌. 


நிலவோளியும தத்துவ விசாரணையும்‌ 303 


“அப்படியாயின்‌, எனது ஜன்மகாலத்தில்‌ அது மிக 
வும்‌ வலியற்றதாக இருந்திருக்க வேண்டும்‌. ராமு, நீ ஒரு 
ஜோ திஷனாயிற்றே! என்‌ ஜாதகத்திலுள்ள தோஷங்கள்‌ 
என்ன? குரு என்‌ ஜாதகத்திற்கு மிகவும்‌ கெட்ட கிரக 
மா!” என்றான்‌ கேதாரி, 

“நானா ஜோதிஷன்‌? அல்ல, கேதாரி! ஜாதகத்தில்‌ 
ஒரு தோஷமும்‌ இல்லை; எல்லாக்‌ குற்றமும்‌ நம்மிடமே 
இருக்கின்றன. பட்டணவாசத்தில்‌ வக்கீல்‌ தொழிலில்‌ 
இருப்பவனுக்கு, குரு சிறந்த ஆதிபத்தியம்‌ பெற்றிருந்‌ 
தாலும்‌, ஒரு சிட்டிகை பொடிக்காக நொண்டிக்‌ 
கொண்டே மைல்‌ கணக்காய்‌ யாசித்துச்‌ செல்லவேண்டிய 
தாக இருக்கும்‌. சகலமும்‌ சகவாசத்தைப்‌ பொறுத்தது. 
கேதாரி! மனிதன்‌ கேவலம்‌ குயவன்கைச்‌ சக்கரத்தில்‌ 
அகப்பட்ட களிமண்‌ போன்றவனே!” 

“ஆயினும்‌, ராமு, எனக்கு இப்படிப்பட்ட யோக 
பங்கம்‌ உண்டாகுமென்று நான்‌ கனவிலும்‌ கருதவில்லை. 
சகல ஜீவராசிகளையும்‌ துகளாக்கிவிடும்‌ இடியைவிட வேக 
மாக அன்றோ அது நேர்ந்தது! மேலும்‌, இவ்வுலகில்‌ 
கண்டனை பட்சபாதமற்று வருவதில்லை என்றும்‌ தோன்று 
கிறது. நூற்றுக்கணக்காக எவ்வளவோ பேர்‌ என்‌ 
னைப்போல்‌ முன்பும்‌ செய்திருக்கிறார்கள்‌; இப்பொழுதும்‌ 
செய்பவர்களே. அவர்கள்‌ எல்லாரும்‌ எங்கே சென்றார்‌ 
கள்‌? உயர்ந்த பீடத்தில்‌ ஏறி நின்றுகொண்டு உல 
கோருக்குச்‌ சீரிய ஒழுக்கத்தைப்‌ போதித்துக்கொண் 
ம. ருக்கின்றனர்‌! 

“ஏன்‌, தம்‌ யோசனைகளின்‌ மூலமாயும்‌, நடவடிக்‌ 
கைகளாலும்‌ இந்தக்‌ கெட்ட வழக்கங்களை எனக்குக்‌ கற்‌ 
பித்த இந்த மார்க்கண்டம்‌ ஐயரே வசையற்றவராகத்‌ 
தேசநலத்தையும்‌, பொதுவாக உலக நன்மையையும்பற்றி 
வெகுவாகப்‌ பேசிக்கொண்டு, சட்டசபையில்‌ உட்கார்ந்‌ 
இருக்கவில்லையா? இந்த உலகம்‌ மிகக்‌ கொடியது! இந்த 
மனிதன்‌ கேவலம்‌ பேராசையும்‌ பொறாமையும்‌ குடி 


204 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


கொண்டவனாய்‌, வயதிற்‌ சிறியவனானதுபற்றி அவன்‌ 
எதிர்பாரா ததற்குமேல்‌ பெரும்‌ போட்டியாக நான்‌ கிளம்‌ 
பியதைக்‌ கண்டு என்னைத்‌ தன்‌ வழியினின்றும்‌ அகற்று 
வதற்கு, எனக்கு விரோதமாக எலெக்ஷன்‌ முடிந்ததும்‌, 
என்‌ பணக்‌ கஷ்டத்தை என்‌ வாயிலிருந்தே கேட்டறிந்த 
பின்பு சூழ்ச்சி செய்தான்‌. 

“அப்பொழுது என்‌ கையில்‌ பதினாயிரம்‌ ரூபாய்‌ இருந்‌ 
திருந்தாலும்‌, அல்லது கடனாகக்‌ கிடைத்திருந்தாலும்‌, 
'தன்‌ வினை தன்னைச்‌ சுடும்‌' என்றபடி அவரை அது 
பவிக்கச்‌ செய்வதுடன்‌, சக்கரவர்த்தியின்‌ இராஜதானி 
யாய மில்லியில்‌ இருந்துகொண்டு, ராஜ்ய தந்திர 
விஷயத்தில்‌ இன்னும்‌ பால்ய தசையிலேயே இருக்கும்‌ 
இவர்கள்‌ அனைவரையும்‌ அடக்கி ஆண்டுகொண்டும்‌ 
இருப்பேன்‌ அல்லவா?” * 

இந்தப்‌ பேச்சை அங்கீகரிக்காமல்‌, ராமு சந்திரனைப்‌ 
பார்த்து முகம்‌ சுளிக்கான்‌. கேதாரி தன்‌ நில்மையை 
அறிந்து, மாறிய குரலோடு அமரிக்கையாக, **கோபமும்‌ 
அகங்காரமும்‌ என்‌ உள்ளத்தில்‌ மீண்டும்‌ வளர நான்‌ 
இடம்‌ கொடுப்பானேன்‌? நானோ அவ்விஷயங்களில்‌ இனிப்‌ 
பிரவேசரிப்பதில்லை. பழிக்குப்‌ பழி வாங்குவதில்லை என்றும்‌ 
நான்‌ சபதம்‌ செய்துகொண்‌் டிருக்கிறேன்‌. மார்க்கண்டம்‌ 
ஐயரே தம்‌ வெற்றியின்‌ பயனை அநுபவிக்கட்டும்‌! இனி 
நான்‌ அவரைப்பற்றி நினைக்க மாட்டேன்‌. செல்வாக்கும்‌ 
அதிகாரமும்‌ பெற்றுள்ளவர்களுக்கும்‌ எனக்கும்‌ இப்‌ 
பொழுது என்ன சம்பந்தம்‌ இருக்கிறது? ஆயினும்‌, 
ராமு, தற்கால நிலையை யோசிக்குங்கால்‌ எனக்குற்ற 
இழிவை நீ எவ்வாறு நியாயமெனக்‌ கூற முடியும்‌??? 
என்றான்‌. ப 

“அன்புள்ள கேதாரி, நான்‌ ஒன்றையும்‌ சரியென்று 
கூறவில்லை; கூறவும்‌ சக்தியற்றவன்‌. இது உனக்குத்‌ 
தெரியும்‌. நற்காரியத்தின்‌ பயனும்‌, தீமையின்‌ பொருட்டு 
விளையும்‌ கஷ்டமும்‌ இவ்வுலகில்‌ மூலகாரணமாக உள்‌ 


நிலவோளியும்‌ தத்துவ விசாரணையும்‌ 305 


ளவை. அவை நம்‌ சக்திக்கு உட்பட்டவை அல்ல 
எவரும்‌ ஆசைகளை அறிந்திலர்‌. அவை நம்மால்‌ அறியக்‌ 
கூடியவையும்‌ அன்று. ஆயினும்‌, நமக்கு இருக்கும்‌ சொற்ப 
அறிவே, சம்சாரமாகிய ஓடத்தை இக்‌ கரைக்குள்‌ பட்டி 
ருக்கும்‌ ஆற்றில்‌ செலுத்தப்‌ போதுமானது. கரை 
காணாக்‌ கடலை நாம்‌ அணுகலாகாது. 

“பிறரின்‌ செயல்களைக்‌ கண்டிக்காதிருப்பதே சிறந்த 
நீதியும்‌, பேரானந்தத்தை அளிக்கும்‌ வழியுமாம்‌, பிறரு 
டன்‌ நம்மை ஓப்பிட்டுக்கொள்வதும்‌, அவர்களைத்‌ 
தூஷிப்பதும்‌ துன்பத்தையும்‌ இமையையும்‌ நாம்‌ வலிய 
வேண்டி நிற்பதாகும்‌. ஒழுக்கமானது மனிதனால்‌ வரை 
யறுக்கப்பட்டது என்பதில்‌ ஐயமில்லையாயினும்‌ இவ்‌ 
வுலகில்‌ ஓழுங்கு நிலை பெறவேண்டி என்றும்‌ அழிவற்ற 
மெய்ப்பொருள்‌ கண்டோரால்‌ இந்தக்‌ இரமங்கள்‌ 
விதிக்கப்‌ பெற்றிருக்கின்றன. 

“*இருகரைகளின்‌ நடுவில்‌ அடங்கிக்‌ குறுகியதாகச்‌ 
செல்லும்‌ நதியொன்றே, அழியாக்‌ கடலை அணுகுகிறது 
அல்லவா? இஷ்டப்படி இங்குமங்கும்‌ சலிக்கும்‌ நீர்த்‌ 
திவலையானது தான்‌ சென்ற ஈரக்கசிவுள்ள பூமியிலேயே 
அற்பமாக அழிந்துவிடுமன்றோ? கேகாரி, நீயோ கரையை 
உடைத்து உன்‌ பேராசையைப்‌ பெருக விட்டாய்‌. அது 
வும்‌ பெருவெள்ளம்போல்‌ அதிவேகமாகக்‌ கிளம்பி, 
எதிர்ப்பட்ட மணற்குன்றுகளையும்‌, சமப்‌ பிரதேசங் 
களையும்‌ ஆக்ரெமித்துச்‌ சென்று, பெரும்‌ கொந்தளிப்‌ 
புடன்‌ இறுதியில்‌ உன்னை வெளியேற வழியில்லா 
வண்ணம்‌, ஒரு பெரும்‌ பள்ளத்தில்‌ ஆழ்த்திவிட்டது. 

£*கேதாரி, களவிலும்‌ வெற்றியிலுங்கூட ஒழுக்க 
முறைகள்‌ உண்டு. அவைகளை நீ கவனியாது தள்ளி 
விட்டாய்‌. : சுண்ணாம்புக்காரை உறுதியாகப்‌ பிடித்துக்‌ 
ன்ன கங்னின்‌. நீ செங்கற்களை மேன்மேலும்‌ அதி 
வேகமாக அடுக்கிச்‌ சென்றதால்‌, கைபட்ட மாத்திரத்தில்‌ 
கட்டடம்‌ விழுந்துவிட்டது!” . என்று ராமு கூறிய 
பொழுது, ஆகாயத்தில்‌ சந்திரனை மேகமொன்று மறைக்க, 

மூ.ஓ.௨., 80 


306 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


அதனின்றும்‌ விடுபட்டுச்‌ சந்திரன்‌ மீண்டும்‌ பிரகாசிக்கும்‌ 
வரை பேசாதிருந்து, ராமு மறுபடி தொடங்கினான்‌. 

““கேதாரி, தற்காலம்‌ உலகம்‌ முழுவதுமே நிலைமாறி 
யிருக்கிறது, எவ்வளவோ விஷயங்கள்‌ பொருத்கு 
மின்றி இருக்கின்றன. வேறு புதிய உருவமும்‌ அமைப்பும்‌ 
பெறவேண்டி, அவை ஒன்றோடொன்று மோதிக்‌ 
கொள்ளுகின்றன போலும்‌! யாவும்‌ உலைக்‌ குகையில்‌ 
உருகிக்கொண் டிருக்கின்றன. அவைகளை வார்க்கும்‌ 
அச்சும்‌ இன்னும்‌ தயாராகவில்லை. நெருப்போ உலையில்‌. 
எரிந்து அணையும்‌ சமயமாக, சுற்றிலும்‌ கரியும்‌ புகை 
யும்‌ சூழ்ந்து, அங்கே வேலை செய்பவர்களைக்‌ களைப்‌ 
படையச்‌ செய்கின்றது. மாந்தர்களைத்‌ கன்வசப்‌ படுத்தி, 
நன்னெறியில்‌ செலுத்தக்கூடிய சிறந்த புத்திமா 
னாகியவன்‌ இனிப்‌ பிறக்க வேண்டும்‌! சாந்தமும்‌ ஜீவ 
காருண்யமும்‌ வாய்ந்து, ஈசுவராம்சம்‌ பெற்ற அவதார 
புருஷன்‌ தோன்றுவதற்கு வேண்டிய சாதனங்கள்‌ 
உலகில்‌ இன்னும்‌ சித்தமாகவில்லை.”* 

ராமு சிறிது பெருமூச்செறிந்தான்‌,  ““உதாரண 
மாக, நான்‌ உன்னை ஒன்று கேட்கிறேன்‌. எவனும்‌ தனக்கு 
அன்றன்று வேண்டிய அளவிற்குமேல்‌, அதிகமாக அடை, 
வானேன்‌? ஒரு வக்கீல்‌ செய்யும்‌ வேலை, நூறு குடி 
யானவர்களுடைய வேலைக்குச்‌ சமம்‌ என்ற கணக்கின்‌ 
படி, உனக்குக்‌ கழ்ப்பட்டவர்களுடைய ஆத்மா, ஜீவியம்‌, 
உழைப்பு இவை யாவற்றையும்‌ உனக்குச்‌ சொந்தமாக்‌ 
கிக்கொண்டு, நீ வக்கீல்‌ தொழில்‌ நடத்திவந்தாய்‌. 
முடிவில்‌, இவ்வுலகில்‌ உன்னால்‌ விளைந்த காரியங்களே 
உன்னையும்‌ அவ்வாறே தம்‌ வசம்‌ அக்கிவிட்டன!?” 

“அப்படியாயின்‌, பேரறிவுள்ள ராமு, செயலற்‌ 
றுக்‌ கிடப்பதே நலமெனக்‌ கூறுகிறாயா?'” என்றான்‌ 
கேதாரி. சந்திரன்மேல்‌ விட்டெறிபவன்‌ போல்‌, 
அகாயத்தை நோக்கிக்‌ கூறும்‌ ராமுவின்‌ இந்தப்‌ புதிய 
எண்ணங்களின்‌ வேர்நிலைகள்‌ எவை என்பது அதிநுட்ப 
புத்தி வாய்ந்த கேதாரிக்கு உடனே விளங்கிவிட்டது. 


நிலவோளியும்‌ தத்துவ விசாரணையும்‌ 307 


“*நீ கூறுவது சரி, கேதாரி. மாயாதீதமான இவ்வுல 
கின்கண்‌ இருக்க வேண்டிய விதம்‌ அதுவே என்பதில்‌ 
அணுவளவும்‌ ஐயமில்லை. ஓய்வற்ற வினையிலும்‌, அத 
னால்‌ வரும்‌ துன்பத்திலுங்கூட, மனிதன்‌ ஆழ்ந்த 
மனச்சமாதானத்தையும்‌, சிந்தையை அடக்கிச்‌ சும்மா 
இருக்கும்‌ திறத்தையும்‌ பெறவேண்டியே பாடு படுகி 
ரன்‌. கண்ணேப்‌ பெற்றதனால்‌ நாம்‌ சலன சக்தியையும்‌ 
பெற்றோம்‌. அபாயகரமான இப்பெரும்பேற்றை வளர்ப்‌ 
பதற்குப்‌ பலவிதமான விஷயங்கள்‌ வேண்டியிருக்கின்‌ 
றன. தன்‌ வயிற்றுக்குத்‌ தானே தேடியலைய விதிக்கப்பட்‌ 
டிருக்கும்‌ ஜீவன்‌ உழைத்துப்‌ பாடுபடவேண்டியதே! ௧௬ 
மென்பது தனக்கும்‌ பிறருக்கும்‌ துன்பத்தையே தரும்‌. 
ஏனெனில்‌, அது இருக்கும்‌ இடத்தில்‌ சண்டையும்‌ 
இருந்தே தரும்‌. புகையின்றி நெருப்பு இராதல்லவா? ஆயி 
னும்‌, வேதனை, துன்பம்‌, உழைப்பு, மிதமிஞ்சிய தேகப்‌ 
பாடு, பிறரால்‌ வரும்‌ கேடு, கஷ்டம்‌, நஷ்டம்‌ இவை 
களில்‌ உழன்றுகொண்டே மனிதன்‌ பரிபக்குவ நிலைமை 
யை அடையும்‌ வரையும்‌, மாறிக்கொண் டிருக்கும்‌ இவ்‌ 
வுலகில்‌ செயலற்றிருப்பது முடியாது. ஆனால்‌, பிறர்‌ 
பொருளைக்‌ கவராமலும்‌, தன்‌ விஷய அசையை வளர்ப்‌ 
பதற்காக, பிறர்‌ வாழ்வையும்‌ ஆத்மாவையும்‌ அழிக்காம 
லும்‌ நடந்துகொள்ள வேண்டும்‌. 

“தனக்குக்‌ கிடைத்த சலன சக்தியையும்‌, அதனால்‌ 
வரும்‌ பயன்களையும்‌ தற்காலம்‌, தன்‌ வயிற்றுக்கு உணவு 
தேடும்‌ அற்ப விஷயத்தில்‌ உபயோகிக்கும்‌ மனிதன்‌, 
முக்தி ஞானத்தையும்‌, ஆத்மானந்தத்தையும்‌ பெறுவதற் 
கும்‌, நிச்சலமான நட்சத்திரங்களின்‌ மத்தியில்‌, ஞான 
ஸ்வரூபமான பெருஞ்சோதியாக இவ்வுலகெல்லாம்‌ தன்‌ 
மயமாக நின்றும்‌, அவற்றினின்றும்‌ வேறாகி அகண்டா 
னந்தத்தின்‌ பிரவாகத்தைப்‌ பருகவும்‌, தன்‌ சக்திகளை 
உபயோகிக்கும்‌ காலம்‌ வரும்‌. அப்படிப்பட்ட ஒரு 
புண்ணியாத்மா ககனமார்க்கத்தில்‌ உலாவும்பொழுதே 
ஐகதாதாரமான சூரிய ரச்மியினின்றும்‌ நீருண்ட மேகத்‌. 


208 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


தினின்றும்‌ அன்னபானாதிகளைக்‌ கிரகித்துச்‌' செல்லுமே 
யன்றி, அதற்காக நெற்றி வேர்வை நிலத்தில்‌ விழப்‌ 
பாடு படாது! உலகில்‌ எல்லா மேன்மையும்‌ நட்சத்திர 
பகுவியை அடைவதை நோக்கியே நிற்கின்றன.” 
“அப்படியாயின்‌, ராமு, ஓர்‌ இலைகூட அசையாமல்‌, 
நின்றபடி அகாரத்தைக்‌ கிரகித்துக்‌ கொள்ளும்‌ உயர்‌ 
வும்‌ அருமையும்‌ பொருந்திய, ஆகாயத்தில்‌ பறக்கக்‌ 
கூடிய ஒரு செடியாக மனிதன்‌ ஆவானென்றும்‌, ஆக 
வேண்டுமென்‌ றுமா கூறுகிறாய்‌?” என்றான்‌, ராமுவின்‌ கற்‌ 
பனைச்‌ சொற்களை ஒருவாறு அறிந்துகொண்ட கேதாரி. 
““நீ அவ்வாறு கூறுவது சிறிதும்‌ பிசகல்ல, நீ விஷ 
யங்களைக்‌ கவனிக்கும்‌ முறை மாத்திரம்‌ வேறாக இருக்‌ 
கிறது, கேதாரி! உன்னுடைய கூரிய புத்தியும்‌, நுட்ப 
மான இயற்கையறிவும்‌ சொற்களாகிய திரையைக்‌ 
கிழித்து, உள்ளாழ்ந்து கிடக்கும்‌ விஷயத்தைக்‌ கண்டு 
கொள்ளுகின்றன. அந்தச்‌ சாமர்த்தியம்‌ எனக்கு இல்லை. 
செடியானது நாம்‌ அலட்சியமாய்க்‌ கருதக்கூடிய அற்ப 
வஸ்து அல்ல. அநேக விதத்தில்‌ நமக்கு மேம்பட்டதே! 
அது குற்றமற்றது. தன்‌ வயிற்றுக்குச்‌ சிரமப்பட்டுத்‌ தேடி 
அலையாததுடன்‌, தன்‌ சமீபத்தில்‌ இருப்பவைகளைக்‌ 
கொன்றும்‌ ஜீவிக்கவில்லை. நீயும்‌ நானும்‌ நாள்தோறும்‌ 
செய்வதுபோல்‌, தனக்கு வேண்டியவற்றிற்காகப்‌ பிறரை 
அது கொள்ளயிடுவ தில்லை. சூரியன்‌ மிருதுவாய்ப்‌ 
பிரகாசிக்கும்பொழுதும்‌, பூமி செழிக்குமாறு குளிர்ந்த 
மேகம்‌ தன்‌ நீரைப்‌ பொழியும்பொழுதும்‌, அது நறு: 
மணம்‌ கமழும்‌ பூக்களுடன்‌ மலர்ந்து நிற்கிறது!:* 
“ஆயினும்‌, செடி சலனமற்று மந்தமாயன்றே 
தோன்றுகின்றது, ராமு? அத்தகைய வாழ்வினின்றும்‌ 
சகல ஜீவராசிகளும்‌ தப்பியோட. விரும்பவில்லையா? மனி 
தனே, இன்னும்‌ எவ்வளவோ பெற வேண்டுகிறான்‌. யோ 
சிப்பதையும்‌ செய்வதையும்‌ சலிப்பதையும்‌ அவன்‌ நாடு 
கின்றான்‌. சலனசக்தியின்‌ பெருமையில்‌ ஈடுபட்டு, தனக்கு 
ஆதியில்‌ வாய்த்திருந்த சுகத்தையும்‌ நிம்மதியையும்‌ 


நிலவோளியும்‌ தத்துவ விசாரணையும்‌ 309 


இழந்தவனாய்‌, அவன்‌ இன்னும்‌ மேலான ஆனந்தங்களைத்‌ 
தேடுகின்றவனாகிவிட்டான்‌. அதில்‌ என்ன பிசகு?” * 

.. அதனால்‌ அவன்‌ அடைந்திருக்கும்‌ நஷ்டம்‌ உனக்‌ 
குத்‌ தெரியுமா? அந்தச்‌ சலன சக்தியைப்‌ பெறவேண்டி, 
ஸ்தாவரங்களைப்போல்‌ நின்றபடியே காற்று, பூமி, 
ஜலம்‌ முதலியவற்றினின்றும்‌ கிடைத்த குற்றமற்ற 
உணவினால்‌ தன்னைப்‌ போஷித்துக்கொள்ளும்‌ அரிய 
சக்தியையன்றோ இழந்துவிட்டான்‌? ஒரு பாக்கியம்‌ 
கிட்டினால்‌, மற்றொன்றை நாம்‌ இழக்க நேருகிறது[”* 

“ “அப்படியாயின்‌, அவ்வாழ்வையே ஏன்‌ மீண்டும்‌ 
கைக்கொள்ளலாகா து?” 

“ஆம்‌, அதுவே நான்‌ கூறுவது, கேதாரி! வேறோர்‌ 
உயர்ந்த விதமாக எல்லாப்‌ பிராணிகளும்‌ அம்மரம்‌ 
செடிகளுடைய வாழ்வைப்‌ பெறவே பேரவாக்‌ கொண்டி 
ருக்கின்றன. கலிமுடிவில்‌ எல்லாச்‌ சித்திகளும்‌ நம்‌ 
முடையன ஆகிவிடும்‌. மானிடவர்க்கம்‌ முழுவதும்‌, பிற 
உயிர்களை ஹிம்சித்துச்‌ சிரமப்பட்டுக்‌ தேடியதல்லாமல்‌, 
சூரிய ரச்மிகள்போல்‌ இயற்கையினின்றும்‌ அநாயாச 
மாகக்‌ கிடைத்த உணவை உண்டு வாழ்வார்கள்‌. அஹிம்‌ 
சையே சகல சாஸ்திரங்களின்‌ தத்துவமாகும்‌. அது 
தான்‌ துக்கம்‌, தேகசிரமம்‌, கொடுந்தன்மை முதலிய 
வைகளிலிருந்து சகல ஜீவன்களையும்‌ விடுவிக்கக்கூடியது. 
சாஸ்திர விசாரத்தால்‌ வரும்‌ ஞானமும்‌, தெய்வ பக்தி 
யால்‌ அடைவதும்‌ சமானமானவையே, கேவலம்‌ சங்‌ 
கல்பமே ஒருநாள்‌ பெரும்‌ சக்தியாகிவிடும்‌! இப்பொழுது 
உள்ள ஆகாய விமானங்கள்‌, கடைசியாகப்‌ பறக்கும்‌ 
ஜோடுகளாக முடிவடைய வேண்டும்‌ அல்லவா? அப்‌ 
பொழுது இந்தப்‌ பறக்கும்‌ ஜோடுகளும்‌ இன்றி, பூர்ண 
மான அறிவும்‌ உயிரும்‌ பெற்றவர்களாக இச்சா மாத்தி 
ரத்தில்‌ நட்சத்திர மண்டலங்களின்‌ நடுவே, அவைகளின்‌ 
ஒளிவெள்ளத்தில்‌ போஷிக்கப்பெற்றவர்களாக, குழந்தை 
கள்‌ கண்கட்டி விளையாடுவதுபோல்‌, உலகம்‌ எங்கும்‌ 
சஞ்சரித்துக்கொண்‌ டிருப்போம்‌!'” 


310 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


““நீ கூறுவது, இந்நிலவு பொழியும்‌ இரவைக்‌ காட்டி 
லும்‌ அருமையான ஒரு சிறந்த கனவுபோல்‌ இருக்கிறது, 
ராமு! நமது விழிப்பு நிலையில்‌ தோன்றும்‌ இவ்வழகிய 
கனவுகள்‌ இல்லாவிடில்‌, நாம்‌ சுயேச்சையின்றி, கேவலம்‌ 
சம்சாரபந்தத்தில்‌ கட்டுண்டவர்‌ ஆவோம்‌ அல்லவா?” 

“அம்‌, கேதாரி! இவ்வாழ்க்கையானது துக்கபரம்‌ 
பரைபோன்று முடிவற்றதாக இருக்கிறது. நாம்‌ மாறி 
மாறிச்‌ செய்துகொண் டிருப்பது என்னவெனில்‌, 
வேலை செய்வதற்காக உண்கிறோம்‌; உண்பதற்காக மீண்‌ 
டும்‌ வேலை செய்கிறோம்‌. ஒவ்வொரு சமயமும்‌ இக்காரி 
யங்களில்‌ மித மிஞ்சியே நடக்கின்றோம்‌. ஆனால்‌, உத்தம 
நிலையை அடையவேண்டுமெனில்‌, எவ்விதமான கருமத்‌ 
தையும்‌ துறந்து ஒழிவு பெறவேண்டும்‌. ஆகவேதான்‌, 
பாக்கிெயவந்தர்கள்‌ வயிற்றுக்கென்று உழைக்காமல்‌, 
யதேச்சையாகச்‌ சகல கலைகளிலும்‌ பயின்று, பாடி,சுகமாக 
உலகில்‌ தலைமைபெற்று விளங்குகின்றனர்‌. நமது 
நாகரிகம்‌ இப்பொழுது மிகவும்‌ தாழ்ந்த நிலைமையில்‌ 
இருக்கிறது. கேவலம்‌ சிலந்தி வலை பின்னுவதுபோல்‌, 
நாமும்‌ ஏதோ ஒன்றைப்‌ பின்னிக்கொண் டிருக்கிறோம்‌. 
ஆனால்‌, பொழுது விடிவதற்குள்‌, அதுவும்‌ இரவு வீசிய 
காற்றால்‌ அழிந்துவிடுகிறது! ஈசுவர இச்சையில்‌, நாளை 
வரப்போகும்‌ உயர்காலத்தைப்பற்றி ஒரு சந்தேகமும்‌ 
இல்லை. ஆனால்‌, நம்‌ காமக்‌ குரோதங்களினால்‌ அறி 
வழிந்து, அந்தக்‌ காலத்தைத்‌ தாமதப்படுத்திவிடுவோம்‌. 
இனி எக்காலத்தும்‌ ஒரே லட்சியத்தை உறுதியுடன்‌ 
போ ற்றவேண்டும்‌. அதற்கு ஏற்பட்ட தெய்விக மார்க்கத்‌ 
தில்‌ ஓர்‌ அடி எடுத்துவைத்தாலும்‌ எனக்குப்‌ போதும்‌.”* 

“ராமு, நீ சொல்வதும்‌ ஓர்‌ தத்துவந்தான்‌! ஆயி 
னும்‌, காலக்கிரமத்தை யோசிக்கும்பொழுது, இந்த 
யுகாந்தத்தில்‌ அது ஒருவேளை நன்மையைத்‌ தருவதாக 
இருக்கலாம்‌! நீ கூறியது எனக்கு முழுமையும்‌ விளங்க 
வில்லை. ஆயினும்‌ உன்‌ கருத்தை ஒருவாறு அறிந்து 
கொண்டேன்‌. தற்கால ஸ்திதியில்‌, பலவிதத்தில்‌ சிக்க 


நிலவோளியும்‌ தத்துவ விசாரணையும்‌ 311 


லாயுள்ள இந்த நாகரிக வாழ்க்கைக்கு ஹானியில்லாமல்‌, 
அதன்‌ துன்பங்களையும்‌ தீர்க்க நீ கூறும்‌ வழிகள்‌ எவ்‌ 
வாறு பிரயோஜனப்படும்‌?”* 

** அதைவிடச்‌ சுலபமானது வேறொன்றும்‌ இல்லை, 
கேதாரி. இப்போது சிக்கலாயிருக்கும்‌ நூல்களின்‌ முடிச்சு 
களைக்‌ கவனித்துப்‌ பொறுமையோடு நிதானமாய்‌ 
அவிழ்த்துவிட்டுநாம்‌ வேறுவிதமாக ஆரம்பிக்கவேண்டும்‌. 
அன்றன்று வேண்டிய உணவுக்குமேல்‌ விரும்பிப்‌ பாடு 
படாதே! உனக்கு வேண்டியது கொஞ்சமே. அதை நீயே 
உண்டாக்கிக்‌ கொள்‌! உன்‌ உள்ளம்‌ மகிழ, உன்‌ கைகளி 
னாலேயே ஆக்கப்படாதவைகளை அநுபவிக்க உனக்கு 
உரிமை இல்லை. இவ்வரிய நீதி உன்‌ துன்பத்திலும்‌ பாரத்‌ 
திலும்‌ பாதியை ஒழித்து, உன்னைக்‌ கடவுளின்‌ அடியை 
அணுகச்‌ செய்யும்‌. பிறருக்காகவும்‌ பாடுபட வேண்‌ 
டாம்‌. ஆத்ம லாபத்தையே குறிப்பாயுடைய இந்த நீதி, 
லோகோபகாரமான பயன்களை அளிக்கும்‌. அப்பொழுது 
அப்பழுக்கு இல்லாத ஆனந்தங்களையும்‌, சிறந்த மனோ 
ரா ஜ்யங்களையும்‌ பெற உனக்கு அவகாசம்‌ உண்டாகும்‌. 
உயர்‌ நிலையை அடைவதற்கு இதுவே முதற்படியாகும்‌. 
அவ்வாறு மேற்செல்லுவதற்கு, நாம்‌ கடக்கவேண்டிய 
ஏழு மலைகளில்‌ இதுதான்‌ முதலில்‌ உள்ளது. அவைகளுக்கு 
அப்பால்‌ தேவதைகளுக்குச்‌ சமானமாக அகங்காரம்‌, 
துக்கம்‌, பசி இவைகளற்று, சாந்தமும்‌ அன்பும்‌ ஞான 
முமாகிய மூன்றுவித ஒளி நிறைந்தவர்களாக மாந்தர்‌ 
வாழும்‌ பிரதேசம்‌ இருக்கிறது!”?, 

ராமு கூறியது கேதாரிக்கு விளங்கவில்லையாயினும்‌, 
அவ்வெண்ணிலவுக்குச்‌ சரியாகப்‌ பெருகிய ராமுவின்‌ 
சொற்களில்‌ ஈடுபட்டு. அவன்‌ மனம்‌ மயங்கிற்று. நடு 
வில்‌ தடுக்க அவன்‌ துணியவில்லை, 

*கேதாரி, நாம்‌ அநுபவிக்கும்‌ துன்பத்தில்‌ பாது 
நாமே விளைவித்துக்கொண்டதாகும்‌. மனோவாக்குக்காயம்‌ 
இம்மூன்றிலும்‌ சத்தியத்தையே விளக்கத்‌ தைரியம்‌ 
இல்லாமையினால்‌ இத்துன்பம்‌ உண்டாகின்றது. அதிகார 


312 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


பதவியில்‌ ஒருவரும்‌ இருக்கலாகாது. பிறரை அடக்கி 
ஆண்டு, தன்‌ சொல்லாலும்‌ செயலாலும்‌ அவர்களுடைய 
சுயேச்சை, சுபாவம்‌, மனம்‌ இவைகளைக்‌ கட்டுப்படுத்து 
வது ஒருவருக்கும்‌ நியாயமன்று. பிறரைக்‌ கட்டாயப்‌ 
படுத்தாமல்‌ இருப்பதைப்‌ போன்ற இறந்த பரிசுத்த 
மான கருமம்‌ வேறில்லை. பல அபேட்சையின்றிக்‌ கர்‌ 
மத்தைச்‌ செய்வதுமட்டும்‌ பக்குவ நிலைமை அடைவகதற் 
குப்‌ போதாது! அப்படிச்‌ செய்வதாக இருப்பினும்‌, தனக்‌ 
காவது பிறருக்காவது அந்தக்‌ கருமத்தின்‌ பலன்‌ ஒன்‌ 
றும்‌ தகங்காவண்ணம்‌, அதைச்‌ செய்யவேண்டும்‌. அப்‌ 
பொழுது, நீரில்‌ தாமரையும்‌, நிலத்தில்‌ மல்லிகையும்‌ 
போல மனிதன்‌ பரிசுத்தனாய்‌, அழகு பொலிந்து, சுயேச்‌ 
சையுடன்‌ வளர்வான்‌. நம்‌ போன்ற ஓர்‌ மனிதனை நம்‌ 
வசமாக்கக்‌ கருதாமல்‌, நம்முள்‌ இருக்கும்‌ பிரகாச வஸ்‌ 
துவின்‌ மீதே கண்ணாய்‌, இவ்வாறு நடப்போமாயின்‌, 
ஈசுவரனது பாதாரவிந்தத்தைச்‌ சேருவது திண்ணம்‌. ”* 

“இது ஒரு புதிய உபதேசம்‌, ராமு! சாதாரண 
ஜனங்களுக்கும்‌ எனக்கும்‌ ஒருவேளை அதைப்‌ பின்பற்றும்‌ 
வழிகள்‌ முற்றும்‌ தெளிவாக விளங்காதிருக்கலாம்‌. 
புதிதாயும்‌ துறவற மார்க்கமாயும்‌ இருப்பதுடன்‌, ஆத்ம 
நிக்கிரகம்‌ செய்வோருக்கே எளியதாயும்‌ இருக்கிறது. 
இது சாத்தியமானதா? அதிகாரமும்‌ ஆட்சியும்‌ பெற்ற 
வர்கள்‌ இதைக்‌ காதுகொடுத்துக்‌ கேட்பார்களா??? 

கேதாரியின்‌ கேள்விக்கு ராமு பதில்‌ கூறவில்லை. 
அசைவற்று மணலில்‌ கால்களை நீட்டிப்‌ படுத்துக்கொண்டு 
தன்‌ கண்ணுக்கு நேராக வானத்தின்‌ உச்சியை அடைந்த 
சந்திரனையே நோக்கிக்கொண் டிருந்தான்‌. வேறு புதிய 
எண்ணங்கள்‌ மனத்தில்‌ உதிப்பதற்குக்‌ கடலின்‌ அடங்கிய 
ஓசையை அவன்‌ உற்றுக்‌ கேட்டுக்கொண் டிருப்பதுபோல்‌ 
தோன்றிற்று. அவன்‌ மீண்டும்‌ பேசத்‌ தொடங்குவான்‌ 
என்று மெளனமாகக்‌ கேதாரி எதிர்பார்த்துக்கொண் 
டிருந்தான்‌. ஆனால்‌, கடலின்‌ இன்னிசை ஓலி மட்டுமே 
அவன்‌ செவிகளில்‌ விழுந்துகொண்‌ டிருந்தது. 


45 
கேதாரியின்‌ அயல்‌ வீட்டார்‌ 


இவ்வளவு வருஷகாலமாக அறிந்திராத அமைதி 
யும்‌ ஆனந்தமும்‌ கேதாரியின்‌ வீட்டில்‌ விளங்க, மறுநாள்‌ 
பொழுது புலர்ந்தது. ஆத்மசக்தி வாய்ந்த ராழுவின்‌ 
எதிரில்‌ கேதாரி தன்‌ மனச்சஞ்சலம்‌ தீர்ந்து, பெரும்‌ 
நிம்மதி பெற்றான்‌. குழந்தை போன்ற ஜானகியின்‌ கபட 
மற்ற சிரிப்பும்‌ குதூகலமும்‌, கோகிலத்திற்கு வாழ்வில்‌ 
இதுவரையும்‌ இல்லாத ஓர்‌ அபிருசியை அளித்தன. அழ 
இய பிரதேசமான அடையாற்றைச்‌ சுற்றி, அதிகாலை 
சிறிது தூரம்‌ நடந்து விட்டு வர, ராமுவும்‌ கேதாரியும்‌ 
சென்றனர்‌. வீதியில்‌ நிறைந்து செல்லும்‌ ஜனங்களைப்‌ 
பார்த்துக்கொண்‌ டிருப்பதில்‌, இயற்கையாயுள்ள ஜானகி 
யின்‌ பேராவல்‌ பழையபடி கிளம்பவே, கோகிலத்துடன்‌, 
மாடவீதியின்‌ செல்வப்பெருக்கையும்‌ பெருமையையும்‌ 
பார்த்து, வீட்டின்‌ முன்‌ குறட்டில்‌ நிற்கலானாள்‌. 
அச்சமயம்‌ அடுத்த வீட்டின்‌ எதிரில்‌ ஓர்‌ மோட்டார்‌ 
கம்பீரமாக வந்து நின்றது. ““கோகிலம்‌, இந்த மயிலாப்‌ 
பூரில்‌, ஒவ்வொருவருக்கும்‌ மோட்டார்‌ இருப்பதுபோல்‌ 
தோன்றுகிறது. எல்லாரும்‌ நல்ல சீமான்களாக இருக்‌ 
கிறார்கள்‌”? என்றாள்‌. 

“அதெல்லாம்‌ வெறும்‌ வெளிவேஷம்‌, ஜானகி! பள 
பளவென்றிருக்கும்‌ மோட்டார்களைக்‌ கண்டு மோசம்‌ 
போகாதே. அவைகளில்‌ ஏறிச்‌ செல்லுபவர்கள்‌ மனத்தில்‌ 
சமாதானம்‌ என்பதே இருக்காது' என்றாள்‌ கோகிலம்‌. 

“பக்கத்து வீட்டில்‌ இருப்பவர்கள்‌ யாவர்‌? பெரிய 
மனிதர்கள்போல்‌ தோன்றுகிறதே!” 

“அம்‌, அவ்வீட்டு எசமானன்‌ இந்தச்‌ சாக்கடைத்‌ 
கண்ணீரையெல்லாம்‌ ஊருக்கு வெளியே கொண்டுபோய்ச்‌ 


914 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 
சேர்ப்பதற்காக, ஆயிரம்‌ ரூபாய்‌ சம்பளம்‌ பெற்றுக்‌ 
கொண்டு, முனிசிபல்‌ கார்ப்போரேஷனில்‌ இஞ்சினீ 
யராக இருக்கிறான்‌. ஆனால்‌, நம்மகத்து முற்றத்தை 
அலம்புவதற்குக்கூடக்‌ குழாயில்‌ தண்ணீர்‌ வருவதில்லை! 
சென்னையில்‌ நூதனமான, யோசனையற்ற காரியங்கள்‌ 
எவ்வளவோ நடக்கின்றன. பட்டணவாசமானது அர்த்த 
மின்றிக்‌ கெட்டுக்‌ கிடக்கின்றது! பார்வைக்கு அலங்‌ 
காரமாகவும்‌ குதூகலமாகவும்‌ காணப்படுகின்றதே 
ஒழிய, விஷக்கனிபோல்‌-—?? 

“இந்த எஞ்சினீயர்‌ பணக்காரர்‌ போலும்‌??? 

்‌ “ஜானகி, அதிருஷ்டமாயினும்‌, துரதிருஷ்டமாயி 
னும்‌, இவ்வுலகில்‌ தனியே ஒருபோதும்‌ வராது. அவர்‌ 
பணக்காரராக இருப்பதுடன்‌, அவரைக்‌ காட்டிலும்‌ அதி 
கச்‌ செல்வம்‌ பொருந்திய சகோதரி ஒருத்தி இருக்கி 
டுள்‌. காவிரியாற்றின்‌ கரையிலுள்ள ஓர்‌ அழகிய கிரா 
மம்‌ முழுவதும்‌ அவளுக்கே சொந்தமாம்‌, இங்கே தன்‌ 
மகனைப்‌ பள்ளியில்‌ சேர்க்க இப்பொழுது வந்திருக்கிறாள்‌” 
என்று கூறிய கோகிலம்‌, ஒரு நிமிஷத்திற்கெல்லாம்‌ 
நினைவு வந்தவள்போல்‌, ““எனக்கு என்ன மறதி! ராமுவி 
னுடைய கிராமமாகிய அலவத்தியினின்றும்‌ அவள்‌ வந்‌ 
திருப்பதால்‌ உனக்கு அவளைத்‌ தெரிந்திருக்க வேண்டு 
மே!” என்றாள்‌. 

““அவள்‌ பெயர்‌ என்ன? சீதையா?” * 

“ஆம்‌, சீதைதான்‌! என்‌ வரலாற்றிலேயே நான்‌ 
ஆழ்ந்திராவிட்டால்‌, நேற்றே அவளைப்பற்றி உன்னிடம்‌ 
கூறியிருப்பேன்‌!”* 

்‌ அப்படியானால்‌ அவளைப்‌ பார்க்கவேண்டும்‌. நாங்‌ 
கள்‌ இருவரும்‌ முன்பு தோழிகளாக இருந்தோம்‌'” என்று 
ஜானகி கூறி முடியுமுன்‌, பக்கத்து வீட்டில்‌, சீதை தன்‌ 
மகனுடன்‌ ரோட்டில்‌ நிற்கும்‌ மோட்டாரில்‌ ஏறிக்கொள் 
ளுவதற்கு உள்ளேயிருந்து வெளியே வந்தாள்‌. 

்‌ “என்ன! சீதை கைம்பெண்‌ கோலத்தில்‌ அல்லவோ 
இருக்கிறுள்‌? அவள்‌ கணவன்‌ இறந்துவிட்டானா? எப்‌ 


கே தாரியின்‌ அயல்‌ வீட்டார்‌ 315 


பொழுது?” என்று கேட்டுவிட்டு, யோசிக்காமல்‌ உடனே 
களங்கமற்ற குரலில்‌, “சீதா, இப்படிச்‌ சற்றுத்‌ திரும்பிப்‌ 
பார்‌! எங்கே, உன்‌ பழைய தோழியை அடையாளம்‌ 


கண்டு கொள்ளுகிறாயோ, பார்ப்போம்‌!” என்று கூப்‌ 
பிட்டாள்‌. 
“நீயா, ஜானகி!” என்று அடங்காக்‌ களிப்புடன்‌ 


கூறிய சீதை உடனே அவள்‌ இருக்கும்‌ இடம்‌ வந்தாள்‌. 
வெளியே மோட்டார்‌ சும்மா நிற்க, ஓட்டுபவனும்‌ சும்மா 
உட்கார்ந்திருக்க முடியாமல்‌, மோட்டார்‌ திருப்பும்‌ சக்‌ 
கரத்தினின்றும்‌ கையை எடுத்து வாயை மூடிக்‌ கொட்‌ 
டாவி விடலானான்‌. ஒரு மணி நேரத்திற்கு மேலே 
ஆயிற்று. "காலத்தில்‌ மழை பெய்தவுடன்‌, காட்டில்‌ 
கொடிகள்‌ ஒன்றோடொன்று பின்னிக்‌ கொள்ளுவதுபோல்‌, 
சீதை, கோகிலம்‌, ஜானகி மூவரும்‌ பேச்சு மயக்கத்தில்‌ 
கூடி நின்றார்கள்‌. இதற்குள்‌ சீதையின்‌ மகனும்‌, ஜானகி 
யின்‌ பெண்‌ சீதையும்‌ கோழர்களாய்‌, காதலர்களுக்கும்‌ 
குழந்தைகளுக்கும்‌ ஏற்றபடி கன்னத்தைக்‌ கிள்ளி விளையா 
டத்‌ தொடங்கிவிட்டனர்‌. 

முதல்‌ நாள்‌ இரவு சந்திரிகையில்‌ பேசியவாறே, 
காலையில்‌ உலாவச்‌ சென்று, பிற்காலத்தைப்‌ பற்றிப்‌ 
பலவிதமாக யோசித்து முடிவுசெய்துகொண்ட ராமுவும்‌ 
கேதாரியும்‌ இதற்குள்‌ திரும்பி வந்து சேர்ந்தனர்‌. அவ்‌ 
வீட்டில்‌ அன்று அறியவொண்ணா ஆனந்தம்‌ பெருகியது. 

ஆகாயத்தை அளாவிய ஓர்‌ உன்னதமான மலையி 
னின்றும்‌, கரடு முரடான பாறைகளைத்‌ தாண்டிக்‌ கணக்‌ 
கற்ற சிறு அழகிய அருவிகளாகத்‌ தாறுமாறாய்க்‌ கீழே 
விழும்‌ ஓர்‌ பெரும்‌ அருவிபோல்‌, அவர்கள்‌ சம்பாஷணை 
ஒன்றைப்‌ பற்றியதாக இராமல்‌ பலவாறாக இருந்தது. 
ஒருவரும்‌ ஒரே துறையில்‌ அதைத்‌ திருப்ப முடியாதவர்‌ 
களாக, ஒருவர்‌ கூறுவது மற்றவருக்கு விளங்காதிருப்பி 
னும்‌, அனைவரும்‌ எல்லையற்ற மகிழ்ச்சியுடன்‌ பேசலா 
யினர்‌. 

ஒரே ஒரு குரல்‌ மட்டும்‌ யாவரையும்‌ விட்டு மேலெ 


216 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


மும்பிக்‌ கேட்டது. அது ராமுவென்று நாம்‌ கூறவேண்‌ 
டுமா? ஜானகியிடம்‌ ஒருபுறமாக ராமு, *“எவ்வளவு 
தூய மனதுடையவள்‌ சீதை! எப்பொழுதும்போல்‌ சாந்‌ 
தம்‌, அடக்கம்‌, பெருந்தன்மை இவை வாய்ந்தவளா கவும்‌, 
துன்பம்‌ உற்றவர்களிடம்‌ தயை குடிகொண்டவளாயும்‌ 
இருக்கிறாள்‌. அவளது கைம்பெண்‌ கோலத்தில்‌, முன்னி 
லும்‌ பரிசுத்தமான காந்தியொன்று அவளைச்‌ சூழ்ந்து, 
பேரமைதியையும்‌ பொலிவையுமன்றோ, அவளுக்கு அளித்‌ 
திருக்கிறது! மகா உத்தமி!” என்றான்‌. 

“ஆம்‌! அலவந்திக்‌ கிராமம்‌ முழுவதும்‌ இப்பொ 
முது அவளுக்குச்‌ சொந்தமாக இருப்பினும்‌, என்றும்‌. 
போல்‌ வெகு சாதாரணமாயும்‌ நல்லவளாயும்‌ விளங்கு 
கிறாள்‌!” என்று ஜானகி தன்‌ இயல்பிற்கு ஏற்றபடி கபட 
மின்றிக்‌ கூறினாள்‌. வேறொன்றும்‌ பேசாமல்‌ ராமுவும்‌. 
தன்‌ எண்ணங்களில்‌ ஆழ்ந்தவனாக இருந்தான்‌. 


46 
மலை வளம்‌ 


றா கலாபுரம்‌ மலையடிவாரத்தில்‌ ஆரணி ஆறு 
சம நிலத்தில்‌ பாயும்‌ இடத்தில்‌ விசாலமாகப்‌ பல 
ஏகர்‌ கொண்ட தரிசு நிலம்‌ காணப்பட்டது. மஞ்ச 
ளும்‌ வெண்மையுமான சிறு புஷ்பங்கள்‌ நிறைந்த 
பசும்‌ புதர்கள்‌ அடர்ந்து அவ்விடம்‌ மிகவும்‌ ரமணி 
யமாகத்‌, தோன்ற, சுற்றிலும்‌ சூழ்ந்த மலைகள்‌ அதிக 
உயர்வாக இல்லாவிடினும்‌, மலர்ச்‌ செடிகளும்‌ மரங்க 
ளும்‌ ஏராளமாக நிறைந்து விளங்கின. சிறந்த மாளிகை 
கட்டுவதற்குரிய விருட்சங்கள்‌ முதல்‌, தேகத்திற்கு 
ஆரோக்கியம்‌ அளிக்கும்‌ அரிய மூலிகைகள்‌ வரையிலும்‌ 
உள்ள அநேக மரங்களும்‌ செடிவகைகளும்‌ அந்த மலை 
களில்‌ காடுபோல்‌ செழித்து அடர்ந்திருந்தன. 

கணக்கற்ற சிறு வெண்மையான மலர்களுடன்‌, காற்‌ 
றினாலும்‌ பனித்துளியுடன்‌ கலந்த தேனைப்‌ பருகும்‌ வண்‌ 
டின்‌ பாரத்தினாலும்‌ சிறிது வளைந்து காணப்படும்‌ தும்‌ 
பைச்‌ செடிகள்‌ ஏராளமாக வளர்ந்திருந்தன. துளட 
யோ, பரிசுத்தமான மணத்துடன்‌, புதர்போல்‌ அடர்ந்‌ 
இருக்க, “குமுதா” என்னும்‌ செடியிலிருந்து ஆயாசத்‌ 
தை அகற்றுவதற்கு அருமருந்தான ரசம்‌ நிறைந்த மஞ்சள்‌ 
வர்ணமுள்ள ஜாதிப்‌ பழங்கள்‌ எங்கும்‌ கணக்கில்லாமல்‌ 
இறைந்து கிடந்தன. மாந்தர்களுக்கு மட்டும்‌ அல்ல, 
தேவதைகளுக்கும்‌ நல்லுணவாகும்‌ வேர்க்கிழங்குகளையு 
டைய அசுவகந்தியானது அங்கங்கே செழிப்பாக வளர்ந்‌ 
திருக்க மனிதர்களுக்குக்‌ காடுகளால்‌ அன்புடன்‌ அளிக்கப்‌ 
பட்ட. மருந்துபோன்ற மணம்‌ வீசும்‌ மஞ்சள்‌ நிறமான 
அவாரம்‌ மலர்கள்‌, அந்தப்‌ பசுமையின்‌ நடுவில்‌ புள்ளி 
யிட்டதுபோல்‌ விளங்கின. 


218 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


அங்கங்கே மிகவும்‌ ஓங்கி உயர்ந்த விருட்சங்களின்‌ 
கிளைகளிலும்‌, செங்குத்தான குன்றுகளின்‌ பக்கங்களிலும்‌, 
தேனீக்கள்‌ கூடுகள்‌ கட்டியிருக்க ஆரணி ஆறும்‌ கடலை 
மணம்புரியச்‌ செல்லும்‌ வழியில்‌ தேன்‌ அடையைத்‌ தன்‌ 
மீது தொங்கவிடும்‌ களிகொண்ட தேனீக்களின்‌ பொருட்‌ 
டும்‌, அந்த மலைப்‌ பிரதேசத்தின்‌ பொருட்டும்‌ கானம்‌ 
செய்வதுபோல்‌ இனிய சத்தமிட்டுச்‌ சலசலவென்று ஓடிக்‌ 
கொண்டிருந்தது. 

பசுமையாக அடர்ந்து வளர்ந்திருக்கும்‌ புற்களோ, 
மிருகங்கள்‌ வெகு லகுவாக அடையும்‌ புஷ்டியான இந்த. 
ஆகாரத்தைக்‌ கண்டு மனிதன்கூடப்‌ பொறாமை கொள்‌ 
ளுமாறு கண்ணைக்‌ கவர்ந்தது. ஆடுகளம்‌ மாடுகளும்‌ 
யதேச்சையாகத்‌ திரிந்துகொண் டிருந்தன. மனிதன்‌ 
அவற்றின்‌ பொருட்டுத்‌ தத்துவசாஸ்திர முறை பிசகா 
மல்‌ ஒரு சிறைக்கூடத்தைக்‌ கட்டி அதற்கு ஆரோக்கியப்‌ 
பிரதானமான தொழுவமென்று இன்னும்‌ பெயர்வைக்கத்‌ 
தொடங்கவில்லை ஆதலால்‌, இயற்கையில்‌ ஏற்பட்ட 
ஆரோக்கியத்துடன்‌ கொழுத்திருந்தன. சாக்கடை 
ஜலத்தை நதியில்‌ கொண்டுபோய்‌ வடிய வைப்பதைப்‌ 
போன்ற நாகரிக வாழ்க்கையின்‌ பாக்கிய விசேஷங்களா 
வது, காபி, டீ முதலியவைகளாவது அந்த மலைத்‌ தாழ்‌ 
வரைகளில்‌ இன்னும்‌ ஏற்படவில்லை! 

நாகலாபுரம்‌ குன்றுகளின்‌ அடிவாரத்தில்‌, இயற்கை 
யானது நிர்ப்பயமாகப்‌ பரிசுத்தத்‌ தோற்றத்துடன்‌ விளங்‌ 
கற்று. ஆயினும்‌, அதன்‌ அழகு ஒன்றிலும்‌ சேராமல்‌, 
கம்பீரமாகத்‌ தனியே வளர்ந்து தன்னந்தனியே வாட்டம்‌ 
உறுவதற்கு ஏற்பட்டதுபோல்‌ அல்லாமல்‌, மடலில்‌ 
மறைந்திருக்கும்‌ இனிய உணவளிக்கும்‌ பூங்கொத்துக்களை 
யுடைய புதிய வாழைப்‌ பூவைப்போல்‌, ஏதோ ஒரு 
நோக்கத்துடன்‌ கூடியதாகவே விளங்கிற்று. 

மணமகனை வேண்டி நின்ற ஆரணி ஆறும்‌, பருவ 
காலத்தில்‌ உடைந்த குரலோடு வருந்தியதுபோல்‌ சத்த 
மிட்டுச்‌ செல்ல, தூரத்தில்‌ கேட்கும்‌ மலையருவிகளின்‌ 


மலை வளம்‌ 219 


ஓசையானது புதிய தின்பண்டத்தைக்‌ கையில்‌ வைத்துக்‌ 
கொண்டு தன்‌ மக்களை அழைக்கும்‌ தாயின்‌ குரல்போல்‌ 
செவிகளில்‌ விழுந்தது. பல வர்ணமான சிறகுகளை 
யுடைய பறவைகள்‌ ஓங்கி உயர்ந்த மரங்களின்மீது 
உட்கார்ந்து கிளையிலும்‌ புதரிலும்‌ மறைந்திருக்கும்‌ துணை 
களைக்‌ குரலெடுத்து இனிமையாகப்‌ பாடி அழைத்தன. 
ஒவ்வொரு நாளும்‌ காலையில்‌ யாரையோ எதிர்பார்த்‌ 
தவை போலும்‌ மலர்ந்த புஷ்பங்கள்‌, காத்துக்‌ காத்துச்‌ 
சலிப்படைந்தவை போல்‌ மாலையில்‌ வாட்டமுற்று விளங்‌ 
கின. 

கேன்‌ கூட்டினுடைய மதுரமான வாசனை எங்கும்‌ 
வீச, மலர்களின்‌ மணம்‌ தாங்காது காற்றும்‌ அசைவற்‌ 
றிருந்தது. கார்கால மேகங்கள்‌ அங்கே தம்‌ நன்னீரைப்‌ 
பொழிந்தனவாயினும்‌, அவ்வளவு ஜலமும்‌ பயன்படா 
மல்‌ வீணாகக்‌ கடலில்‌ சேருவதை எண்ணி வாட்டமுற்று 
நிற்காமல்‌ ஓடிப்போயின. மழையில்‌ அடிபட்ட காற்றுப்‌ 
போல்‌, இயற்கையானது, கண்ணோடு செவியும்‌ கவன 
முற்றிருக்கும்‌ காமுகர்‌ தன்மையை அடைந்து அசைவற்‌ 
இருந்தது. ஈசுவர சங்கல்பத்தில்‌ அவ்வழகிய பிரதேசம்‌ 
எதற்காக அமைக்கப்பட்டகென்று விளங்கவில்லையாயி 
னும்‌, ஒருவாறு அவரது எண்ணம்‌ பல அறிகுறிகளால்‌ 
புலப்படாமல்‌ இருக்கவில்லை. 

வாழ்வில்‌ மிகவும்‌ முக்கியமான விஷயங்கள்‌ ஊழ்‌. 
வினையால்‌ விளைபவையே. டென்னிஸும்‌, கிரிக்கெட்டும்‌ 
ஆடுவதற்கும்‌, அப்பொழுது ஒழிந்த நேரத்தில்‌ நம்‌ 
நகங்களைக்‌ கிள்ளி எறிவதற்குமே நாம்‌ நம்‌ இஷ்டம்‌. 
போல்‌ காலவரை ஏற்படுத்திக்கொள்ளக்கூடுமே அன்றி, 
உலகில்‌ நேரும்‌ மகத்தான சம்பவங்கள்‌ சாயாபதத்தில்‌ 
ஜொலிக்கும்‌ நட்சத்திரங்கள்போல்‌, விதித்த வழியையே 
பின்பற்றி நிற்கின்றன. நாகலாபுரத்தின்‌ மலையடிவாரத்‌ 
திற்கு அந்தத்‌ தெய்வ சங்கல்பமே ராமுவைக்‌ கொண்டு 
போய்ச்‌ சேர்த்ததல்லவா? ஆயினும்‌, தாமரை நூலினும்‌. 
அதிநுட்பமான சில காரணங்களே, இப்பொழுது தன்‌ 


320 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


னுடையவை என்று, தான்‌ பெருமைபாராட்டிக்கொள்ளும்‌ 
இந்தப்பெரியகாரியத்திற்குஹேதுவாக நேர்ந்தனவென்று 
ராமு சிந்திக்கலானான்‌. நீர்‌ பாயும்பொருட்டு வாய்க்‌ 
கால்கள்‌ வெட்டுவதற்கும்‌ அந்தப்‌ பிரதேசத்தில்‌ புதிதாகக்‌ 
குடியேற்றுவதற்கும்‌ முக்கிய உத்தியோகஸ்தனாக நியமிக்‌ 
கப்பட்டு, அவன்‌ ஆரணி ஆற்றங்கரையில்‌ நின்ற 
பொழுது, முருகன்‌, மீனாட்சி இவ்விருவருடைய நினைவும்‌, 
அலவந்தியில்‌ வெள்ளம்‌ பெருகி நிலங்களை அழித்ததும்‌ 
அவன்‌ ஞாபகத்தில்‌ தோன்றின. 

கவர்மென்டார்‌ அவனது உத்தேசத்தை முற்றும்‌ 
அங்கோரம்‌ செய்ததுமன்றி, அவனுக்கு இஷ்டமானவர்‌ 
களை அவ்வேலையில்‌ நியமித்துக்கொள்ளவும்‌ அவனுக்கு 
அதிகாரம்‌ அளித்தனர்‌. மிக்க சிரத்தையுடனும்‌ சுறு 
சுறுப்புடனும்‌ ராமு தன்‌ தொழிலை மேற்கொண்டான்‌. 
ஆயினும்‌, உலகத்தையும்‌, மனிதனது வருங்கால நிலைமை 
யையும்‌ பற்றிய சிந்தையில்‌ ஆழ்ந்தவனாக விளங்கினான்‌. 
பூமியில்‌ கலப்பையை முதலில்‌ நாட்டியவன்‌ முருகனே. 
உழத்‌ தொடங்குவதற்கு முன்‌, சம்பிரதாயப்படி, தேங்‌ 
காய்‌, பழம்‌, அரிசி முதலியவை, அங்கே சுற்றிலும்‌ 
கைகூப்பி நின்ற எளிய ஜனங்களுக்கு மட்டுமன்றி, 
மிருகங்களுக்கும்‌ பறவைகளுக்கும்‌ அளிக்கப்பட்டன. 
ஒவ்வொருவரும்‌ உற்சாகத்துடனும்‌ ஆசையுடனும்‌ 
வேலையில்‌ புகலானார்கள்‌. 

இனி வக்காலத்துகளை ஒருநாளும்‌ தொடுவதில்லை 
என்று பிரதிக்ஞை செய்த கேதாரி அரண்மனைபோன்ற 
மாளிகைகளிலும்‌, அழகிய மொட்டார்களிலுமுள்ள 
ஆவலையும்‌, அழியாப்‌ புகழை அடைவதிலுள்ள கொடிய 
பேராசையையும்‌ துறந்து இங்கே வந்துவிட்டான்‌. வீடு, 
சாமான்கள்‌ யாவற்றையும்‌ விற்று அப்படியே கடன்‌ 
காரர்களுக்குக்‌ கொடுத்தபொழுது, கோலெமும்‌ சந்‌ 
தோஷத்துடனேயே தன்‌ நகைகளை ஒன்று பாக்கி 
இல்லாமல்‌ கடனின்பொருட்டு அளித்தாள்‌. கேதாரி 
இப்பொழுது முற்றும்‌ மாறிவிட்டான்‌. அவன்‌ கண்ணை 


மலை வளம்‌ 221 


மறைத்திருந்த இரை விலகிவிட்டது. மேற்பார்வை பார்ப்‌ 
பது மட்டுமன்றி, மற்ற ஆட்களுடன்‌ சேர்ந்து செய்வ 
காயெ சாதாரண வேலையையும்‌ அவன்‌ மிக்க பக்தி 
சரத்தையடன்‌ செய்யலானான்‌. ராமு அவனை விட்டு 
அப்பாற்‌ செல்லுவதில்லை. புதியதோர்‌ வழியில்‌ அவர்க 
ளது பாலிய சிநேகம்‌ திரும்பிற்று. நெடுங்காலம்‌ 
பிரிந்ததனால்‌, முன்னிலும்‌ உண்மையான நண்பர்கள்‌ 
ஆனார்கள்‌. 

! மிக்க வயது சென்ற போதிலும்‌ புதிய கொழு 
வடித்த கலப்பைபோல்‌, முகமலர்ச்சியுடன்‌ முருகன்‌ 
விளங்கினான்‌. ! அவனே அங்கே பயிரிடுபவர்களுள்‌ நன்‌ 
முக வேலை” தெரிந்தவன்‌. தொப்பையோ அன்று 
தீவட்டி வெளிச்சத்தில்‌ ராமுவைக்‌ கண்டது முதல்‌, 
வேறு மனிதன்‌ ஆகிவிட்டான்‌. அவன்‌ அறியாமலே 
கடவுளின்‌ அருள்‌ அவனுக்கு வாய்த்துவிட்ட து; அணைக்‌ 
கட்டில்‌ கலகமின்றி வேலை செய்யும்‌ ஆட்களுக்கு 
அவனே இப்பொழுது மேஸ்திரியானான்‌. 

ஆயினும்‌, கள்வர்‌ தலைவனது முயற்சி இல்லா 
விடின்‌, இவ்வளவு காரியங்களும்‌ லகுவாக நடை 
பெறுவது சிரமமென்றே கூறவேண்டும்‌. தன்‌ கூட்டத்‌ 
காருள்‌ மிகவும்‌ அடங்காதவர்களும்‌ ஏகோபித்துச்‌ சேரு 
வதற்குப்‌ பெரும்‌ பிரயத்தனங்கள்‌ செய்தவன்‌ அவனே. 
குகைக்குள்‌ ஒளித்து வைத்திருந்த பொருளையெல்லாம்‌ 
மிக்க பெருந்தன்மையுடன்‌ அவன்‌ ராமுவிடம்‌ கொண்டு 
வந்து வைக்க, தங்கம்‌ வெள்ளி நாணயங்களாக 
மூன்று லட்ச ரூபாய்‌ இருப்பது கண்டு, ராமு, மேன்‌: 
மேலும்‌ யோசனைகள்‌ புரிந்து, தன்‌ உத்தேசத்தைப்‌ 
பெரிது செய்யலானான்‌. 

நிலத்திற்கு ஜலம்‌ பாய்ச்சும்‌ வேலையில்‌ சீதையின்‌. 
தமையன்‌ இஞ்சீனியராக நியமிக்கப்பட்டான்‌. தண்ணீர்‌ 
இல்லாத இடத்தில்‌ சாக்கடை ஓடப்‌ பெரிய குழாய்களை 
வைத்து வேலை செய்வதைக்‌ காட்டிலும்‌, இதுவே மிகச்‌ 
சிறந்த, அவசியமான வேலையாக இருந்ததுடன்‌, ஓர்‌: 

மு. ஐ. ௨. 21 


542 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


இஞ்சினீயர்‌ கவனிக்க வேண்டிய உண்மையான வேலை 
இதுவே என்று அவன்‌ சந்தோஷமாக ஓப்புக்கொண் 
டான்‌. 

இவர்கள்‌ இப்படி இருக்க, சீதை, ஜானகி, கோகி 
லம்‌ இம்மூவரும்‌ இன்னும்‌ அதிக ஆனந்தத்தில்‌ ஈடுபட்‌ 
டிருந்தனர்‌. சீதையின்‌ மகன்‌, ரா முவின்‌ பெண்ண 
விட்டு அரைக்‌ கணங்கூடப்‌ பிரிவதில்லை. ஜானகியும்‌ 
சதையை வேலை நடக்கும்‌ இடத்தையும்‌, சற்றுப்‌ 
பிரதேசங்களையும்‌ பார்க்கத்‌ தங்களுடன்‌ வரும்படி 
அழைத்தாள்‌. கோகிலத்திற்கோ ஆடம்பரமற்று நிம்மதி 
குடிகொண்ட இந்தப்‌ புதிய வாழ்க்கை தெய்விகமாகத்‌ 
தோன்றிற்று. அலவந்தியில்‌, குழந்தைகளுடன்‌ தன்‌ 
ஆகுரவில்‌ இருந்த பொன்னியைச்‌ சீதை அங்கே வர 
வழைக்க, முருகன்‌ அவர்களைக்‌ கண்டு ஆனந்தக்‌ கண்‌ 
ணீர்‌ வடித்தான்‌. பிரிந்த தன்‌ மக்களைத்‌ திரும்பக்‌ 
காணும்பொழுது, வயது சென்ற தந்தைக்கு உண்டா 
கும்‌ சந்தோஷம்‌ இவ்வண்ணம்‌ என்பதை வேறெவர்‌ 
அறிவார்‌! ராமுவின்‌ நிலங்களை முருகன்‌ குத்தகை 
எடுத்த அன்று, அவனுக்கு மிக்க அதிருஷ்டத்துடன்‌ 
பிறந்த மகள்‌ இப்பொழுது நல்ல பருவம்‌ வாய்ந்த 
பெண்ணாக இருந்தாள்‌. அவளிடம்‌ தொப்பைக்கு நாட்டம்‌ 
உண்டாயிற்று. திருச்சி ஜெயிலிலிருந்து அவர்கள்‌ 
தப்புவதற்குத்‌ தன்னை ஒரு பொருட்டாக நினையாமல்‌ 
உதவிசெய்த அப்துல்லா என்னும்‌ முஸ்லிம்‌ பையனையும்‌ 
தொப்பை மறக்கவில்லை. ஜெயிலிலிருந்து அவன்‌ 
விடுதலையாகியிருந்தும்‌, அவன்‌ இருப்பிடத்தைக்‌ கண்டு 
பிடிப்பது சிரமமாக இருந்தது. அனால்‌, ராமு சும்மா 
இருப்பதாக இல்லை. அவ்விடத்தில்‌ அப்துல்லா இல்லாத 
குறைவைப்‌ பெருங்‌ குறைவாகவே எண்ணலானான்‌. 
அநேக மாதங்கள்‌ தேடி அலைந்த பிறகு, கோடைக்கானல்‌ 
ஸ்டேஷனில்‌ ஏழு ரூபாய்ச்‌ சம்பளத்தில்‌, அவன்‌ 
'மோட்டார் பஸ்‌” துடைப்பவனாக ஓய்வு ஒழிவு இல்லாமல்‌ 
வேலை செய்துகொண்டு கிடப்பதாகத்‌ தெரியவந்தது. 


மலை வளம்‌ 223 


அவனும்‌ வந்து சேரவே, அந்தக்‌ குறை ஒழிந்து யாவ 
ரும்‌ மகிழ்வுற்றனர்‌. மாலையில்‌, பறவைகளின்‌ இனிய குர 
லோசையுடன்‌, மனிதர்களுடைய கானமும்‌ ஒன்று 
சேர்ந்து எங்கும்‌ நிரம்ப, உச்சிக்காலத்தில்‌, ஆற்றங்‌ 
கரை ஓரமாயுள்ள மரங்களின்‌ நிழல்‌ வெகு சுகமாக 
இருந்தது. ஒவ்வொருவரும்‌ உற்சாகத்தோடு விளங்கி 
னர்‌. ஆண்‌ பெண்‌ அனைவரும்‌ அணிற்பிள்ளைகளைப்போல்‌ 
சுறுசுறுப்பாக வேலை செய்யலானார்கள்‌.' எங்கும்‌ களிப்‌ 
பும்‌ குதூகலமுமே காணப்பட, வேலை செய்வதே அவர்‌ 
களுக்கு இனிய சிரம பரிகாரமாகத்‌ தோன்றிற்று. 
ஒவ்வொருவரும்‌ தன்‌ வயிற்றுக்குத்‌ தானே உறைக்கும்‌ 
சந்தோஷத்திற்காகவே வேலை செய்யலாயினர்‌. பிற 
ருக்காக அடிமைக்‌ தொழில்‌ செய்பவன்‌ அவ்‌ 
விடத்தில்‌ இல்லை. உடலில்‌ ஒரு புதிய உற்சாகம்‌ பிறக்க 
வும்‌, கூலிக்காக உழைப்பதனால்‌ உண்டாகும்‌ சரீர 
அலுப்பை எவரும்‌ அங்கே அறிந்தவர்‌ அல்ல. ஆரணி 
ஆறு தன்‌ விவாக நிமித்தம்‌, இடுப்பில்‌ ஒட்டியாணம்‌ 
போல்‌ அமைந்த அணைக்கட்டைக்‌ களிப்புடன்‌ ஏற்றுக்‌ 
கொண்டதென, மலைமேலிருந்து நூற்றுக்‌ கணக்கான 
கற்களை, வெள்ளத்துடன்‌ அடித்துக்கொண்டு வர, அவை 
கட்டடத்திற்கு மிகவும்‌ ஏற்றவை என்று, இஞ்சி 
னீயராகிய சீதையின்‌ சகோதரன்‌ மிகவும்‌ மகிழ்ச்சி 
அடைந்தான்‌: 


47 
அற்புதக்‌ காட்சி 


4] றக்குறைய மூன்று வருஷகாலம்‌ மழையிலும்‌ 
வெயிலிலும்‌ சிரமப்பட்டு வேலை செய்த பிறகு 
அணைக்கட்டு அநேகமாகக்‌ கட்டி முடிந்து, குடிகளும்‌ 
தம்‌ தொழிலில்‌ அமர்ந்தனர்‌. கூடு கட்டும்‌ பறவைகள்‌ 
போல்‌ முத்நூறு குடும்பங்கள்‌ சந்தோஷத்துடன்‌ 
சுறுசுறுப்பாக வேலை செய்யத்‌ தொடங்கின. எல்‌ 
லாரையும்போல்‌ ராமுவுக்கும்‌ இந்த வாழ்க்கை இனிய 
தாகத்‌ தோன்றவே, அனைவருடனும்‌ கலந்து உறவாடி, 
எவ்வித வேலையிலும்‌ தானும்‌ புகுந்து உழைத்தான்‌! 
இவ்வாறு தன்‌ பெருத்த எண்ணங்கள்‌ நடைபெறு 
வதற்குப்‌ பூர்வாங்கமாக உள்ளவை ஒருவாறு முற்‌ 
றுப்‌ பெறவே மேலே செய்யவேண்டிய விஷயங்களைப்பற்றி 
அவனுள்ளத்தில்‌ கவலை எழுந்தது. ஆற்று மணலத்‌ 
தாண்டி வெகு தூரத்தில்‌ பசுமையான மலைகனையும்‌, 
அப்பால்‌ காவற்காரர்களைப்போல்‌ நிமிர்ந்து நின்ற 
பனைமரங்களையும்‌ நோக்கினான்‌. மலை அடிவாரத்தி 
லுள்ள இயற்கை அழகு அவனது உள்ளத்தைப்‌ பல 
மாகக்‌ கவர்ந்தது. அந்தச்‌ சிறு பிரதேசத்தைச்‌ சிறப்பு 
வாய்ந்த ஒரு குடியரசாக என்றும்‌ விளங்கச்‌ செய்வ 
தற்கு ஆவல்‌ கொண்டான்‌. இம்மூன்று வருஷ காலத்தில்‌ 
அவனுடைய எண்ணங்களெல்லாம்‌ மெதுவாக உருக்‌ 
கொண்டு தெளிவு பெறலாயின. கேதாரியுடன்‌ கலந்து 
யோ ௫ிக்கலானான்‌? 

ஆற்று மணலில்‌ உலாவிக்கொண்டே மாலைச்‌ சூரிய 
னால்‌ மெதுவாகத்‌ தூண்டப்‌ பெற்று ராமு கேதாரியை 
நோக்கிக்‌ கூறத்‌ தொடங்கினான்‌: ““கேதாரி, நாம்‌ இவ்‌ 
வுலகத்தை நீத்துச்‌ செல்லுமுன்‌, அதன்‌ நிலைமையை 


அற்புதக்‌ காட்சி 925 


மேன்மைப்படுத்த வேண்டுவது அவசியம்‌ என்பதும்‌, 
அடுத்த தலைமுறையில்‌ நற்புத்தி, நல்லொழுக்கம்‌ வாய்ந்‌ 
தவர்களுக்கு உதவியாக நமது வேலையின்‌ அடையாளங்‌ 
களை நிலைபெறச்‌ செய்வதும்‌ நாம்‌ அநுபவத்தால்‌ 
அறிந்துகொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்களாகும்‌., 
யெளவனப்‌ பருவத்தில்‌ பிடிக்கும்‌ பண ஆசையாகிய 
பேயினின்றும்‌ மனிதனைப்‌ பாதுகாத்தல்‌ மிக அவசியம்‌ 
என்று தோன்றுகிறது. பொருள்‌ தேடும்‌ வழியிலேயே 
பழகிப்‌ பயின்று, ஆராயும்‌ அறிவழிந்து சூதிற்கும்‌. 
வாதிற்கும்‌ இரையாகாதபடி மனிதனைக்‌ காப்பதன்றோ 
அரசாங்கத்தின்‌ கடமை??? 

“அம்‌, ராமு, அடங்காப்‌ பேராசைக்கு இடங்‌ 
கொடுத்ததற்கு நானே ஒரு பெரும்‌ அத்தாட்சி அல்லவா? 
எனக்கும்‌ என்‌ சுற்றத்தாருக்கும்‌ எவ்வளவு நாசத்தை, 
அது விளைவித்துவிட்டது!”* 

“உண்மையே. முருகனுடைய வாழ்வைப்‌ பார்‌, 
பிறருக்காக உழைத்துப்‌ பாடு படுவதற்கென்றே 
பிறந்த அவன்‌, ஏதோ காலபலத்தினாலும்‌, தன்‌ தேக 
சிரமத்தனாலும்‌ சிறிது பொருள்‌ தேடிக்‌ கொண்டான்‌. 
அவன்‌ உயிருள்ள மட்டும்‌ கவலையற்று, திருப்தியாயும்‌ 
கெளரவமாயும்‌ வாழ்வதற்கு அது போதுமானதாக இருந்‌ 
குது. ஆனால்‌, அத்துடன்‌ அவன்தான்‌ திருப்தியடைய 
வில்லையோ, அல்லது அவனைச்‌ சேர்ந்தவர்களுடைய 
அதிருப்திதான்‌ காரணமோ, தெரியவில்லை. மேன்‌ 
மேலும்‌ ஆசைகொண்டு, நிலைமையை மீறி நடக்கவே, 
புது வெள்ளம்‌ பெருகிப்‌ பழைய வெள்ளத்தையும்‌ 
அடித்துச்‌ சென்றுவிட்டது. இப்பொழுது அவன்‌ இந்த 
மலைப்‌ பிரதேசத்தில்‌ வந்து சேர்ந்திருக்கிரான்‌. அது 
எதனால்‌, கேதா ி?' 

“ “ஆம்‌, அதற்கு என்ன காரணம்‌ என்று நினைக்‌ 
கிறாய்‌? என்றான்‌ கேதாரி, சற்றுப்‌ பொறுமையற்றவனாய்‌. 
ஏனெனில்‌ விவகாரம்‌ பேசுங்கால்‌ அலங்கார மொழிகளில்‌ 
அவனுக்கு நம்பிக்கை இல்லை. 


326 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


“கேதாரி, தத்துவ விசாரமும்‌, அவற்றைப்‌ 
பழகிப்‌ பரிசோதிப்பதும்‌ இல்லாவிடில்‌, உலகம்‌ விருத்தி 
யாகாது. இடையூறின்றி வளர்ச்சி இல்லை. இவ்வளவு 
துன்பங்களின்‌ மத்தியிலும்‌, தன்‌ நிலை தவறாமல்‌ மனி 
குன்‌ ஒழுக்கத்தை மேற்கொள்ளவும்‌, அதன்‌ மூலமாக 
அவனது அநுபவ விசேஷத்தை நன்றாக விளங்கச்‌ செய்ய 
வும்‌ வேண்டுமானால்‌, உடைந்த கப்பலில்‌ உயிர்காக்க 
வைத்திருக்கும்‌ தெப்பம்போல்‌ இடருற்ற காலத்தில்‌, 
அவனுக்கு உதவச்‌ சொற்பப்‌ பொருள்‌ அவன்‌ கைவசம்‌ 
இருக்குமாறு நாம்‌ செய்யவேண்டும்‌!”” 

கேதாரி மாறி மாறிக்‌ கேட்ட கேள்விகளுக்கு 
ராமு, கைக்குறிப்பினின்றும்‌ படித்துப்‌ பதிலுரைப்பது 
போலவே கோன்றிற்று. நெடு நாட்களுக்கு முன்னமே 
இத்தகைய கேள்விகளுக்குத்‌ தயக்கமற்ற மறு 
மொழிகள்‌ ஆகும்படி தன்‌ எண்ணங்களையும்‌ வாசகங்‌ 
களையும்‌ அவன்‌ மனப்பாடம்‌ பண்ணி வைத்திருந்தான்‌. 

பிற்கு??? 

“வாழ்நாட்களை ஆடம்பரமற்ற எளிய நிலைமை 
யில்‌ கழிக்காவிடில்‌, ஜீவியம்‌ துன்பத்திற்கே ஹேதுவா 
கும்‌! தற்காலம்‌ அதுவே மிக அவசியமாக உள்ளது. 
புத்திப்‌ பயிற்சி மட்டும்‌ பிரயோசனம்‌ இல்லை. கேவலம்‌ 
புத்திவன்மை கொண்டவன்‌ தீங்கிற்கே காரணமாவான்‌. 
அவ்வாறு இருப்பதை உலைப்பானையின்றி எரியும்‌ அூப்‌ 
பிற்கு ஒப்பிட வேண்டும்‌. அதனால்‌ புகையும்‌ கரியும்‌ 
சூழ்ந்து அக்னி வீணேயாகும்‌ அன்றோ! இக்காலத்தில்‌ 
புத்தியானது இஷ்ட தெய்வம்போல்‌ தொழப்பட்டுவர, 
நல்லொழுக்கமும்‌, உலகிற்கு இதத்தை அளிக்கக்கூடிய 
மனோபாவங்களும்‌, சாமர்த்தியமற்றவர்கள்‌ கைவசநத்‌ 
தான்‌ இருக்கத்‌ தகுந்தவை என அசட்டை செய்யப்‌ 
பட்டிருக்கின்றன. பிறரைக்‌ கொள்ளையிடும்‌ மன 
நிலை மாற வேண்டும்‌. நன்னெறியும்‌ நன்மையும்‌ பயக்‌ 
கும்‌ மனோபாவங்களிலும்‌, அமரிக்கையான குணங்களி 
னும்‌ வேரூன்றாத புத்திவன்மையானது, குபீரென்று 


அற்புதக்‌ காட்சி 327 


பற்றி எரிந்து தனக்குத்‌ தானே அழிவைத்‌ தேடிக்‌ 
கொள்ளக்கூடியது! அது பிறரையும்‌ தன்னையும்‌ ஒருங்கே 
நாசப்படுத்தும்‌ தீப்போல்‌ ஆகும்‌. இவையெல்லாம்‌ மாற 
வேண்டும்‌.” 

“ராமு, தற்கால ரீதிக்கு இது முற்றும்‌ விரோத 
மாக இல்லையா? உலகத்தின்‌ விருத்திக்கும்‌ விரோத 
மென்றே கூறலாம்‌. மனிதன்‌, உலகத்தைத்‌ திருத்து 
வதற்காக, புத்தியாகிய உளியைக்‌ கூராக்குவதிலேயே 
முயன்று, மற்றவை யாவற்றையும்‌ மறந்து கைவிட்டு 
விட்டான்‌ என்று தோன்றுகிறது. * * 

“இரு முனைகளுள்ள கருவி என்று அதைக்‌ கூறவேண்‌ 
டும்‌! எல்லாம்‌ அதை உபயோகிக்கும்‌ தன்மையைப்‌ 
பொறுத்தது. கேதாரி, நீ தற்செயலாகக்‌ கூறிய உப 
மானத்தையே நான்‌ பின்னும்‌ உபயோகப்படுத்து 
வேன்‌. அதாவது, புத்தி வன்மையானது கேவலம்‌ 
ஓர்‌ உளிக்‌ கருவியே. நன்றாய்த்‌ தெரிந்தவர்களாலேயே 
அது கையாளப்பட வேண்டும்‌. அது ஒரு சாதன 
மாகவே இருப்பதுடன்‌, பிறராலன்றித்‌ தானே வேலை 
செய்யும்‌ திறமை அற்றது. கருமத்திற்குரிய சிரத்‌ 
தையோ வெளியிலிருந்தே வரவேண்டும்‌. அது வரும்‌ 
இடத்தை நற்குணமென்றோ, நல்லொழமுக்கமென்றோ, 
தெய்வபக்தியென்றோ, ஈசுவரனென்றோ, பேரின்பம்‌ 
என்றோ, பரம்‌ பொருளென்றோ, எவ்வாறு கூறினும்‌ 
ஒன்றே. வரம்பில்லாததும்‌, கேட்டிற்கெல்லாம்‌ காரண 
மாக இருப்பதுமான இந்த மூளையின்‌ மகிமையைக்‌ கடவு 
ளாக வழிபடுவது ஒழிய வேண்டும்‌. நம்‌ மனோ 
பாவங்களே முற்றும்‌ மாறினாலன்றி, தற்கால நாகரிக 
மானது...” 

“அவ்வாறாயின்‌, ஜனங்களுடைய மனோபாவங்களும்‌ 
கருமங்களும்‌ வெகு காலமாக நம்மைப்‌ பற்றியிருக்கும்‌ 
அநேக வழக்கங்களும்‌ அன்றோ அடியோடு மாறவேண்டி. 
யதாகும்‌?”” என்றான்‌ கேதாரி, 

“யாருக்கு எப்படி இருப்பினும்‌, கேதாரி, நமக்கு 


926 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


அந்த மாறுதலும்‌ பெரிதல்ல; அந்தப்‌ பழக்கங்களும்‌ 
பழையவை அல்ல. நாம்‌ கொண்டிருக்கும்‌ மேனாட்டாரது 
மிக்க நூதனமான நடவடிக்கைகளை விட்டு, புராதன 
மான நம்‌ வழக்கங்களை மேற்கொள்ளும்‌ மாறுதலே 
அன்றி வேறில்லை. பிறர்‌ அழியப்‌ பெருஞ்செல்வம்‌ எய்த 
முயல்வது நமக்குச்‌ சுமார்‌ ஐம்பது வருஷத்திற்குள்‌ 
ஏற்பட்ட புதிய ஊக்கமே. உபயோகமற்ற கொடிகள்‌ 
அதி சீக்கிரம்‌ படர்ந்து வெகு சிரமப்பட்டு வளர்ந்‌ 
திருக்கும்‌ சாதி மரத்தையும்‌, காற்றோட்டமில்லாமற்‌ 
செய்து அழித்துவிடுவது போலவே, தீமையானது 
பரவி, அரிய நலங்களின்‌ வளர்ச்சியையும்‌ கெடுத்து 
விடுகிறது கெட்ட புற்‌ பூண்டுகள்‌ அனைய இந்தத்‌ 
தவினைக்‌ கூட்டத்தை நம்‌ ஊரில்‌ களைந்தெறிவதுடன்‌, 
இதைத்‌ தேவதைகள்‌ போன்ற மனிதர்களுக்குரிய வாசஸ்‌ 
தலமாகச்‌ செய்யவேண்டும்‌. பிறரைக்‌ கொள்ளையிடு 
வதையும்‌, சண்டை சச்சரவுகளையும்‌ அகற்றிவிட வேண்‌ 
டும்‌. தன்‌ போன்ற ஒருவனை வஞ்சித்து, அவனுக்கு உரிய 
செல்வத்தையும்‌ மனிதன்‌ தானே அடைய முயலலாகாது! 
மலையடிவாரத்திலுள்ள இந்தப்‌ புதிய ஊரில்‌ ப9, பிணி 
இரண்டையும்‌ மக்கள்‌ அறியாதவர்களாக இருக்கவேண்‌ 
டும்‌. ஏனெனில்‌, நமக்கு இங்கே வேண்டியிருப்பது 
மிகவும்‌ சொற்பமாக இருப்பதுடன்‌, அந்தச்‌ சொற்பமும்‌ 
இயற்கையிலேயே நமக்குக்‌ கடைப்பதாக இருக்கிறது. 
தன்பொருட்டு வேலை செய்வதன்றி, ஒருவரும்‌ பிறர்‌ 
பொருட்டுப்‌ பாடு படுவது கூடாது. அப்படி 
மற்றவருக்காக உழைப்பவன்‌ தன்‌ சந்தோஷத்திற்காகவே 
உழைப்பவ னாவானே யன்றி, பிறருடைய பலவந்தத்திற்‌. 
காகவும்‌, கன்‌ பேராசைக்காகவும்‌ இசரமப்படுபவன்‌ 
ஆகமாட்டான்‌? எல்லாரும்‌ மலையிலும்‌ நதியிலும்‌ என்‌ 
அம்‌ உற்சாகமாக ஆடிப்பாடவும்‌ இஷ்டம்போல்‌ சஞ்‌ 
சரிக்கவும்‌ எல்லையற்ற சுயேச்சையையே பெறுவார்‌ 
கன்‌.” 


“ஆயினும்‌, ராமு, உன்‌ மனோராஜ்யத்தை நீ 


அற்புதக்‌ காட்சி 329 


எப்படி ஏற்படுத்துவாய்‌? மனிதனோ இன்னும்‌ ஸ்திரம்‌ 
இல்லாதவனாக இருக்கிறான்‌!** 

“இவ்வாறெல்லாம்‌ இருக்க வேண்டுமென்று குறிப்பு 
எழுதி வைத்துக்கொள்வதற்குக்‌ கஷ்டம்‌ இல்லையே! 
கேதாரி, நீ கூறுவதை நான்‌ ஒப்புக்கொள்ளுகிறேன்‌? 
இந்த மனோராஜ்யம்‌ நடைபெறுவதற்குரிய ஆத்ம 
சக்தியையும்‌ குணங்களையும்‌ வளரச்‌ செய்வது சம்பங்‌ 
கிக்‌ கொடியை வைத்துப்‌ பயிராக்குவகைக்‌ காட்டிலும்‌ 
அரிய வேலையாகும்‌. ஆயினும்‌, எனக்குத்‌ தைரியம்‌ 
இல்லாமல்‌ இல்லை! உன்‌ போன்ற தீர நண்பர்‌ 
சளுடன்‌,...”” 

“இந்த மனோராஜ்யம்‌ எத்தன்மையது?: * 

“ஒவ்வோர்‌ ஆணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌, அவர்கள்‌ 
எப்பருவத்தினராயினும்‌, மூன்று ஏக்கர்‌ நிலமும்‌, 
ஒரு வீடு கட்டிக்கொள்ளச்‌ சிறியதோர்‌ தோட்டமும்‌ 
அளிப்பேன்‌. எவ்வளவு கஷ்டகாலத்திலும்‌, இவ்விரண்‌ 
டும்‌ அவர்கள்‌ கையை விட்டு அகலா. இந்தச்‌ சொத்தை 
விபாகம்‌ பண்ணவாவது, பராதீனம்‌ செய்யவாவது 
கூடாகுதுடன்‌ குந்தைக்குப்‌ பின்‌ முதல்‌ மகனே அதற்கு 
உரியவன்‌ ஆகவேண்டும்‌. இதனால்‌, ஒவ்வொருவருக்கும்‌ 
ஏதோ சொற்பப்‌ பொருள்‌ உரிமை சித்தமாயிருப்ப 
தன்றி, கல்வியறிவிற்கும்‌ மன அமைதிக்கும்‌ அது ஆதார 
மாகி, வாழ்க்கையைப்‌ பெருமை வாய்ந்த உண்மையான 
மார்க்கத்தில்‌ கழிக்கச்‌ செய்வதும்‌ ஆகும்‌. வயிற்றுப்‌ 
பாட்டிற்கு வழி கூற முடியாமல்‌ சூழ்ந்து கிடக்கும்‌ பல 
துன்பங்களையும்‌ அது நீக்கிவிடும்‌. செல்வ மிகுதியினால்‌ 
சீமான்கள்‌ காட்டும்‌ இரக்கம்‌ எளியவர்களுக்கு அப்‌ 
பொழுது அவசியமில்லை. “என்‌ வயிற்றிற்கு அன்ன 
மிடுங்கள்‌. நான்‌ உங்களுக்குக்‌ குற்றேவல்‌ புரிகிறேன்‌” 
என்று மற்றவரை வேண்டாமல்‌, கண்ணியமாக 
அமர்ந்த வாழ்வில்‌ அவர்கள்‌ என்றும்‌ தம்‌ காலத்தைக்‌. 
கழிப்பவர்க ளாவார்கள்‌!*” 


“ஆயினும்‌, ராமு. உன்‌ யோசனை ஒரு தலை 


330 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


முறைக்கு மட்டுமே நன்மையில்‌ சிறந்ததாக இருக்க 
லாம்‌. அடுத்த தலைமுறையில்‌ ஜனத்தொகை அதிக 
மாகும்பொழுது என்ன செய்வாய்‌??” 

“வேறொரு நதியின்மேல்‌ அணையிட ஏற்பாடு செய்து, 
பயிரிடும்‌ நிலங்களையும்‌ அதிகமாக்குவேன்‌. கடவுள்‌ 
சிருஷ்டித்த உலகம்‌ சிறியதல்லவே! கேதாரி, எங்கே 
செழிப்பும்‌ வளமையும்‌ இயற்கையில்‌ காணப்படுகின்‌ 
றனவோ, அங்கெல்லாம்‌ ஜனங்களை நிபந்தனையின்றிக்‌ 
குடியேறச்‌ செய்வேன்‌. உண்டு உயிர்‌ தாங்கும்‌ பிராணி 
யாக மனிதன்‌ இருக்குமளவும்‌, அவனது பிற்கால 
நிலைமை யதேச்சையாகக்‌ குடியேறி வருவதைப்‌ பொறுத்‌ 
ததேயாகும்‌. சிறு கூட்டங்களை ஒன்று சேர்ப்பதில்‌, தம்‌ 
தேசமென்றும்‌, தம்‌ இனத்தவரென்றும்‌ எழும்‌ அபி 
மானமானது முன்பு ஓர்‌ சிறந்த குணமாகக்‌ கருதப்பட 
டிருக்கலாம்‌. அனால்‌, மானிடர்கள்‌ அனைவரும்‌ சகோதரர்‌ 
களே என்னும்‌ பாவத்திற்கு அது இப்பொழுது இடை 
யூராகின்றது. தன்‌ தேசம்‌ மட்டும்‌ இன்றி, பொதுவாக 
உலகத்தைப்பற்றிய திருஷ்டியே தற்காலம்‌ மனித 
னுக்கு இருக்க வேண்டும்‌!” 

“ராமு, இந்தச்‌ சிறந்த மனோபாவங்களை யெல்லாம்‌ 
நாம்‌ உண்மையாக உள்ளத்தில்‌ உணர்ந்து கூறுகின்‌ 
றோம்‌ என்பதில்‌ ஐயம்‌ இல்லையாயினும்‌, செல்வமும்‌ 
அதிகாரமும்‌ பெற்று உயர்‌ பதவியில்‌ இருப்பவர்க 
ளுக்கு முற்றும்‌ அசம்பாவிதமான கனவு கண்டு நாம்‌ 
பிதற்றுவதாக அல்லவோ தோன்றும்‌? ஏனெனில்‌, இதை 
அங்கேரிப்பதனால்‌, தங்களுக்கு உள்ளவை அனைத்தையும்‌ 
அவர்கள்‌ துறக்க வேண்டி அகுமல்லவா? தற்கால 
ரீதியை நீ எவ்வண்ணம்‌ மாற்றுவாய்‌? ஆயிரம்‌ ஏக்கர்‌ 
நிலத்தை வைத்துக்கொண்டு, அதை நன்றாய்ப்‌ பயி 
ரிடாததுடன்‌ பிறரும்‌ அதை அநுபவிக்க வொட்டாமற்‌ 
செய்து, எளியவர்களைப்‌ பரிகசித்துக்கொண்டு சோம்‌ 
பேறிகளாய்க்‌ காலம்‌ கழிப்பாரும்‌ இருக்கின்றனரே!” * 

“அந்த நிலங்களுக்கு மேன்மேலும்‌ அதிக வரியை 


அற்புதக்‌ காட்சி 2௦1 


ஏற்படுத்தி வருவதனால்‌, அவைகளை வைத்துக்கொண்டு 
பாடுபடாமல்‌ இருப்பவனுக்கு அவைகளினின்றும்‌ வரும்‌ 
படி சிறிதும்‌ இல்லாமல்‌ அடித்துவிடுவேன்‌. அப்பொ 
முது தானாகவே அவை ஒருவன்‌ கைவசமே இருப்பது 
ஒழிந்து, பிரிந்து பிரிந்து, நிரந்தரமான மூன்று 
ஏக்கர்‌ பட்டயத்திற்கு வந்துவிடும்‌. இந்த மூன்று ஏக்கர்‌ 
நிலத்தைத்‌ தந்தைக்குப்‌ பின்‌ மகனும்‌, தாய்க்குப்‌ பின்‌ 
மகளும்‌ பெறுவார்கள்‌. பாகம்‌ பண்ண முடியாமலும்‌ 
ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு மாற்றக்‌ கூடாமலும்‌ 
இருப்பதனால்‌, உழுது உண்பவனாய்‌ மனிதர்கள்‌ இருக்கு 
மளவும்‌, ஒருவரும்‌ அதை வரம்பு மீறிச்‌ செலவழித்துக்‌ 
கை சோர விட முடியாது.” 

“மூன்று ஏக்கருக்கு மேற்பட்ட நிலம்‌ ஒருவனுக்‌ 
குச்‌ சொந்தமாயிருந்தால்‌??” என்று கேதாரி கேட்டான்‌. 

. “அதற்கு அவன்‌ அதிக வரி செலுத்தாமல்‌ இருக்க 
முடியாது” என்றான்‌ ராமு; . “அரசாட்சி என்பது 
இருந்தால்‌ இவ்வாறான ஓர்‌ ஒழுக்க முறையை அல்லது 
தர்ம நியாயத்தைச்‌ செல்வமும்‌ பதவியும்‌ பெற்றுள்ள 
வர்களுக்கு விதித்து, அதனால்‌ எளியவர்களை ரட்சிப்பதற்‌ 
கென்றே இருக்கவேண்டும்‌. ஆளுகையினின்றும்‌ ஏற்‌ 
படும்‌ நன்மை அது ஒன்றே. நிரந்தரமான இம்மூன்று 
ஏக்கருக்கு வரும்மட்டும்‌ ஒருவருடைய சொந்த நிலமா 
னது பாகம்‌ பண்ணக்‌ கூடுமானதாயும்‌ கைமாறத்தக்க 
தாயும்‌ இருக்க வேண்டும்‌. இவ்வேற்பாட்டை நாம்‌ 
இன்று தொடங்கினால்‌ நாளையே இவ்வுலகம்‌ முன்னி 
லும்‌ நல்ல ஸ்திதி அடையாவிடினும்‌, ஒரு நூற்‌ 
ருண்டில்‌ அவ்விதம்‌ ஆகலாம்‌. நாளடைவில்‌ ஏற்படும்‌ 
உலகம்‌ விருத்தியாகும்‌ கற்பகாலத்தில்‌, இந்த நூறு 
வருஷம்‌ ஒரு சிறு நாழிகை போன்றதல்லவா? நெற்றி 
வேர்வை நிலத்தில்‌ விழ நூறு பேர்‌ பாடுபட்டு 
உழைப்பதைக்‌ கொண்டு, தற்காலம்‌ பத்துப்‌ பேர்‌ 
செளக்கியம்‌ அநுபவிக்க, அப்பொழுது ஆயிரக்கணக்‌ 
காக மாந்தர்கள்‌ முன்னிலும்‌ அதிக மானிகளாயும்‌ 


2௦2 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


மானிடவர்க்கத்திற்குப்‌ பெருமையை விளைவிப்பவர்க 
ளாயும்‌ இருப்பதுடன்‌, பிறருக்காக அன்றி, தம்பொருட்‌ 
டுத்‌ தாமே உழைத்ததைக்‌ கொண்டு ஆனந்தம்‌ உறுவர்‌/” * 

“ராமு, உன்‌ யோசனை மிகவும்‌ உன்னதமாக ஒரு 
கனவு நிலையை ஓத்திருப்பினும்‌, முற்றும்‌ அசம்பாவித 
மாகத்‌ தோன்றவில்லை. ஆயினும்‌, ஒருவர்‌ வசமிருந்து 
மற்றொருவர்‌ வசம்‌ சேர்க்கக்கூடாத நிபந்தனையுடன்‌, 
மூன்று ஏக்கர்‌ நிலம்மட்டுமே ஒருவருக்கு இருப்பதானால்‌, 
எதாவது பஞ்சகாலம்‌ நேரும்பொழுது எதை நம்பி அவ 
னுக்குப்‌ பிறர்‌ பொருளுதவி செய்வார்கள்‌?” 

“ஆஹா, கேதாரி! நீயும்‌ என்‌ உள்ளத்தில்‌ இருப்‌ 
பதை இன்னும்‌ அறிந்துகொள்ளவில்லையே! நாணயம்‌ 
புரளுவதென்பது துன்பமே அல்லவா? நான்‌ கூறுவதற்கு 
அதுவன்றோ அடிப்படையாகும்‌? நான்‌ ஸ்தாபிக்க 
விரும்பும்‌ குடியரசில்‌ கடன்‌ கொடுப்பவரும்‌ கடன்‌ 
வாங்குபவரும்‌ இருக்கலாகாது. அன்றன்று - அவ்‌ 
வாரம்‌, அவ்வருஷம்‌ - தேவையாக இருப்பதற்குமேல்‌ 
சொற்பம்‌ அதிகமாயுள்ளவன்‌ அதிக நாட்கள்‌ நில்லாத 
பொருட்களை வைத்துக்கொண்‌ டிருப்பதைக்‌ காட்டிலும்‌, 
அயலிலுள்ள எளியவனுக்குக்‌ கொடுத்து அனந்தம்‌ 
உறுவான!?? 

“ராமு, அதல்ல நான்‌ கூறுவது. சேகரித்து வைத்த 
பொருள்‌ இல்லையெனில்‌, பஞ்சகாலத்தில்‌ குடிகள்‌ 
என்ன செய்வார்கள்‌??? 

“எனது ஏற்பாடு நடைபெறுமாயின்‌ அந்நிலையில்‌ 
பஞ்சம்‌ விளைவதே மிக்க அருமை. வேலை செய்யும்‌ 
இயல்பும்‌ சாமர்த்தியமுமுடைய மனிதன்‌, சணெற்றி 
னின்றும்‌ நீர்‌ இறைத்துத்‌ தன்‌ பயிர்களை அழியாது 
பார்த்துக்கொள்வான்‌. ஆயினும்‌, மிகவும்‌ கொடிய 
தான ஒரு பஞ்சத்தைக்‌ கடவுள்‌ விதிக்கும்பொழுது 
அதனின்றும்‌ உயிர்களைக்‌ காப்பாற்ற, நன்றாக விளையும்‌ 
மற்றொரு பிரதேசத்தார்‌ : முயற்சி எடுத்துக்கொள்ள 
விரும்பவில்லை என்றும்‌ வைத்துக்கொண்டால்‌, கோட்‌ 


அற்புதக்‌ காட்சி 333 


டைக்குள்ளேயே முற்றுகையிடப்பட்ட போர்வீரனுக்கு 
நிகராக உணவற்று உயிர்‌ துறப்பதே மிக்க பெருமை 
வாய்ந்ததாயும்‌, சந்தோஷகரமானதாயும்‌ இருக்கும்‌”” 
என்று இவ்வாறு கூறிக்கொண்டு வந்த ராமு, ! உயரப்‌ 
பறந்துகொண் டிருக்கும்‌ தன்‌ சிறகுகளில்‌ ஓர்‌ ஊசி 
.தைத்ததுபோல்‌, திடீரென்று நிறுத்தி, ஒரு நிமிஷம்‌ 


பொறுத்து, | மறுபடியும்‌, ““கேதாரி, மனிதனுடைய 
புத்திவன்மையை நீ நன்கு மதியாது பேசுகிறாய்‌. 
இல்லாக்‌ கொடுமையை அநுபலிப்பவன்‌, காற்று 


மழையாகிய பெரும்‌ இடையூறுகளையும்‌ ஐயித்துத்‌ 
தானே ஒரு ராஜ்யத்தை வேண்டுமாயினும்‌ இயற்றிக்‌ 
கொள்ளுவான்‌. சம்சாரமாகிய பொங்கும்‌ பெருங்கட 
லில்‌ நீந்திச்‌ செல்ல மனிதன்‌ வெகு சமர்த்தன்‌. 
களைப்புற்றிருக்கும்பொமுது, அமிழ்ந்து போகாமல்‌, 
மிதந்து செல்லுமாறு ஒரு மரப்பலகையை அவனுக்கு 
அளித்தாற்‌ போதுமென்பதே நான்‌ கேட்டுக்கொள்ளு 
வது. இம்மூன்று ஏக்கர்‌ நிலம்‌ ஒருநாளும்‌ முழுகிப்‌ 
போகாதல்லவா?”' என்றான்‌. 

“நல்லது, நில விஷயத்தைப்பற்றிக்‌ கூறியாயிற்று! 
கையில்‌ பணம்‌ உடையோருக்குத்‌ தீங்கு விளையாமல்‌ 
கவனித்துக்கொள்ளும்‌ ஏற்பாடுகள்‌ ஏதேனும்‌ உண்டோ??? 
என்று கேதாரி அந்தப்‌ பேச்சை மாற்ற விரும்பினானாயி 
னும்‌, ராமுவின்‌ மனோராஜ்யங்களைச்‌ சிதைக்க அஞ்சிய 
வனாக வினவினான்‌. 

“அற்ப நாணயங்களை வைத்துக்‌ காப்பாற்று 
வதா? நான்‌ அவைகளுக்கு ஒரு காவலும்‌ விதிக்கமாட்‌ 
டேன்‌. அது செல்வம்‌ அல்ல; அதன்‌ சின்னமே ஆகும்‌. 
பணம்‌ இன்றைக்கு இருந்து நாகா அழிந்து போகக்‌ கூடி 
யது. அதை ஒரு சிறந்த பொருளாக, . .”” 

“உண்மையே, ராமு. உனது ஏற்பாட்டின்‌ முக்கிய 
தாத்பரியங்களேை நான்‌ கண்டுகொண்டேன்‌. அவை 
சிறந்தவையே. நாளடைவில்‌ ஜனங்களின்‌ வறுமையை 
முற்றும்‌ தீர்க்கும்‌ மார்க்கத்தை அவை உண்டாக்கி 


334 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


விடுமென்று நினைக்கிறேன்‌. 'சாவுகார்கள்‌ வட்டிக்கு 
மேல்‌ வட்டி போடுவதுபோல்‌, மேல்மேலும்‌ விருத்தி 
யாகிக்கொண் டிருக்கும்‌ இவ்வறுமையின்‌ கொடுமையை 
நிவர்த்திக்க ஜனசமூகமானது இவ்வாறான வழி 
ஏதேனும்‌ செய்யத்தான்‌ வேண்டும்‌!”” 

இவ்வாறு அந்தக்‌ குடியரசின்‌ வாழ்க்கைத்‌ தேவை 
யான உணவு முதலிய விஷயங்களுடன்‌ அவர்கள்‌ சம்பா 
ஷணை ஓய்ந்துவிடும்போல்‌ தோன்றிற்று. ஆனால்‌, தன்‌ 
கேள்வியினால்‌ அதை மீண்டும்‌ கிளப்பத்‌ தொடங்கிய 
கேதாரி, “குடிகளின்‌ கல்வியைப்‌ பற்றிய யோசனை 
என்ன???” என்று கேட்டான்‌. 

**கேதாரி, எவ்வாறு இலைகளினின்றும்‌ உண்டா 
கும்‌ மலர்கள்‌ குணத்தில்‌ வேறுபட்டிருக்கன்றனவோ, 
அவ்வாறே புத்தகப்படிப்பும்‌ கல்விப்பயிற்சியும்‌ ஒன்றுக்கு 
ஒன்று வேறுபட்டுள்ளன. கல்விப்பயிற்சி அதிநுட்ப 
மானது. தலைமுறை தலைமுறையாகப்‌ போற்றிவரும்‌ எண்‌ 
ணங்களும்‌ இருப்பிடத்தின்‌ தன்மையும்‌ காலநிலையுமே 
அதற்கு முக்கிய ஆதாரங்களாக உள்ளவை.” 

“ஆயினும்‌, படிப்பு இல்லாமலும்‌ இருக்க முடியாது 
அல்லவா?” 

“உண்மையே. அதை நான்‌ முற்றும்‌ ஒப்புக்‌ 
கொள்ளுகிறேன்‌. மலைத்தாழ்வரையில்‌ வளர்ந்திருக்‌ 
கும்‌ விருட்சங்களின்‌ பசுமையான இலைகளினலாகிய 
மேற்கூரையுடன்‌ ஒரு கூடம்‌ அமைத்து, அதற்கு வெளியே 
கூடிச்‌ சம்பாஷித்தும்‌ விளையாடியும்‌ மாணாக்கர்களுக்குப்‌ 
போதித்துவருவேன்‌. மலைகள்‌, நட்சத்திரங்கள்‌, அழகிய 
பள்ளத்தாக்குகள்‌, விருட்சங்கள்‌ மேலிருந்து தேன்‌ சொட்‌ 
டிக்கொண் டிருக்கும்‌ தேன்‌ அடைகள்‌ முதலியவற்றை 
அவர்களுக்குக்‌ காட்டுவதன்றி அரணியாற்றில்‌ மிதந்து 
கொண்டு, அதில்‌ தோன்றும்‌ ஒவ்வோர்‌ அழதிய 
சுழியையும்‌ முத்தமிட்டுச்‌ செல்லும்‌ கானமலர்க 
ளுக்கு ஒப்ப, அவர்களை யதேச்சையாகத்‌ திரியும்படியும்‌ 
விடுவேன்‌. மாலை நேரங்களில்‌ நானும்‌, கல்வி கற்கும்‌ 


அற்புதக்‌ காட்சி 39D 


சிறுவர்களும்‌ மலையுச்சியில்‌ ஏறிச்‌ சென்றுவந்த உற்‌ 
சாகம்‌ மேலிட்டவர்களாக இருக்கும்பொழுது, அவர்க 
ளுக்கு நம்மைச்‌ சுற்றிலுமுள்ள இவ்வுலகைக்‌ காண்‌ 
பித்து, சிறு சம்பாஷணைகளின்‌ வாயிலாகவே உபந்நியா 
சம்‌ செய்வதுடன்‌, நன்றாகப்‌ படிப்பு வரக்கூடிய பையன்‌ 
களை ஜாக்கிரதையாகக்‌ தேர்ந்தெடுத்து, இப்பொழுது 
தொட்டிலிற்‌ படுத்திருக்கும்‌ மக்களுக்குப்‌ பிற்காலம்‌ 
கற்பிக்க வல்லவர்களாயும்‌ செய்துவிடுவேன்‌.” 
“புத்தகங்கள்‌ வேண்டுமென்று நினைக்கிறாயா?”* 
“புத்தகங்களா? அவை வீண்‌. பசுமையான 


காட்டுச்‌ செடிகளை அழித்து அரைத்துக்‌ குழம்‌. 


பாக்கிக்‌ காகிதமாகச்‌ செய்தபின்‌, அவை சுருட்டி 
மடித்துக்‌ கிழிக்கப்பட்டுப்‌ புத்தக உருவில்‌ விளங்கு 
தின்றன. உலகிலுள்ள உண்மைகளைக்‌ கண்டறியக்‌. 
கண்ணில்லாகவனுக்கு அவை மங்கிய வெளிச்சமே 
யாகும்‌. ஆயினும்‌, கேதாரி, மனிதனால்‌ இயற்றப்‌ 
பட்ட இவ்வுலகில்‌ புஸ்தகங்களே, மாந்தர்களுக்கு ஏற்‌ 


பட்டிருக்கும்‌ துன்பங்கள்‌ யாவற்றினும்‌ லேசான துன்ப 


மாகும்‌, உலகில்‌ அனைவரும்‌ பெரியோராகி, ஒருவர்‌ 
உபந்நியாசம்‌ செய்ய மற்றவர்‌ கேட்டுக்கொண் 
டிருப்பதன்‌ பொருட்டு புத்தகங்களை அபேட்சிக்காக 


நாள்‌ கிட்டுமளவும்‌, மேலோருடைய எண்ணங்களைப்பற்றி' 


நாம்‌ அறிந்துகொள்ள வேண்டியது அவசியந்தான்‌.”” 


“நான்‌ உன்னை இன்னும்‌ சில கேள்விகள்‌ கேட்கப்‌ 


போகிறேன்‌. இவ்விஷயத்தில்‌ எனக்கும்‌ உற்சாகம்‌ 


உண்டாகிறது. நாம்‌ முடியச்‌ சுற்றிச்‌ சென்று எல்லாப்‌. 


பக்கங்களிலிருந்தும்‌ மலைநிலையை அறிவோம்‌”? 
““நல்லது.”” 


“குடிகள்‌ உடுக்கத்‌ துணிகள்‌ வேண்டுமே; அதற்கு, 


என்ன செய்வாய்‌?'்‌ 
“வீட்டைச்‌ சுற்றி அங்கங்கே இரண்டொரு 
பருத்திச்‌ செடிகள்‌ இருந்தால்‌, அதனின்றும்‌ பஞ்சை 


எடுத்து மெல்லிய நூலாக நூற்று வஸ்திரம்‌ நெய்து 


க்க 


2௦0 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


கொள்ளலாம்‌ அல்லவா? கேதாரி, இத்தகைய உஷ்ணப்‌ 
பிரதேசத்தில்‌, நாகரிகமென்று வீண்பேச்சுப்‌ பேசிக்‌ 
கொண்டு நாம்‌ பாவிலும்‌ உண்டையிலும்‌ பிணியடைந்‌ 
திருக்கும்‌ துணிகளை நமது தேகம்‌ தாங்குவதற்குமேல்‌ 
அதிகம்‌ வாரிப்‌ போட்டுக்கொண் டிருக்கிறோம்‌ என்றே 
நான்‌ உறுதியாக நம்புகிறேன்‌. நம்‌ ஆடைகளையும்‌ 
முற்றும்‌ குறைத்துவிட வேண்டும்‌.” ராமு கூறுவதை 
ஒப்புக்கொண்டவன்‌ போலும்‌, ஓப்புக்கொள்ளாதவன்‌ 
போலும்‌ கேதாரி அரைகுரையாக ஏதோ முணுமுணுத்‌ 
தான்‌. 

“உன்‌ அபிப்பிராயத்தை நான்‌ அறிந்துகொண் 
டேன்‌, கேதாரி'” என்று ராமு வருத்தத்துடன்‌ கூறி 
னான்‌. “இன்னும்‌ நெடுங்காலம்‌ மனிதன்‌ இவ்வாறு 
சந்தையில்‌ கூடி, வாங்கி விற்று வியாபாரம்‌ செய்து 
தனக்கும்‌ பிறருக்கும்‌ அடிமையாகக்‌ காலம்‌ கழிக்க 
வேண்டியதுகான்‌. ஆயினும்‌, நான்‌ விரும்புவது அந்தக்‌ 
காலத்தைக்‌ குறுக்கவேண்டும்‌ என்பதே, நம்‌ ஆசை 
களையும்‌ பராதனத்தையும்‌ எவ்வளவு குறைத்துக்‌ 
கொள்ளக்‌ கூடுமோ, அவ்வளவு குறைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. இந்த உபதேசம்‌ ஒருகால்‌ முற்காலத்து 
அநாகரிக நிலையையே மேற்கொள்ளும்படி நமக்குப்‌ 
போதிப்பதாக இருக்கலாம்‌. ஆனால்‌ உண்மையாக, 
நாகரிகத்தில்‌ சிறந்த மனிதன்‌, பலவித விஷயங்களில்‌ 
நாகரிகம்போன்ற அநாகரிக நிலைக்கே திரும்பிச்‌ செல்லு 
கிறானென்று நான்‌ கருதுகிறேன்‌. தற்கால நாகரிக 
மானது சரீரத்தைப்‌ பற்றியதே ஓழிய . ஆத்மாவைப்‌ 
பற்றியதல்ல. தம்போன்ற மாந்தர்களிடம்‌, முற்கா 
லத்தைவிட இப்பொழுது இன்னும்‌ குரூரநிலையை 
அடைந்திருக்கும்‌ நமது சித்தத்தையும்‌ எண்ணங்களை 
யும்‌ அன்றோ நாகரிகமானது செவ்வைப்படுத்துவதற்‌ 
கென்று இருக்க வேண்டும்‌? மற்றொருவருடைய உடல்‌, 
உழைப்பு, அவ்வுழைப்பின்‌ பயன்‌ முதலியவை யாவற்‌ 
றையும்‌ தானே: ஆக்ரெமித்துக்கொள்ளா மல்‌ ஓவ்வொரு 


அற்புதக்‌ காட்சி 2௦7 


வரும்‌ தம்‌ தம்‌ அமைப்பிற்கு ஏற்றவாறு தாம்‌ 
தோன்றிய இடத்திலேயே குடையின்றி வளர்ச்சி பெறட்‌ 
டும்‌. வனத்தில்‌ இருக்கும்‌ விருட்சங்கள்‌ யாவும்‌ ஒன்று 
போல்‌ இருக்கவேண்டுமென்று நான்‌ கூறவில்லை. பிறர்‌ 
கண்ணுக்குத்‌ தோன்றாத நிறமும்‌ அழகும்‌ ஒவ்வொன்‌ 
றிற்கும்‌ உண்டு. ஆயினும்‌, எதுவும்‌ மற்றோன்றைக்‌ 
கொண்டு ஜவிக்காமலும்‌, மற்றொன்றை வேரோடு 
களைந்தெறிய முயலாமலும்‌ இருக்க வேண்டும்‌. இந்தச்‌ 
செல்வமும்‌ சுயேச்சையும்‌ பொருந்திய பரந்த உலகில்‌ 
எல்லாரும்‌ குடியிருக்க இடம்‌ இருக்கிறது!”* - தன்னுள்‌ 
பொங்கி எழுந்த துக்கத்தை ராமு இனி அடக்க 
முடியா தவனானான்‌. 

“*நீ கூறுவது அவ்வளவும்‌ உண்மையே, ராமு. ஆயி 
னும்‌, உன்னை முழுவதும்‌ காது கொடுத்துக்‌ கேட்கவா 
வது, முடிவில்‌ உனது முக்கிய நோக்கத்தை அறிந்து 
கொள்ளவாவது உலகோருக்குப்‌ பொறுமை இருக்குமா?!” 
என்று கேதாரி கேட்டான்‌. 

“நீ முன்பு ஒரு தரம்‌ இத்தகைய கேள்வியே 
கேட்டாய்‌. கேதாரி, அதற்கு நான்‌ அப்பொழுது 
பதில்‌ கூறவில்லை. இப்பொழுது சொல்லுகிறேன்‌, கேள்‌. 
உடைந்து போன சங்காக இருப்பினும்‌, அதை ஊதிவிட்டு 
உதயகாலத்தைப்‌ பொறுமையுடன்‌ எதிர்பார்த்திருப்‌ 
பதைவிட நாம்‌ வேறு என்ன செய்ய முடியும்‌?” என்றான்‌ 
ராமு. i 

்‌*“இவ்விஷயத்தைப்பற்றி வேறு ஏதாவது யோசனை 
உண்டா?” 

“இனி வேறொன்றும்‌ இல்லை. கேதாரி, இப்பொ 
முது நீ இதைப்பற்றி முழுவதும்‌ அறிவாய்‌. காடெல்‌ 
துரையிடமும்‌ நான்‌ யாவற்றையும்பற்றிப்‌ பேசியிருக்‌ 
கிறேன்‌. இம்‌ மூன்று ஏக்கர்‌ நிலமாகிய சிறிய பட்ட 
யத்தைப்‌ பாகம்‌ பண்ணவாவது, பராதனம்‌ செய்யவா 
வது கூடாததாய்‌, தந்தைக்குப்‌ பின்‌ மூத்த மகனும்‌, 
தாய்க்குப்‌ பின்‌ மகளும்‌ அடைந்து அநுபவிக்குமாறு 

றே ஓஒ ௨.22 


9௦௦ முருகன்‌ ஓர்‌ உழவன 


செய்வதாக அவர்‌ ஓப்புக்கொண்‌ டிருக்கிறார்‌. மனிதன்‌ 
தன்‌ இழிவான ஆதி நிலைமையை விட்டு, மெதுவாக 
விருத்தியாகும்‌ வழியில்‌ வெகு சிரமப்பட்டுப்‌ பொறு 
மையாக வேலை செய்து பெற்றது ராஜாங்கம்‌. எவ்வ 
ளவோ அருமையாக வாய்த்தபோதிலும்‌, இதிலும்‌ 
ஏதோ ஓர்‌ நன்மை இல்லாமல்‌ போகவில்லை. அதிகப்‌ 
பேராசைக்கு இடம்‌ தராமல்‌ பொது நன்மையை நிலைக்‌ 
கச்‌ செய்வதே அது. வேலி பயிரை அழிப்பதுபோல்‌ 
ராஜாங்கம்‌ அநேகம்‌ சமயங்களில்‌ கெடுதலைச்‌ செய்வ 
தாக இருப்பினும்‌, தற்காலம்‌ எல்லாத்‌ தேசங்களிலும்‌ 
அது தனக்கு வாய்ப்பதாக இருக்கும்‌ முழு அதிகாரத்தை 
யும்‌ பெற்று விளங்குகிறது. நன்மைக்காக அவ 
தரித்தது போன்ற துரைத்தனம்‌, தான்‌ வந்த காரி 
யத்தை முடித்துக்கொண்டு உடனே சென்றுவிட 
வேண்டியதே. ஒரு தேசத்திற்கே அன்றி உலகம்‌ 
முழுவதற்கும்‌ நன்மையும்‌ ஆத்மலாபமும்‌ உண்டாக்கக்‌ 
கூடிய காரியங்களைச்‌ செய்து ஓவ்வொருவனும்‌ பரி 
சுத்த நிலையை அடைய மாந்தர்கள்‌ அனைவரையும்‌ 
தேவதைகளுக்கு ஒப்பாகச்‌ செய்து ராஜாங்கம்‌ அநா 
வசியம்‌ என்று சலைந்துவிடுவதற்கு முன்னால்‌,..”” 

“உன்‌ மனோபாவங்கள்‌ மிகவும்‌ சிறந்தவையாக 
இருக்கின்றன, ராமு. உன்னைப்‌ போலவே உல 
கோரும்‌ அவற்றைக்‌ கண்டுகொள்ள வேண்டுமென்று 
நான்‌ விரும்புகிறேன்‌. அது இருக்கட்டும்‌! நீ என்ன 
செய்யப்‌ போரறொய்‌? டிப்டி கலெக்டர்‌ உத்தியோகத்தில்‌ 
அல்லவா நீ இப்பொழுது இருக்கறொய்‌?'* 

“என்னை இந்தச்‌ சிறந்த வழியில்‌ செலுத்திய 
இந்த மக்களுடனும்‌ உன்னுடனும்‌ சேர்ந்திருப்பதன்‌ 
பொருட்டு, வேலையை விட்டு விடுவதும்‌ அன்றி, 
உங்கள்‌ அனைவரிடமிருந்தும்‌ மூன்று ஏக்கர்‌ நிலத்தை 
யாசித்துப்‌ பெற்றுக்கொள்ளுவேன்‌. நமது வாழ்வில்‌ 
ஏதோ ஒருவிதமாகச்‌ சம்பந்தமுற்று, அவர்கள்‌ அறியா 
மலே நமக்கு வாய்திறந்து போதிக்காத ஆசாரியர்களாக 


அற்புதக்‌ காட்சி 399 


அமைந்த சிலருக்கும்‌ இவ்வாறு மூன்று ஏக்கர்‌ 
நிலம்‌ தனித்தனியே அளிக்க விரும்புகிறேன்‌.” 

“அவர்கள்‌ யாவர்‌? 

“*காடெல்‌ துரை, அவர்‌ மனைவி, மிஸ்டர்‌ கிரேக்‌, 
டர்னர்‌ துரையவா்கள்‌.”” 

:*“மார்க்கண்டம்‌ ஐயருக்கும்‌ அவ்வாறே அளிக்கக்‌ 
கேட்டுக்கொள்ளலாமா? அவரே எனக்கு அரிய புத்தி 
புகட்டியவர்‌. அவர்‌ இல்லாவிடில்‌, ..”” 

நீ கேட்பது சரி! அவர்‌ ஏற்றுக்கொள்ளுவாரா?: * 

“கொடுத்துப்‌ பார்ப்போம்‌. முன்போல்‌ அவ்வளவு 
உயர்ந்த தசை இப்பொழுது அவருக்கு அடிக்கவில்லை 
என்று கேள்விப்பட்டேன்‌. துன்பத்திற்கு மேல்‌ துன்ப 
மாகச்‌ சூழ்ந்து இவ்வளவு காலத்திற்குப்‌ பிறகு அவ 
ருக்கு நற்புத்தி புகட்டிக்கொண் டிருப்பதாக என்‌ 
செவிகளில்‌ விழுந்தது. மறுபிறப்பில்‌ அன்றி, இந்தப்‌ 
பிறப்பில்‌ அவர்‌ ஒருநாளும்‌ உணரப்‌ போவதில்லை என்றே 
நான்‌ எண்ணியிருந்தேன்‌.”” 

*கேதாரி, காவிரியில்‌ புதிதாக வெள்ளம்‌ வரும்‌ 
பொழுது மேலாக மிதந்து வரும்‌ நுரைக்கு ஒப்ப, தீச்‌ 
செயல்களினாலேயே செழித்தோங்குபவர்கள்‌ இவ்வுல 
கில்‌ சிலர்‌ இருக்கிறார்கள்‌; என்றும்‌ இருந்துகொண்டு 
தான்‌ இருப்பார்கள்‌. அவர்களை நாம்‌ கவனிக்க வேண்‌ 
டாம்‌. இவ்வுலகம்‌ உயர்நில்யை அடையப்‌ புரியும்‌ 
பிரயத்தனத்தில்‌ அவர்கள்‌ ஒரு பொருட்டாக மாட்டார்‌ 
கள்‌. ஆயினும்‌, முன்போ பின்போ ஒரு நாள்‌ தலை 
யிறங்கித்‌ தாழ்மையுடன்‌ திரும்பி வந்து, தாம்‌ செய்த 
வைகளுக்குப்‌ பச்சாத்தாபத்துடன்‌, தம்‌ வயிற்றுக்கு 
உணவை வேண்டி நிற்போரும்‌ அநேகம்‌ பேர்‌ 
உண்டு. நாம்‌ அவர்களை நிராகரிக்கலாகாது. ' கடலை 
நோக்கி ஓடும்‌ நதிபோல்‌ நாமும்‌ செல்வோம்‌. உப்புக்‌ 
கடலைச்‌ சேருவதே அதற்கு முடிவாக இருப்பி 
னும்‌, அது அந்த ஆற்றின்‌ காதலுக்கு உரியதாயும்‌ 
இருக்கின்ற தன்றோ! 


48 
மங்கள நாள்‌ 


ஆரணி நதியில்‌ அணை கட்டி முடிந்ததும்‌, அந்த 
மலைத்‌ தாழ்வரையில்‌ அழகிய ஏரியாகி நீர்‌ நிரம்பி 
விளங்கிற்று. இந்த ஏரிக்கும்‌ ஆற்றுக்கும்‌ எதிரிலிருந்த 
மலைச்‌ சாரலில்‌ புதியதோர்‌ இரொமம்‌ தோன்ற, 
வயல்களுக்குப்‌ பாயும்பொருட்டு மைல்‌ கணக்காக 
நீண்ட வாய்க்கால்கள்‌ வெட்டப்பட்டு, அவற்றின்‌ இரு 
கரைகளிலும்‌ பழ விருட்சங்களும்‌ பனை மரங்களும்‌ 
வைத்துப்‌ பயிராக்கப்பட்டன. கிராமத்தின்‌ நான்கு 
பக்கங்களிலும்‌ வாய்க்கால்கள்‌ ஓடியதால்‌ அது செழிப்‌ 
புள்ள சதுரமாக இருந்தது. நான்கு பக்கங்களிலிருந்தும்‌ 
வாய்க்கால்கள்‌ உள்ளே சென்று, கூடி ஒரு குளமாக 
அமையவும்‌, அந்தக்‌ குளத்திற்குக்‌ கிழக்கே அழகிய 
சிறு கோவிலொன்றும்‌ கட்டப்பட்டுப்‌ பிரதிஷ்டை 
செய்யப்பெற்றது. 

அந்தச்‌ சிறு பிரதேசம்‌ எங்கும்‌ உத்தியானவன 
மாகவே விளங்கிற்று. அதற்காகவே வளர்க்கப்பட்டவை 
போல்‌ தோன்றிய அடர்ந்த பெரிய விருட்சங்களின்‌ நடு 
வில்‌,ஒவ்வொரு வீடும்‌ மறைந்து கிடந்தது.அந்த முந்நூறு 
குடும்பத்தைச்‌ சார்ந்த ஒவ்வொருவரும்‌ மூன்று ஏக்கர்‌ 
நிலத்துடன்‌ ஒரு வீடும்‌ தோட்டமும்‌ அடைந்தனர்‌, 
யாவருக்கும்‌ கொடுத்தது போக மிஞ்சியிருந்த நிலத்தை 
அதற்குத்‌ தகுந்தவர்களை வரவழைத்துக்‌ கொடுப்ப 
தைப்பற்றி ராமு கேதாரியுடன்‌ யோசிக்கலானான்‌. 

இன்னும்‌ ஒரு மாதத்தில்‌ மாரிக்காலம்‌ தொடங்கி 
விடும்‌. அதற்கு முன்‌ பெய்த சிறு மழையிலேயே புதி 
தாக உண்டான ஏரி பாதி நிரம்பிவிட்டது. காலத்தில்‌ 
பயிர்‌ செய்யத்‌ தவக்கப்படாதபடி அடைமழை பெய்யத்‌ 


மங்கள நாள்‌ 241 


தொடங்கும்‌ முன்னமே கிராமப்‌ பிரவேசம்‌ செய்ய 
வேண்டுமென்று முருகன்‌ நினைத்ததை ராழுவும்‌ கேதாரி 
யும்‌ ஒப்புக்கொண்டனர்‌. காடெல்‌ துரையும்‌ சென்னை 
யில்‌ இப்பொழுது ஆக்டிங்‌ கவர்னராக இருக்கவே 
அவரும்‌ அவர்‌ மனைவியும்‌ அங்கே வந்து அந்தப்‌ புதிய 
குடிகளை வேலையிற்‌ புகுத்தவேண்டுமென அழைத்தார்‌ 
கள்‌. 

ஆயிரக்கணக்காகப்‌- பத்திரிகைகள்‌ அனுப்பப்‌ 
பட்டன. மிஸ்டர்‌ கிரேக்‌ துரைக்கும்‌, வேலையினின்றும்‌ 
நீங்கி இப்பொழுது பெங்களூரில்‌ வசித்துவந்த டர்னர்‌ 
துரையவர்களுக்கும்‌, மார்க்கண்டம்‌ ஐயருக்கும்‌, 
பிரத்தியேகமான கடிதங்கள்‌ சென்றன. ராமுவைப்பற்றி 
வெகுவாகக்‌ கேள்விப்பட்டிருந்ததனால்‌, மார்க்கண்டம்‌ 
ஐயர்‌ அவனைக்‌ காணப்‌ பேரவாக்‌ கொண்டிருந்தார்‌. 

யாவும்‌ வெகு சிறப்புடன்‌, அங்குள்ளோர்‌ 
நினைவை விட்டு அகலாவண்ணம்‌ நடந்தேறின. கரடு 
முரடான அந்த நாகலாபுரம்‌ மலைகள்‌, அந்தப்‌ பிரதேசத்‌ 
தின்‌ நினைத்தற்கு அரிய நிம்மதி, அழகிய ஏரி, புதிய 
கிராமம்‌, முற்றும்‌ மாறுதலடைந்து கோன்றிய கேதாரி, 
ராமுவினிடத்தும்‌ அங்குள்ள பெண்மக்களிடத்தும்‌ 
விளங்கிய ஓர்‌ மன அமைதி இவை யாவும்‌ மார்க்‌ 
கண்டம்‌ ஐயரின்‌ உள்ளத்தில்‌ ஊடுருவிப்‌ பாய்ந்தன. 
பயிரிடும்‌ வேலை தொடங்கி வயல்கள்‌ செழிப்படைவதற்கு 
முன்‌, வக்கீல்களுள்‌ முதன்மையாக இருந்த மார்க்கண்டம்‌ 
ஐயர்‌ அரிய விவேகம்‌ பெற்றவராக ஆகிவிட்டார்‌ 
கேதாரியின்‌ கையைத்‌ கும்‌ இரு கைகளினாலும்‌ சேர்த்துப்‌ 
பிடித்துக்கொண்டு, “*என்னை மன்னிப்பாய்‌, கேதாரி. 
நான்‌ உனக்கு ஒரு கொடிய தீங்கிழைத்துவிட்டேன்‌? 
பொறாமை, கோபம்‌, ஆத்திரம்‌, பேராசை இவை யாவும்‌ 
என்‌ கண்களை மூடி, மனிதனுக்கு இயற்கையாயுள்ள நல்‌ 
லுணர்வுகளும்‌ இன்றி, என்னைப்‌ பணம்‌ தேடும்‌ வழியி 
லேயே செல்லும்படி செய்துவிட்டன. ஆயினும்‌ 
நான்‌ புரிந்த துரோகமும்‌ உனக்கு ஒரு வித நன்மை 


842 முருகன்‌ ஒர்‌ உழவன்‌ 


யையே அளித்திருக்கிறது. கடவுளின்‌ செயலை யார்‌ 
அறிவார்‌?” என்றார்‌. 

““மன்னிப்பதற்கு ஒன்றும்‌ இல்லை, உங்கள்‌ மன்‌ 
னிப்பை அல்லவோ நான்‌ பெறவேண்டும்‌?” என்றான்‌ 
கேதாரி. ““என்னுடைய தகாத செயல்களுக்கும்‌, நன்றி 
யில்லாமல்‌ உங்களை மீறிச்‌ செல்ல நான்‌ முயன்றதற்கும்‌ 
இது தக்க தண்டனையே! என்னிடம்‌ எவ்வளவோ பட்சம்‌ 
காட்டியதுடன்‌, என்‌ தாழ்ந்த எளிய நிலைமையினின்றும்‌ 
என்னை மேலேற்றியதும்‌ நீங்கள்‌ அல்லவா?” 

““கேதாரி, நீ என்னை விட்டுச்‌ சென்றது முதல்‌ 
எனக்கு நற்காலமாக இல்லை. என்‌ கதை சற்றுப்‌ பெரி 
தாகத்‌ தோன்றினாலும்‌, கவனித்துக்‌ கேள்‌. நீ சென்றது 
முதல்‌, என்‌ உடல்‌, மனம்‌, அதிருஷ்டம்‌ யாவற்றிற்கும்‌ 
வாட்டம்‌ உண்டாகிவிட்டது. நான்‌ எதிர்பார்த்ததற்கு 
மேல்‌ விரைவாகவே எனக்கு எல்லாம்‌ நேர்ந்துவிட்டன; 
நான்‌ விரும்பி விதைத்த வினையின்‌ பயனை இப்பொழுது 
அநுபவிக்கிறேன்‌. இவ்வயது காலத்தில்‌ எனது பூர்ண 
வாஞ்சைக்குப்‌ பாத்திரமான என்‌ கடைசிக்‌ குமாரி 
இறந்து போய்விட்டாள்‌. மிகவும்‌ தேர்ச்சிபெற்ற ஒரு 
டாக்டரைக்‌ கொண்டுதான்‌ அவளுக்குச்‌ சிசிச்சை செய்‌ 
தேன்‌. எப்பொழுதும்‌ தேக அசெளக்கியம்‌ உள்ளவ 
னாயினும்‌, மருந்தின்‌ பொருட்டு அரைக்‌ காசேனும்‌ செல 
வழித்திராத நான்‌ அவன்‌ கேட்ட பணத்தை யெல்லாம்‌ 
சந்தோஷமாகக்‌ கொடுத்தேன்‌. அமெரிக்காவிலிருந்து 
புதிதாக வந்திருந்த அந்த டாக்டர்‌ பணம்‌ கேட்ட 
விதம்‌, வரும்படிக்குத்‌ குகுந்த வரி வாங்கும்‌ 
நியாயத்தை ஒத்திருந்தது. ஆயினும்‌, ஐயோ! ஒரு 
பயனும்‌ இல்லாது போயிற்றே!” 

“இது மிகவும்‌ பரிதபிக்கத்‌ தக்கதே! அந்தச்‌ இறுமி 
குன்‌ தாயின்‌ சாயலாக இருந்தாள்‌. அவள்தான்‌ உங்கள்‌ 
குழந்தைகள்‌ அனைவரிலும்‌ மிகவும்‌ சுறுசுறுப்பாகவும்‌ 
குதூகலமாகவும்‌ விளங்கியதாகத்‌ தோன்றிற்று”? 
என்றான்‌ கேதாரி. 


மங்கள நாள்‌ 543 


“அவளை இழந்த பிறகு, பணத்தை இழந்தது 
எனக்கு அதிக வருத்தத்தை அளிக்கவில்லை. கேதாரி, 
உன்னிடம்‌ யாவற்றையும்‌ கூறி என்‌ மனத்தில்‌ இருக்கும்‌ 
பாரத்தைக்‌ கழித்துவிடுகிறேன்‌. பம்பாய்‌ வேர்கள்‌, 
ரப்பர்‌, சணல்‌, பஞ்சு இவ்வியாபாரங்களில்‌ போட்ட 
பணம்‌ யாவும்‌ நஷ்டமாக, அதில்‌ ஒரு லட்சம்‌ முழுகிப்‌ 
போய்விட்டது. பாங்கியில்‌ ஓர்‌ ஐம்பதினாயிரம்‌ நஷ்டம்‌. 
இவையெல்லாம்‌ ஒருவாறு மடிந்துபோன துக்கங்க 
ளென்றே கூற வேண்டும்‌. மற்றொரு பெரிய துக்கம்‌ 
என்னவெனில்‌, என்‌ மூத்த பையன்‌ கெட்ட வழியில்‌ 
சென்றுவிட்டான்‌. ஓய்வு ஒழிவு இல்லாமல்‌ பணப்‌ 
பேராசை பிடித்தாட்டும்‌ இந்த வக்கீல்‌ தொழிலில்‌. 
இருந்ததனால்‌, அவனுடைய கல்வியைப்பற்றிக்‌ கவனிக்க 
எனக்கு நேரம்‌ இல்லாமல்‌ போய்விட்டது. அவன்‌ 
நிமித்தம்‌ தோன்றிய புண்தான்‌, எனக்கு மேன்மேலும்‌ 
விருத்தியாகிக்கொண் டிருக்கிறது!” 

“£அவன்‌ சகவாசம்‌ சரியாக இல்லையென்று நான்‌ 
முன்பே உங்களிடம்‌ எச்சரித்திருக்கிறேனே?””? 

“ஆம்‌, எனக்கு ஞாபகம்‌ இருக்கிறது, கேதாரி. 
ஆயினும்‌, ஒரு வக்கீலுக்குத்‌ தன்‌ குடும்ப சந்தோஷம்‌, 
அபிமானம்‌ இவைகளைப்பற்றி யெல்லாம்‌ கவனிக்க 
நேரம்‌ எங்கே? பிறரிடம்‌ அவன்‌ அடைமானம்‌ வைக்கப்‌ 
பட்டவனன்றோ? நூற்றுக்கு முப்பத்தாறு வட்டி வீதம்‌ 
இருபதினாயிரம்‌ ரூபாய்‌ கடனுக்கு என்‌ மகன்‌ மார்வாடி 
களிடம்‌ பத்திரம்‌ எழுதிக்‌ கொடுத்துவிட்டான்‌. பாவம்‌, 
அவன்‌ கைக்கு வந்தது ஐயாயிரம்‌ ரூபாய்கூட இல்லை! 
கோர்ட்டுக்குப்‌ போய்‌ நிற்கும்படி ஆகுமே என்று பயந்து 
அந்த இருபதினாயிரத்தையும்‌ கொடுத்துத்‌ தொலைத்தேன்‌. 
பல போர்களை நான்‌ கொள்ளை அடித்ததற்குப்‌ பதில்‌, 
இப்பொழுது மார்வாடிகள்‌ என்னைக்‌ கொள்ளையடிக்கிறார்‌ 
கள்‌. எனக்குச்‌ சம்சாரத்திலேயே வெறுப்பு உண்டாகி 
விட்டது. கேதாரி, கொஞ்ச காலமாவது வேலையின்றி 
அமைதியாக இருக்க என்‌ மனம்‌ ஆவலுற்றிருக்கிறது.”? 


244, முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


£*இந்த நஷ்டங்களெல்லாம்‌ தங்களுக்கு ஒரு 
பொருட்டல்லவே! நீங்கள்‌ விரும்பினால்‌, ஒரு வருஷத்‌ 
தில்‌ இரண்டொரு லட்சம்‌ சம்பாதித்துச்‌ சேர்த்துவிட 
மாட்டீர்களா?” 

*அந்தக்‌ கதையும்‌ இப்பொழுது பொய்யாகப்‌ போய்‌ 
விட்டது. கேதாரி, இப்பொழுதாயினும்‌ உண்மையைக்‌ 
கூற வேண்டாமா? நீ சென்னையை விட்டுச்‌ சென்ற 
பொழுதுதான்‌, புது சீப்‌ ஐட்ஜ்‌ வந்தார்‌ அல்லவா? வந்த. 
முகுல்‌ வாரத்திலேயே அவர்‌ எவ்வளவோ காரியங்கள்‌ 
செய்துவிட்டார்‌. அவருக்கும்‌ எனக்கும்‌ அவ்வளவு 
ஒத்துக்கொள்ளவில்லை. கட்சிக்காரர்களோ, ஆட்டு மத்‌ 
கதையைப்‌ போன்றவர்கள்‌ என்பது உனக்கு நன்றாகத்‌ 
தெரியும்‌.” 

“நூன்‌, என்ன சமாசாரம்‌?” 

“ஓன்றும்‌ முன்போல்‌ இல்லை. இப்பொழுது எல்‌ 
லாம்‌ மாறிவிட்டன. இந்தப்‌ புது ஆட்டத்தின்‌ துருப்புகள்‌, 
இனி என்னுடையவை அல்ல. தற்காலப்‌ புதிய நாகரிகங்‌ 
கணக்‌ கற்றுக்கொள்ள எனக்கு வயது ஆகிவிட்டது. 
புது சீப்‌ ஐட்ஜோ புதுமை புதுமையாய்க்‌ தேடிப்‌ பார்ப்‌ 
பவர்‌. ஹாஸ்யம்‌, விகடம்‌, வீண்‌ பம்பம்‌, மேல்‌ 
மினுக்கு, ஒய்யாரம்‌ முதலியவற்றையே அவர்‌ விரும்பு 
பவராக இருக்கிறார்‌. விஷயத்தைக்‌ காட்டிலும்‌, சொல்‌ 
லும்‌ தன்மையையே முக்கியமாகக்‌ கவனிக்கிறார்‌. நானோ 
பழங்காலத்து மனிதன்‌; வேறு விதமான கொள்கைகளில்‌ 
வளர்ந்தவன்‌. என்னால்‌ இனி மாற முடியுமா? இத்துடன்‌ 
என்‌ காலம்‌ முடிந்துவிட்டது என்றுதான்‌ கூறவேண்டும்‌. 
நீ இப்பொழுது வக்கீல்‌ தொழிலில்‌ இல்லையே என்று 
வருத்தமாக இருக்கறது. உன்‌ புத்தி சாதுரியமும்‌, 
கல்வியறிவும்‌, பேச்சின்‌ அழகும்‌ நான்‌ இருந்த ஸ்திதி 
யில்‌ உன்னை இப்பொழுது கொண்டுபோய்‌ வைத்துவிடும்‌. 
உன்‌ வெற்றியையும்‌ நான்‌ என்‌ வெற்றியாகப்‌ பாவிப்‌ 
பேன்‌ அல்லவா? ஆனால்‌, அந்தோ! அந்தச்‌ சந்தோஷமும்‌ 
இல்லை என்று ஆகிவிட்டது!” * 


மங்கள நாள்‌ 245: 


“நீங்கள்‌ இவ்வாறு அடியோடு மாறியிருப்பதைக்‌ 
காண எனக்கு மிகவும்‌ ஆச்சரியமாகவே இருக்கிறது. 
மூன்று வருஷ காலத்தில்‌ உங்களுக்கு இவ்வண்ணம்‌ 
நேர்ந்து விடுமென்று நான்‌ எதிர்பார்க்கவே இல்லை.”” 

“*கேதாரி, விஷயங்களையும்‌ மனிதர்களையும்‌ உள்ள 
படி அறியும்‌ திறம்‌ உடையவனான நீயும்‌ என்னைப்பற்றி 
அழ்ந்து ஆராய்ந்து அறியாது போய்விட்டாய்‌ அல்லவா? 
உன்னுடன்‌ பழக்கம்‌ உண்டான நாள்முதலே நான்‌ 
மாறியவன்தான்‌. உள்ளூற வேலை செய்தபடியே அது என்‌ 
இருதயத்தையும்‌ மனத்தையும்‌ மாற்றிக்கொண்‌ டிருந்தது. 
நான்‌ வெளியிட்டுப்‌ பேசுவதைப்‌ பொறுத்துக்கொள்‌, என்‌ 
முக விகாரத்தை நான்‌ பார்த்து அறிந்துகொள்வதற்கு 
நீயே எனக்கு ஒரு கண்ணாடிபோல்‌ இருந்தாய்‌. உன்‌ 
எண்ணங்களும்‌ செயல்களும்‌ என்னுடையவை போலவே 
விளங்க, எப்படியாவது மேம்பதவிக்கு வந்துவிட வேண்‌ 
டுமென்று நீயும்‌ ஆவல்‌ கொண்டாய்‌, உன்‌ துணிவான 
காரியங்களைக்‌ கண்டபொழுது, என்னுடைய அற்‌ 
பத்தனம்‌ எனக்கு விளங்கிற்று. பிறரைக்‌ கரும்பு பிழி 
வதுபோல்‌ பிழிந்தெடுத்து ரசத்தை எவ்வாறு கவலையின்‌ 
றிச்‌ சுகமாக அருந்தினேன்‌! கேதாரி! உன்னிடம்‌ என்‌ 
உருவத்தைக்‌ காணும்பொழுது, என்‌ கர்வமெல்லாம்‌ 
ஒடுங்கி, புத்தி விளக்கம்‌ அடைந்தது. ஆயினும்‌. நான்‌ இது 
காறும்‌ புரிந்து வந்த விவகாரத்தை விட்டுவிட முடியுமா? 
ஆகவே, முகத்தில்‌ வர்ணப்‌ பொடியைத்‌ தடவிக்கொண்டு, 
நாடக அரங்கில்‌ நடிப்பதை விடாது கொடர்ந்து 
வந்தேன்‌. ஆனால்‌, நீயும்‌ நானும்‌ எதிர்பார்த்ததைக்‌ 
காட்டிலும்‌ விரைவாகவே, நாடகத்தின்‌ சோக பாகமா 
னது என்னைச்‌ சேர்ந்துவிட்டது. 

“மொத்தத்தில்‌ இவ்வாறு நேர்ந்ததைக்‌ குறித்து 
நான்‌ அதிகமாக வருந்தவில்லை. மறுபிறப்பில்‌ ஒரு கஷ்ட 
வாழ்வைக்‌ கோரிக்‌ காத்திருப்பதைக்‌ காட்டிலும்‌, இப்‌ 
பொழுதே, செய்த பாவத்தின்‌ பயனை அநுபவித்துத்‌ 
இருவது மேலல்லவா?*'--டுவ்வண்ணம்‌ மார்க்கண்டம்‌. 


346 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


ஐயர்‌ பேசுவதைக்‌ காண, ஆச்சரியத்தினால்‌ கேதாரி 
பேச்சற்றுப்‌ போய்விட்டான்‌. 

““நான்‌ சம்பாதித்து இழந்த லட்சங்கள்‌ யாவற்றை 
யும்‌ விட, இந்தத்‌ தோட்டத்திலும்‌ வயல்களிலும்‌ அன்‌ 
மன்று உற்சாகமாக வேலை செய்யும்‌ எளியவாழ்வே எனக்கு 
இப்பொழுது எவ்வளவோ உயர்வாகத்‌ தோன்றுதகிறது!'* 
என்றார்‌ மார்க்கண்டம்‌ ஐயர்‌ மிகவும்‌ வருத்தத்துடன்‌. 
“*கேதாரி, இங்கே எனக்கும்‌ சிறிது இடம்‌ உதவும்படி 
ராமுவிடம்‌ சொல்‌ சாந்தமான இம்மலை அடிவாரத்தில்‌ 
தான்‌ சுகமாக இருந்துவிடுகிறேன்‌!” * 


49 
அலவந்தி ஆற்றங்கரை 


அலவந்தியில்‌ காவேரி என்றும்போல்‌ கம்பீரமாகப்‌ 
பெருகிச்‌ சென்றுகொண் டிருப்பினும்‌, கிராமத்தின்‌ 
களை போய்விட்டது. ஊரின்‌ குதூகலம்‌ ஓய்ந்து போக, 
அதன்‌ ஒளியும்‌ அழகும்‌ பறந்து போயின. இப்பொழுது 
அலவந்தி பாழடைந்த கிராமமாக விளங்கிற்று. 
ஜனங்கள்‌ குடியிருக்கும்‌ இடத்தில்‌, முக்கியமாகப்‌ பிராம்‌ 
மணர்கள்‌ வசிக்கும்‌ அக்கிரகாரத்தில்‌ மூன்று நூற்றாண்டு 
களாக இருந்துவந்த தன்மையும்‌ ஒற்றுமையும்‌ இப்பொ 
முது காணப்படவில்லை. பெரியசாமி ஐயர்‌ படுத்துப்‌ 
போனவுடன்‌ திடீரென்று யாவும்‌ கலைந்து சிக்கலாகி 
விட்டன. அங்கங்கே சிலர்‌ சிதறி வசித்து “வந்தார்கள்‌. 
நாதனை இழந்த கைம்பெண்போல்‌ ஊர்‌ ஒளிகுன்றி இருக்க, 
ஆற்றங்கரையோ இன்னும்‌ அதிகமாகக்‌ களையிழந்து 
தோன்றிற்று. உற்சாகமாகப்‌ பேசிக்கொண்டு கூட்டமாக 
ஸ்நானத்திற்குச்‌ செல்வோரின்‌ எண்ணிக்கை இப்பொழுது 
ஐந்தாறு பேர்களில்‌ அடங்க, அவர்களுக்கும்‌ பேச்சில்‌ 
முன்பு இருந்த குதூகலம்‌ அற்றுப்‌ போயிற்று. 

“* அலவந்திக்கும்‌ இந்தக்‌ கதி வருமா!” என்று பிர 
லாபிக்கத்‌ தொடங்கினாள்‌, குற்றங்கூற முடியாத சீல 
முடையவள்‌ என்று நாம்‌ முற்கூறிய ஆசாரக்காரியான 
கிழவி. ஐம்பது வருஷத்திற்கு முன்பு கல்யாணமாகி நான்‌ 
முதல்முதல்‌ இங்கே வந்தபொழுது, நித்தியோற்சவமாக 
மகாராஜாவின்‌ பட்டணம்போல்‌ அல்லவோ இவ்வூர்‌ 
விளங்கிற்று? அக்கிரகாரத்தில்‌ ஐம்பது வீடுகள்‌ இருத்‌ 
குன. பள்ளி படையாச்சிகள்‌ தேன்‌ கூட்டி இருக்கும்‌ 
தேனீக்கள்போல்‌, ஒற்றுமையாக : இருந்தனர்‌. பெரிய 
சாமி ஐயர்‌ வயதில்‌ சிறியவராக இருந்தும்‌, ஓர்‌ அரசனைப்‌ 


248 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


போல்‌ ஊரில்‌ ராஜ்யபாரம்‌ செலுத்திக்கொண்‌ டிருந்தார்‌. 
அவருக்கு விரோதமாக ஒரு வார்த்தையேனும்‌ கூற 
ஒருவருக்கும்‌ தைரியம்‌ இருக்காது. நடுநிசியில்கூட அவ 
ருடைய வேலையாட்களும்‌ நண்பர்களும்‌ தெருவில்‌ சென்ற 
வண்ணமாக இருப்பார்கள்‌. அப்பொழுது ஊரில்‌ செல்‌ 
வாக்கும்‌ பெருமையும்‌ குடிகொண்‌ டிருந்தன. இப்பொ 
முதோ அஸ்தமித்தால்‌ நரிகள்‌ தெருவில்‌ ஊளையிட, எச 
மானி இறந்து, வெளிச்சமும்‌ உணவும்‌ இல்லாமல்‌ கூட்‌ 
டில்‌ அடைபட்டிருக்கும்‌ வயது சென்ற பறவைகள்‌ 
போல்‌ நாம்‌ வீட்டிற்குள்ளேயே அடைத்துக்‌ கிடக்கி 
றோம்‌!” என்று இவ்வண்ணம்‌ துக்கித்து, கிழவி ஒரு 
வழியாக அடங்கினாள்‌. இந்தப்‌ பிரலாபத்தைக்‌. கேட்டு, 
சேர்ந்து வருத்தப்படவும்‌ அங்கிருந்தவர்களுக்கு மன 
மில்லை. 

கேவலம்‌ அலுப்பினால்‌ பேசாமல்‌ இருந்துவிடுவதா 
என்று ஒருத்தி மட்டும்‌ தாழ்ந்த குரலில்‌ கூறத்‌ தொடங்கி 
னாள்‌: ““ஒரு பெரிய குடும்பம்‌ நசித்துப்‌ பொனால்‌ இந்தக்‌ 
கதிதான்‌! உயிருடன்‌ இருந்தபொழுது பெரியசாமி 
ஐயர்‌ எவ்வளவு கொடியவராகக்‌ கண்டபடி நடப்பவ 
ராக இருந்தும்‌, கிராமம்‌ அவரால்‌ கலகலப்பாக இருநீ 
தது. ஐயோ! அநியாயமாக மானம்‌ இழந்து ஜெயிலில்‌ 
பிராணனை விட்டாரே! கிராமத்திற்கே அது பெரிய 
அவமானமென்று சொல்லவேண்டும்‌. அவர்‌ தற்கொலை 
செய்துகொண்டு விட்டாரென்று ஜனங்கள்‌ சொல்லிக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. அதில்‌ எனக்கு நம்பிக்கை இல்ல. 
அவமானம்‌ பொறுக்க முடியாமல்‌ அவர்‌ உயிர்‌ தானாகவே 
பிரிந்துவிட்டது என்று நினைக்கிறேன்‌. ரோசம்‌ அதிக 
மாக உள்ளவர்கள்‌ தற்கொலை செய்துகொள்ள வேண்டி 
யதில்லை!?்‌ 

“அவர்‌ மனைவி மக்கள்சாப்பிடச்‌ சாதம்‌ இல்லாமல்‌ 
ஆகிவிட்டனர்‌!” என்றாள்‌ வயதிற்‌ சிறியவளாயும்‌, அவ்‌ 
வூருக்குச்‌ சற்றுப்‌ புதியவளாயும்‌ உள்ள ஒருத்தி. 

“அம்‌, ரொம்பப்‌ பரிதாபமாக இருக்கிறது!” என்‌ 


அலவந்தி ஆற்றங்கரை 2409 


ரூள்‌, ஏற்கனவே பெரியசாமி ஐயரைப்பற்றி அநுதாபத்‌ 
துடன்‌ பேசியவள்‌. “சீதை, பெரியசாமி ஐயரின்‌ நிலங்‌ 
களை யெல்லாம்‌ வாங்கியபொழுது நம்‌ அனைவருக்கும்‌ 
ஏதோ வெகு பெரிய நன்மை செய்வாளென்து நம்பியிருத்‌ 
தோமே. பட்டணவாசத்தில்‌ இருக்க முயுடிம்‌ என்று இருக்‌ 
கும்பொழுது, இந்நாளில்‌ கிராமத்தில்‌ யார்‌ வசிப்பார்‌ 
கள்‌? பிள்ளை படிக்க வேண்டுமென்று அவள்‌ சென்னைக்குச்‌ 
சென்று விட்டாள்‌!?* 

“இல்லை, இல்லை; ராமுவைக்‌ தேடிக்கொண்டு என்று 
சொல்‌!” என்று கூறிக்கொண்டே,நாம்‌ முற்கூறிய நடு 
வயது அம்மாள்‌ அங்கே வந்து சேர்ந்தாள்‌. இப்பொழுது 
அவளுக்குக்‌ கொஞ்சம்‌ வயதாகிவிட்டது. அயினும்‌ 
அவள்‌ வம்பு மட்டும்‌ சிறிதும்‌ குறையவில்லை. *“உங்களுக்‌ 
குச்‌ சமாசாரம்‌ தெரியாதா? சீதையின்‌ தமையன்‌ நேற்று 
இரவு இங்கே வந்திருக்கிரனே! ஏகோ நம்‌ எல்லாரு 
டைய நலத்திற்காகவுந்தான்‌ வந்திருக்கிறானாம்‌. எண்‌ 
கேயோ ஒரு மலைப்பிரதேசத்தில்‌ புதிதாக ஒர்‌ அலவந்திக்‌ 
கிராமம்‌ உண்டுபண்ணி, ராமு அங்கே ஏரி வெட்டப்‌ 
போகிறானென்றும்‌ சொல்லிக்கொள்ளுகிறார்கள்‌. அதற்‌ 
குச்‌ சீதையின்‌ தமையன்தான்‌ இஞ்சினீயராம்‌. ராமு 
இப்பொழுது ரொம்பப்‌ பெரியவனாகி விட்டானென்றும்‌ 
அவர்கள்‌ எல்லாரும்‌ சேர்ந்து ஒரு பெரிய மலையடிவாரத்‌ 
தில்‌ புதிய இரரமமொன்று உண்டு பண்ணிக்கொண் 
டிருப்பதாகவும்‌ சொல்லுகிறான்‌.”” 

“இங்கே சீதையின்‌ நிலத்தையெல்லாம்‌ மேற்பார்‌ 
வையிட வந்திருக்கிரானோ? இந்த ஏஜெண்டுகளின்‌ கொடு 
மையையும்‌, அவர்களால்‌ நிலங்கள்‌ சீரழிந்திருப்பதை 
யும்‌ அவன்‌ தடுத்தால்‌ தேவலை. போனால்‌ போகிற 
தென்று சீதை இரக்கப்பட்டு இனாமாக அளித்த அந்தச்‌ 
சொற்பமான நிலத்தையும்‌ பெரியசாமி ஐயர்‌ மனைவி 
மக்களிடமிருந்து அவர்கள்‌ பிடுங்கிக்கொண்டுவிட்டனர்‌. 
சொந்தக்காரன்‌ இல்லாத கிராமம்‌ குடியில்லாத வீட்‌ 
டைப்போல்‌ வீணாகத்தான்‌ போகும்‌. பள்ளி படையாச்சி 


3௦0 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


கள்‌ ஒருவர்‌ பாக்கியில்லாமல்‌ நேட்டால்‌ எங்கே, சிங்கப்‌ 
பூர்‌ எங்கே என்று ஓடிவிட்டார்கள்‌. சீதையின்‌ நிலன்‌ 
களில்‌ பாதி, பயிரிடுவார்‌ இல்லாமல்‌ வீணாகக்‌ கிடக்கின்‌ 
றன. தன்‌ சொந்தக்‌ கராமமாகிய அலவந்தி இவ்வண்‌ 
ணம்‌ பாழடைந்து கெக்கும்பொழுது, எங்கேயோ ஒரு. 
மலைப்‌ பிரதேசத்தில்‌, தெரியாத ஜனங்களின்‌ மத்தியில்‌ 
புதிதாக ஓர்‌ கரொமம்ஸ்காபிக்கப்படுவகைச்‌ சீதை எதற்‌ 
குப்‌ பார்த்துக்கொண் டிருக்கிறாள்‌?'* என்று அந்தச்‌ சிறு 
கூட்டத்தில்‌ ஸ்நானம்‌ செய்து கரையேறிய ஒருத்தி 
விடாது பேசினாள்‌. . 

“சீதையின்‌ தமையன்‌ வேறு ஏதோ காரியமாக 
இங்கே வந்திருக்கிரானாம்‌!”” என்றாள்‌ நடுவயது அம்மாள்‌. 
“கேட்கக்‌ கேட்க நம்பிக்கை வரமாட்டேன்‌ என்கிறது. 
தன்‌ நிலத்தை யெல்லாம்‌ சீதை ஏகோ ஒரு நூதன 
வழியில்‌ தானம்‌ செய்துவிடப்‌ போகிறாளாம்‌! தனக்கும்‌ 
தன்‌ பிள்ளைக்கும்‌, பேருக்கு மூன்று ஏக்கர்‌ நிலமும்‌ 
ஒரு வீடும்‌ வைத்துக்கொண்டு, பாக்கியைச்‌ கொடுத்து 
விடப்‌ போகிறாள்‌ என்று காதில்‌ விழுந்தது. அவ்விஷய 
மாக நிலத்தைப்‌ பார்த்துப்‌ பிரிப்பதற்காகத்தான்‌ அவள்‌ 
தமையன்‌ வந்திருக்கிறான்‌ என்கிறார்கள்‌. பிராம்மணர்‌ 
கள்‌, பள்ளி படையாச்சிகள்‌ என்ற வித்தியாசம்‌ இல்லா 
மல்‌, ஓவ்வோர்‌ அண்‌ பெண்‌, சிறுவன்‌, சிறுமி, அனை 
வருக்கும்‌ தனித்தனியே மூன்று ஏக்கர்‌ நிலம்‌ இனாமாக, 
என்றைக்கும்‌ இருக்கும்படி கொடுக்கப்போகிரறாளாம்‌. இத்‌ 
துன்பங்களின்‌ மத்தியிலும்‌ நரொமத்தை விட்டுப்‌ போகா 
இருந்தவர்களுக்கு முதலில்‌ கொடுத்துவிட்டுப்‌ பிறகு. 
மிஞ்சியிருக்கும்‌ நிலத்தை ஊரை விட்டுச்‌ சென்றவர்களைக்‌ 
கூப்பிட்டுக்‌ கொடுக்கப்‌ போவதாகச்‌ சொல்லிக்கொள்ளு 
கிறார்கள்‌.”” 

“கொடுத்த நிலத்தைப்பற்றி ஏதாவது நிபந்தனை 
கள்‌ உண்டோ?” என்று வினவினாள்‌, அப்பொழுது 
தான்‌ அங்கே வந்த ஒருத்தி. அவள்‌ சீதையின்‌ ஏஜெண்டு 
களில்‌ ஒருவனுடைய மனைவி. 


அலவந்தி ஆற்றங்கரை 351 


“அதை விற்கவாவது அடைமானம்‌ வைக்கவாவது 
முடியாதாம்‌. கிராமத்‌ திலேயே இருந்து நிலத்தைப்பார்த்‌ 
துக்கொண் டிருக்கவேண்டும்‌. இல்லாவிடில்‌, நிலம்‌ இல்‌ 
லாத மற்றொருவருக்கு அது சேர்ந்துவிடுமாம்‌.”” 

“என்னவோ, ஓர்‌ அழகான கனவுபோல்‌ இருந்‌ 
தாலும்‌, பைத்தியக்காரத்தனமாகத்தான்‌ எனக்குப்‌ படு 
கின்றது. ஏதோ மனத்தில்‌ தோன்றிற்றென்று, பெய 
ருக்காகத்‌ தன்‌ நிலங்களையெல்லாம்‌ யார்‌ கொடுத்துவிடச்‌ 
சம்‌ மதிப்பார்கள்‌??” என்றாள்‌ ஒருத்தி. அவளுக்கு இந்தச்‌ 
சமாசாரத்தை நம்ப முடியாவிட்டாலும்‌, இது உண்‌ 
மையாக இருக்கலாகாதா என்று ஆவலாக இருந்தது. 

“இது ராமுவினுடைய யோசனை என்று கேள்வி. 
அவனுக்குத்‌ தோன்றுவதெல்லாம்‌ சீதைக்கும்‌ தோன்ற. 
வேண்டாமா? இருவரும்‌ ஒன்றாகவே இருக்கிறார்கள்‌”? 
என்றாள்‌ நடுவயதினளாகிய காமு. அலவந்தியில்‌ பிரதான 
மான ஒருத்தியின்‌ பெயரை நாம்‌ கூறாமல்‌ இருக்கலாமா? 

“அப்படியானால்‌, அலவந்தி பழையபடி ஆகிவிடும்‌!?” 

“அம்‌, காவேரி ஸ்நானமும்‌ எப்பொழுதும்போல்‌ 
இனிக்‌ குதூகலமாக நடக்கும்‌. ஆற்றங்கரைக்குப்‌ பக்கத்‌ 
தில்‌ புதையல்‌ அகப்பட்டதுபோல்‌, நான்‌ இவ்வண்ணமே 
நேற்றிரவு கனவு கண்டேன்‌. அது பொய்யாகுமா? 
காவேரியம்மன்‌ பெரிய தெய்வம்‌ அல்லவா? ஆயினும்‌ 
நமக்கு வயதாகிவிட்டது. நம்மை அறியாமலே காலம்‌ 
செல்லுகிறது. நாம்‌ எவ்வளவு குதூகலமாக வம்பளந்து 
கொண்டு, நதியில்‌ விளையாடி ஸ்நானம்‌ செய்தாலும்‌, 
சீதையினால்‌ ஊரில்‌ வருவாரும்‌ போவாரும்‌ ஏற்பட்டு 
எவ்வளவு கொண்டாட்டமாக விளங்கினும்‌, இனிப்‌ பால்‌ 
யம்‌ என்பது அவளுக்கும்‌ இல்லை; எனக்கும்‌ இல்லை. 
அகா! பெரியசாமி ஐயர்‌ நன்றாக இருந்தபொழுது இருந்த 
சந்தோஷகரமான நாட்கள்‌ போயே போய்விட்டனவே/** 
என்று காமு, இன்னும்‌ இளமையின்‌ கட்டமைந்த தன்‌ 
தேகத்தை ஒருவரும்‌ அறியாமல்‌ - ஒரு தரம்‌ குனிந்து 
நோக்கிவிட்டுப்‌ பிரலா பிக்கலானாள்‌. 


50 
முருகன்‌ - கடவுள்‌ நியமித்த குடி 


சந்த காலத்தில்‌ மழை பெய்தவுடன்‌ தோன்‌ 
றும்‌ பசும்புல்‌ தரைபோல்‌, நாகலாபுரம்‌ மலையடி 
வாரமும்‌ புதியதோர்‌ களிப்புடன்‌ விளங்கிற்று. பள்ளி 
படையாச்சிகளையும்‌, திக்கற்ற அநேகமாயிரம்‌ ஜனங்களை 
யும்‌ உத்தாரணம்‌ செய்யும்‌ வழி தேடிய, அரிய கல்வி 
யறிவு பெற்றவர்களின்‌ நடுவில்‌ மங்கி மறைப்புண்டா 
னாயினும்‌ முருகனே, குழந்தைப்‌ பருவம்‌ முதல்‌ ராமுவை 
இந்த நல்வழியில்‌ புகுத்தியவனேன்று கூறவேண்டும்‌. 
நம்பிக்கையும்‌ விசுவாசமும்‌ பொருந்திய முருகனுடைய 
குழிவிழுந்த கண்களைப்‌ பார்த்தே, ராமு பசியால்‌ வருந்‌ 
திய லட்சக்கணக்கான ஜனங்களின்‌ எளிய நிலைமையை 
உணர்ந்துகொண்டான்‌: 

கட்டில்‌ அடங்காத குணமுடைய கொப்பையோ, 
நீர்‌ நிரம்பிய ஏரியினின்றும்‌ என்றும்‌ வற்றாத வாய்க்கால்‌ 
பாய்ச்சலுள்ளமூன்றுஏக்கர்‌ நிலம்‌ தனக்குச்‌ சொந்தமாகி 
விடும்‌ என்ற எண்ணத்தினாலும்‌, அந்தப்புதிய சகவாசத்தி 
னாலும்‌ பெரும்பான்மையும்‌ அடங்கிய இயல்புள்ளவன்‌ 
ஆகிவிட்டான்‌. அவனது துணிவு வேறோர்‌ வழியில்‌ 
பாய்ந்தது. தன்னிடமிருந்தே இந்தப்‌ பரோப 
காரச்‌ செயல்‌ தோன்றியதென அவன்‌ எங்கும்‌ 
சொல்லிக்கொண்டு திரிய, ராமுவும்‌ அதை ஒருவாறு 
அங்கேகரிக்கலானான்‌. ஏனெனில்‌, தன்‌ மனோபாவங்கள்‌ ஒரு 
புறம்‌ இருக்க, இந்தப்‌ பெரும்‌ காரியத்தில்‌ மீனாட்சி, 
தொப்பை முதலியவர்களுக்கும்‌ சம்பந்தம்‌ இல்லாமற்‌ 
போகவில்லை என்று அவன்‌ உள்ளத்தில்‌ ஏற்கனவே தோன்‌ 
றிக்கொண்‌ டிருந்தது தைரியமும்‌ காரிய ஆவேசமும்‌ தம்‌ 
வழியில்‌ ஜீவர்களுக்கு ஊக்கமளித்து, பல சிக்கலுடைய 


முருகன்‌ - கடவுள்‌ நியமித்த குடி, 2ம்‌ 


இவ்வுலகின்கண்‌ நன்மைக்கு ஹேதுவான காரணபரம்‌ 
பரையில்‌ பலவற்றை அமைக்கின்றன. 

மேற்கே, சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌ தேஜோமயமான 
காட்சி ஆரணியாற்றில்‌ பிரதிபலித்துக்கொண்‌் டிருந்தது. 
மணலில்‌ உருண்டு கிடக்கும்‌ சிறு கற்களோ, பொன்‌ 
மணிகளென ஜொலித்துக்கொண் டிருந்தன. கிழக்குத்‌ 
இசையின்‌ மறைவிலிருந்து பூர்ணசந்திரன்‌ நாணத்துடன்‌ 
எட்டிப்‌ பார்த்துக்கொண் டிருப்பதுபோல்‌ விளங்க, மாலை 
யும்‌, மதியின்‌ ஒளியும்‌ ஒன்றோடொன்று கூடிக்‌ கலந்தன. 
தயங்கித்‌ தயங்கி மெதுவாக இருள்‌ சிறிது பரவவும்‌, 
தேவார்கள்‌ விழாவிற்காக அகாயத்தில்‌ தொங்கவிட்ட 
விளக்கெனவே சிவந்த ஒளியுடன்‌ சந்திரனும்‌ விரை 
வில்‌ வானில்‌ எழும்பினான்‌. 

கீழே நிலவிலும்‌ வெண்மையான ஆற்றுமணற்‌ 
பரப்பு, ஆங்காங்கே துள்ளி விளையாடும்‌ மீன்களுள்ள சிறு 
ஊற்றுக்‌ குழிகளுடன்‌ பிரகாசித்தது. எல்லாச்‌ சாதிகளி 
லும்‌ சிறுவர்‌ சிறுமியர்‌ ஆங்கே எண்ணிறந்தவர்க 
ளாக இருந்தனர்‌. அவர்கள்‌, மணலில்‌ அடிச்சுவடுகள்‌ 
கூட்டங்கூட்டமாய்ப்‌ பதியுமாறு யதேச்சையாகத்‌ திரிந்து 
கொண்டிருந்தார்கள்‌. சிலர்‌ கண்கட்டி விளையாடு 
வதும்‌, ஈரமணலில்‌ கிளிக்கூடு கட்டுவதுமாக இருக்க, 
இன்னும்‌ சற்றுச்‌ சாமர்த்தியம்‌ வாய்ந்த சிறுவர்கள்‌ 
ஆற்றில்‌ ஓடிக்கொண் டிருக்கும்‌ சிறு நீர்க்கால்களில்‌ 
மணல்‌, குச்சி முதலியவைகளைக்‌ கொண்டு அணையிட்டு 
அந்த நீரைத்‌ திருப்பி, ஜலம்‌ அணுகாத இடத்தில்‌ மற்ற 
வர்கள்‌ கட்டியிருக்கும்‌ கிளிக்கூடுகள்‌ முழுகும்படி செய்த 
னர்‌. சிறுவர்களுக்குத்‌ கோன்றும்‌ விளையா ட்டுக்களும்‌, 
அவர்கள்‌ செய்யும்‌ வேலைகளும்‌ அதிகமல்லவா? அவர்க 
ளுடைய குற்றமற்ற பரிசுத்தமான கைகளுக்குப்‌ பூமி, 
காற்று, ஜலம்‌ முதலியவைகளும்‌ வசமாகின்றன. 

ஆரணி ஆற்றின்மேல்‌ புதிதாக இடப்பட்ட அகன்ற 
அணைக்கட்டின்‌ பிரதேசத்தில்‌ ராமுவும்‌ கேதாரியும்‌ உட்‌ 
கார்ந்துகொண்டு, பூமியில்‌ சிறந்ததாயுள்ள இடங்களில்‌ 

மூ.ஓ.உ. 29 


2௦4 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


வேடிக்கையாக இறங்கிவந்து சஞ்சரிக்கும்‌ தேவதைகளின்‌ 
இருப்பிடம்போன்று விளங்கும்‌ அந்தப்புதிய கிராமத்தை 
யும்‌ ஏரியையும்‌ மலையையும்‌ கண்டு அஆனந்தித்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. 

“ராமு, நீ உன்‌ சங்கல்பத்திற்கு உருவளித்து முடிவு 
பெறச்‌ செய்தாய்‌. இது சாமானியம்‌ அல்ல; உன்‌ ஞாப 
கார்த்தமாக என்றும்‌ விளங்கக்கூடியதான இந்தக்‌ கிரா 
மத்திற்கு நீ என்ன பெயரிடப்போகிறாய்‌? உன்‌ பெயரைக்‌ 
கொண்டே அழைக்கவேண்டுமென்பது என்‌ ஆசை: 
என்று கேதாரி சொன்னான்‌. 

“இல்லை, கேதாரி! அது ஒருகாலும்‌ கூடாது!” என்‌ 
ரன்‌ ராமு. ““முருகன்‌ கையில்‌ இருக்கும்‌ மண்வெட்டி 
யைப்‌ போல்‌, நான்‌ ஒரு கருவியே ஒழிய வேறல்ல. 
ஆயினும்‌ இதில்‌ சம்பந்தமுற்றவர்‌ ஒருவருடைய பெய 
ரையே இதற்கு இடவேண்டுமென்று நீ விரும்பினால்‌, 
எல்லா விஷயங்களையும்‌, அவற்றின்‌ மூலகாரணங்களாக 
உள்ளவர்களையும்பற்றி யோசிக்கும்பொழுது, மீனாட்சி 
யின்‌ பெயரைக்கொண்டு அழைப்பதுதான்‌ சரியென்று 
தோன்றுகிறது. ஊக்கமும்‌ முயற்சியும்‌ இவ்வாறு 
நூதனமான வழியில்‌ பலித்திருப்பதைக்‌ காண அவள்‌ 
இப்பொழுது உயிருடன்‌ இல்லாமற்‌ போயினும்‌, நாம்‌ 
அவள்‌ பெயரைக்கொண்டு இந்தக்‌ கிராமத்தை மீனாட்சி 
புரம்‌ என்றே அழைப்போம்‌.”” 

₹“அது நல்ல யோசனையே. ஆயினும்‌,..'” என்று 
கேதாரி மேலே கூறுவதற்குள்‌, ஆள்‌ ஒருவன்‌ அவனிடம்‌ 
கடிதமொன்றை அளிக்க, அவன்‌ அதைப்‌ பார்த்துவிட்டு 
மகிழ்ச்சியுடன்‌ ராமுவிடம்‌ கொடுத்தான்‌. 

“கவர்மென்ட்‌ ஹவுஸ்‌, 
பிரியமுள்ள ராமு, சென்னை, அக்டோபர்‌, 20 
உன்‌ செல்வப்‌ பெயரைக்‌ கொண்டு அழைக்கும்‌ 
ஸ்வாதந்திரியத்தை நான்‌ இப்பொழுது கைக்கொள்ளு 
இிறேன்‌. நானும்‌ என்‌ அங்கத்தினர்களும்‌ நீ இயற்றிய 


முருகன்‌ - கடவுள்‌ நியமித்த குடி 29௦ 


பெரும்‌ நற்காரியங்களைப்பற்றிக்‌ கலந்து யோசித்த 
இல்‌, வழக்கத்தை மீற முடியாமல்‌ இப்பொழுது சத்தி 
யாக உன்னைத்‌ திருநெல்வேலி ஜில்லாவிற்குக்‌ கலெக்ட 
ராக நியமித்திருக்கிறோம்‌. இனி, என்‌ அங்கத்தினர்‌ 
களில்‌ ஒருவர்‌ நீங்கும்பொழுது, உனக்கே அந்த உத்தியோ 
கம்‌ அளிக்கப்படும்‌. கவர்மென்டிற்கும்‌, உன்‌ தேசத்‌ 
திற்கும்‌ நீ செய்த அரிய நன்மைகள்‌, கலெக்டர்‌ வேலைக்கு 
உன்னை மிகவும்‌ தகுதியுள்ளவனாகச்‌ செயகின்றன. தற்‌ 
காலம்‌ நீ செய்யும்‌ வேலையிலிருந்தும்‌ நீங்கி, கபடமற்ற 
வர்களாயினும்‌ மனவலிமையுடைய நண்பர்களை விட்டுப்‌ 
பிரிந்து வருவது உனக்கு மிகவும்‌ வருத்தத்தை அளிப்ப 
தாயிருப்பினும்‌, இன்னும்‌ மேலான விஷயங்களில்‌, கேசத்‌ 
திற்கு உன்‌ உதவி வேண்டியதாயிருக்கிறது. 

என்‌ மனைவியும்‌ இந்தக்‌ கடி.தத்தின்‌ மூலமாய்த்‌ தன்‌ 
சந்தோஷத்தைத்‌ தெரிவிக்கிறாள்‌. 

இப்படிக்கு, 
உன்னிடத்தில்‌ அபிமானமும்‌ கெளரவமும்‌ பாராட்டும்‌ 
ஹென்ரி காடுடல்‌,.”” 

““கவா்னர்‌ துரையே நேரில்‌ எழுதியிருப்பதுடன்‌, 
எத்தகைய உத்தியோகம்‌ அளித்து அழைத்திருக்கிறார்‌[?* 
என்றான்‌ கேதாரி, கடிதத்தைப்‌ படித்தவுடன்‌ இருந்த 
பரபரப்பில்‌. ராமு ஒன்றும்‌ பதில்‌ சொல்லவில்லை. 

“நீ ஒப்புக்கொள்ளுவாயோ?”” என்று கேதாரி கவலை: 
குடிகொண்ட. பார்வையுடன்‌ வினவினான்‌. 

“ஒருநாளும்‌ இல்லை. அதில்‌ சந்தேகமா? கேதாரி, 
நீ கவலைப்படாதே. இப்பொழுது ராஜப்பிரதிநிதி உத்து 
யோகம்‌ அளித்தாலும்‌ நான்‌ அங்கேகேரிப்பதாக இலலை” * 
என்றான்‌ ராமு சற்றுச்‌ சிரித்துக்கொண்டே. “உங்கள்‌ 
அனைவருடனும்‌ இவ்விடத்திலேயே என்றும்‌ இருந்து 
விடுவதாக அல்லவோ நான்‌ தீர்மானித்திருக்கிறேன்‌? 
நான்‌ உன்னிடம்‌ பல முறைகள்‌ கூறியிருக்கவில்லேயா?' 
அதோ, சீதை, கோகிலம்‌, ஜானகி மூவரும்‌ நம்மை: 


290 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


நோக்கி வருகிறார்கள்‌. அவர்களிடம்‌ இந்தச்‌ சங்கதியைக்‌ 
கூருகே. இவ்வாரான விஷயங்களில்‌, பெரிய அதிருஷ்டம்‌ 
வரும்பொழுது, அவர்கள்‌ மனம்‌ எப்படி இருக்குமென்பது 
நமக்குத்‌ தெரியாது. பதவியையும்‌ டம்பத்தையும்‌ அவர்‌ 
கள்‌ கண்டால்‌ விட மாட்டார்கள்‌.” 

இதற்குள்‌, சீதை, ஜானகி, கோகிலம்‌ மூவரும்‌ அவ்‌ 
விடம்‌ வந்து சேர்ந்தனர்‌. 

“அங்கே பாருங்கள்‌, குழந்தைகள்‌ மணலில்‌ குதூகல 
மாக இருப்பதை”? என்று கோகிலம்‌ ராமுவை நோக்கி 
இனிய குரலில்‌ சகஜமாகக்‌ கூறத்‌ தொடங்கினாள்‌. “*என்ன 
சுறுசுறுப்புடனும்‌ உற்சாகத்துடனும்‌ அவர்கள்‌ காணப்‌ 
படுகிறார்கள்‌! என்ன திவ்விய க்ஷேத்திரம்‌ உங்களால்‌ 
ஏற்பட்டிருக்கிறது! உங்கள்‌ பெண்ணைப்‌ பாருங்கள்‌! சீதை 
யின்‌ பிள்ளையும்‌ அவளும்‌ இதற்குள்‌ நெருங்கிய தோழர்‌ 
கள்‌ ஆகிவிட்டனர்‌.” 

மாசு மறுவற்ற சிவந்த மேனியுடன்‌, குளிர்ந்த 
சந்திரகலைபோல்‌ பிரகாசிக்கும்‌ தன்‌ மகளும்‌, நன்றாக 
வளர்ந்து கம்பீரக்களையுடன்‌ விளங்கும்‌ சீதையின்‌ மகனும்‌ 
ஒருவரோடொருவர்‌ ஆவலாகச்‌ சம்பாஷித்துக்கொண் 
டிருந்ததைச்‌ சிறிது நேரம்‌ உற்றுப்‌ பார்த்துவிட்டு ராமு, 
அவ்வாறே அன்பு கனிந்த பார்வையுடன்‌ திரும்பிச்‌ சீதை 
யை நோக்க, அவள்‌ கண்களிலும்‌ அத்தகைய பார்‌ 
வையே விளங்கக்‌ கண்டான்‌. இருவரும்‌ உணர்த்தற்‌ கரிய 
தோர்‌ சிறந்த ஆறுதலைப்‌ பெற்றனர்‌. தம்‌ இருவரு 
டைய ஆவிகளும்‌ தம்‌ சரீரத்தை விட்டுப்‌ பிரிந்து வேறு 
வடிவங்கொண்டு, நிலவு பொழியும்‌ அந்த இரவில்‌ ஒன்று 
கூடி விளையாடிக்கொண் டிருந்த காட்சியைக்‌ கண்‌ 
குளிரக்‌ கண்டு அவர்கள்‌ திருப்தியடைந்தனர்‌. அதி 
காலையில்‌ ஒன்றையொன்று சேரும்‌ இரு பனித்துளிக 
ளென, அவ்விருவருடைய ஆசையும்‌ ஒன்றுபட்டன. 
தங்கள்‌ மனோரதம்‌ பலித்ததென்ற உணர்ச்சியும்‌, நித்தி 
யத்துவ நிலையும்‌ சாந்தியும்‌ அவர்கள்‌ தேகம்‌ முழுவதும்‌ 
வியாபித்தன. குழந்தை போன்ற ஜானகியும்‌ தெரிந்தும்‌ 


மூருகன்‌ - கடவுள்‌ நியமித்த குடி 397 


தெரியாததுமாய்‌, ஆனந்தத்தால்‌ மெய்ம்மறந்திருக்கும்‌ 
சீதையையும்‌ ராமுவையும்‌ நோக்கு, ““எங்கள்‌ செல்வியைச்‌ 
சீதையின்‌ குமாரனுக்குக்‌ கொடுத்துவிடுவதென்று நெடு 
நாட்களுக்கு முன்பே நாங்கள்‌ தீர்மானித்துவிட்டோம்‌”” 
என்றாள்‌. சீதை, “ஆம்‌?” என்றாள்‌. கோகிலமும்‌ குன்‌ 
சம்மதத்தைச்‌ சந்தோஷத்துடன்‌ வெளியிட்டாள்‌. 

அச்சமயத்தில்‌ முருகனும்‌ தொப்பையும்‌ அவ்விடத்‌ 
தை அணுக, “சுபமான கல்யாண விஷயங்களைப்பற்றி 
நாங்கள்‌ பேசிக்கொண்‌ டிருக்கிறோம்‌. முருகா, ஏதாவது 
சமாசாரம்‌ உண்டோ?” என்றான்‌ கேதாரி. தொப்பை 
வாய்பேசாது ராமுவின்‌ காலடியில்‌ சாஷ்டாங்கமாக 
விழுந்து, “சாமி, உத்தரவு கொடுக்கவேணும்‌!...”” 
அவனால்‌ மேலே கூற முடியவில்லை. 

சாமி, தொப்பை என்‌ மருமகனாவுறதுக்கு நீங்க 
ஆசீர்வாதம்‌ பண்ண வேணும்‌'' என்றான்‌ முருகன்‌. 

“தொப்பை, எழுந்திரு. நீயே முருகன்‌ மகளை மணம்‌ 
புரியத்‌ தக்கவன்‌. கடவுள்‌ உன்னை ஆசீர்வதிப்பார்‌. நம்‌ 
ஏற்பாடுகளுக்கு மூலாதாரமாக உள்ளவன்‌ உன்னைத்‌ தவிர 
வேறு எவனும்‌ இல்லை. எழுந்திரு, தொப்பை!” என்று 
கூறி ராமு அவனை மனதார ஆசீர்வதிக்க, அச்சமயம்‌ 
சந்திரிகை முன்னிலும்‌ ஒளியுடன்‌ வீசிற்று. 

ராமுவும்‌ கேதாரியும்‌ இரட்டைப்‌ பிள்ளைகள்போல்‌ 
இருந்தார்கள்‌. முருகனும்‌ கள்வர்‌ தலைவனும்‌ பழைய 
விஷயங்களையும்‌, நெடுநாட்களுக்கு முன்‌ இயற்றிய அபூர்‌ 
வச்‌ செயல்களையும்‌ பற்றிப்‌ பேசிக்கொண்‌் டிருக்க, அப்‌ 
துல்லா, தொப்பை, கள்வர்‌ தலைவனது மகன்‌ இம்மூவரும்‌ 
எப்பொழுதும்‌ ஒன்றுசேர்ந்திருந்தனர்‌. 

சீதை, கோகிலம்‌, ஜானகி இம்மூவருமோ, வடத்‌ 
தின்‌ மூன்று புரிகள்போல்‌ இணைந்திருக்க, சிறுவர்‌ 
அனைவரும்‌ சாதிபேதம்‌ இன்றி, கபடமற்றுக்‌ களிப்‌ 
புடன்‌ மலைத்தாழ்வரைகளிலும்‌, ஆற்றுமணலிலும்‌ ஓடி 
யாடி ஒன்றாக விழுந்தெழுந்து விளையாடினர்‌. புதர்‌ 


௦95 முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


களுக்கு இடையில்‌ மறைந்திருக்கும்‌ பறவைகளுடைய 
சத்தம்போல்‌, எப்பக்கத்திலும்‌ அவர்களது பேச்சுக்‌ 
குரல்‌ கேட்டுக்கொண்‌ டிருந்தது. ராமு சந்திரனை நோக்‌ 
இய வண்ணம்‌ உட்கார்ந்திருக்கும்‌ அச்சமயம்‌, அவனைச்‌ 
சுற்றிலும்‌ இவ்வாறு ஆனந்தமாக விளங்க, சிறிது நேரத்‌ 
திற்குள்‌, ஆகாயத்தில்‌ ஒட்டகம்போல்‌ ஓடிய, ஒரு சிறு 
மேகத்தினால்‌ சந்திரிகை சற்று ஒளி குன்றியது. இன்‌ 
னும்‌ சிறிது பொழுதிற்கெல்லாம்‌, ஈசானிய திக்கு முன்‌ 
னிலும்‌ கறுத்துத்‌ தோன்றவும்‌, பலமான மழை பெய்யும்‌ 
என்பது தெளிவாகி விட்டது. ஒரு மணி நேரம்‌ ஆவதற்‌ 
குள்‌ காற்று எழும்பி, மின்னலும்‌ இடியும்‌, வெகு கால 
மாக எதிர்பார்த்திருந்த மழையின்‌ வரவைக்‌ தெரிவிக்க 
லாயின. ஆகாயம்‌ முழுவதும்‌ கரிய மேகங்கள்‌ சூழ, 
முதல்முதல்‌ முத்துக்கள்போல்‌ பூமியின்மீது விழுந்த நீர்த்‌ 
திவலைகள்‌ சிறு தூறலாகிப்‌ பிறகு, நல்ல மழையாயிற்று. 
பிறகு பெருங்காற்று மழையாக, ஒரு வாரம்‌ விடாமல்‌ 
கொட்டிற்று. இரண்டு வாரத்திற்குப்‌ பிறகு பெய்ய 
வேண்டியதெல்லாம்‌ பெய்து ஒய்ந்தவுடன்‌, சூரியன்‌ பிர 
காசமாகக்‌ கிளம்பவே, பிரகிருதியும்‌ மனிதனும்‌ இப்‌ 
பொழுதுதான்‌ புதிதாக உண்டானதுபோல ஆயினர்‌. 
இரண்டொரு தாட்களில்‌ உழுவதற்குத்‌ தக்கபடி 
பூமி சிறிது உலர்ந்ததும்‌, தான்‌ கொடுப்பதாய்ச்‌ சொல்லி 
யிருந்தவாறு ராமு ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு கலப்பை 
இனாமாக அளித்தான்‌. தனக்கு என்றும்‌ சொந்தமான 
மூன்று ஏக்கர்‌ நிலத்தில்‌ கன்‌ கலப்பையை வைத்துப்‌ புது 
மண்ணை ஒரு தடவை கிளறியதும்‌, முருகனுக்குப்‌ பேரா 
னந்தத்தால்‌ மெய்‌ சிலிர்த்தது. அவ்வநுபவம்‌ குடியானவ 
னன்றி வேறொருவர்‌ அறியக்கூடுமோ? முருகனே கடவு 
ளால்‌ கேர்ந்தெடுக்கப்பட்‌்ட குடியானவனானான்‌. அவன்‌ 
அந்தத்‌ தரிசு நிலத்தை உமுதபின்‌, படைச்சாலானது 
சிவந்த நிறமாக மெய்க்‌ காதலியின்‌ விரிந்த இதழ்களோ 
எனத்‌ தோன்றிற்று. அந்தக்‌ காட்சியைக்‌ காண முருக 
னது கண்கள்‌ பேரானந்தமும்‌, சாந்தமும்‌ உற்றுப்‌ பிர 


முருகன்‌ - கடவுள்‌ நியமித்த குடி 2௦09 


காசித்தன. அங்கே குடியேறிய ஜனங்களுக்கும்‌ மற்ற 
வார்களுக்கும்‌ அவனே வழிகாட்டுபவ னானான்‌. 
ராமுவும்‌ கேதாரியும்‌ சும்மா இருக்கவில்லை. அவ்விரு 
வரும்‌ தம்‌ தம்‌ நிலத்தில்‌ வளர்ந்திருந்த புற்பூண்டுகளை 
யும்‌ கோரைகளையும்‌ தம்‌ கைகளினாலேயே களைந்தெறிய 
லானார்கள்‌. இருவரும்‌ தனித்தனியே ஒரு சிறு அழகிய 
தோட்டம்‌ பயிரிடுவதாகத்‌ தீர்மானித்து, அதைச்‌ சுற்றி 
லும்‌ வேலியாக முதலில்‌ “கிள்வைக்‌ கன்றுகளை நட்டு, 
அவற்றின்‌ பின்‌ வில்வமரங்களையும்‌, அவற்றின்‌ பின்‌ 
தென்னம்பிள்ளைகளையும்‌ வைத்தார்கள்‌. உள்ளே,மாமரம்‌ 
முதல்‌ வேப்பமரம்‌ வரையிலும்‌ உள்ள பலவகை மரங்‌ 
களை வைத்துப்‌ பயிராக்கினார்கள்‌, சிறு தென்னம்‌ 
பிள்ளைகள்‌ தங்களுக்குற்ற புதிய வாழ்வின்‌ வரவைத்‌ தம்‌ 
கிளைகளை அசைத்து வரவேற்பதுபோல்‌ காணப்பட்டன. 
அந்தப்‌ பிரதேசத்தில்‌ வேலையும்‌ விளையாட்டைப்‌ 
போல்‌ சிரமமின்றி உற்சாகத்தைத்‌ தருவதாக இருந்தது. 
ஏனெனில்‌, ஒருவரும்‌ பிறருக்கு அடிமையாக இராமல்‌, 
கும்‌ திருப்திக்காகவே பாடுபடுபவர்‌ அல்லவா? அவர்கள்‌ 
செய்யும்‌ தொழிலும்‌, ஆவி உடல்‌ இரண்டிற்கும்‌ 
இதத்தை அளிப்பதாக இருக்க, எங்கும்‌ படாடோபம்‌ 
இன்மையும்‌, சந்தோஷமும்‌ குடிகொண்டு விளங்கின? 
தாயினிடம்‌ பால்‌ குடிக்கும்‌ குழந்தைக்கு ஒப்பாக மனித 
னும்‌ பிரகிருதியின்‌ மடியில்‌ மகிழ்வுற்று விளங்கினான்‌. 
சீதை, கோகிலம்‌, ஜானகி மூவரும்‌ ஒரு வேரில்‌ உற்‌ 
பத்தியான மூன்று இளங்கொடிகளென இணைபிரியாமல்‌, 
இருந்தனர்‌. ஆண்‌, பெண்‌ அனைவரும்‌ சிறுசிறு கும்பலா 
கக்‌ கூடி உலாவ, எங்கும்‌ சிறுவர்கள்‌ உற்சாகமாக ஓடி. 
யாடி விளையாடுவாராயினர்‌. கள்வர்‌ தலைவனுடன்‌ எப்‌ 
பொழுதும்‌ சேர்ந்திருந்த முருகனோ, தன்‌ எசமானைக்‌ 
காணும்பொழுதெல்லாம்‌, அலவந்தி கிராமத்துப்‌ பழைய 
குடியானவனாகவே கைகட்டி, வணக்கத்துடன்‌ நிற்பான்‌. 
இலைகள்‌ அடர்ந்த கிளையின்‌ நடுவில்‌ விளங்கும்‌ 
குருவிக்‌ கூடுபோல்‌ அந்தப்‌ புதிய ராமம்‌ அடக்கமாகக்‌ 


360 ஆ முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 


காணப்பட, நடுவிலுள்ள ஏரியோ, தொட்டிலில்‌ . உறங்‌ 
கும்‌ சிறு குழந்தைபோல்‌ அசைவற்றிருந்தது. அதிகாலை 
யில்‌, கிழக்குத்‌ திக்கில்‌ சூரியன்‌ பாதி கிளம்பிக்கொண் 
டிருக்கும்பொழுது, காற்று மிருதுவாகக்‌ கிளம்பி மரங்‌ 
களில்‌ இலைகளை அசைத்துக்‌ கூட்டில்‌ இருக்கும்‌ பறவை. 
களையும்‌ எழுப்பும்‌ அல்லவா? அப்பொழுதுதான்‌ ஏரியின்‌ 
காட்டி மிகவும்‌ ரமணியமாக இருக்கும்‌. அழ்ந்த கெள்‌ 
ளிய நீரில்‌, இளஞ்சூரியன து ஒளி விளங்க, காற்றுத்‌ தீண்டு 
வதனால்‌ தோன்றிய நீர்ச்சுழிகள்‌ களிப்புடையார்‌ நகை 
போல்‌ அகன்று பரவிக்‌ கரையை அணு தின. சுற்றி 
லும்‌ கரையோ, பச்சைக்‌ கம்பளம்‌ விரித்தாற்போலும்‌, 
பசும்‌ புற்களடர்ந்து தோன்றிற்று. காலைச்‌ சூரியன்‌ 
மேலே பிரகாசிக்கும்பொழுது, குளிர்ந்த ஜலத்தில்‌ முழுகி 
யெழச்‌ சித்தமாயிருப்பவை போல்‌ விளங்கிய மரங்‌ 
களும்‌, சமீபத்தில்‌ ஓங்கி உயர்ந்திருக்கும்‌ பாறைகளும்‌ 
நீரில்‌ பிரதிபலித்துக்கொண் டிருந்தன. மலைகள்‌ என்றும்‌ 
போல்‌ பசுமையாக விருட்சங்கள்‌ அடர்ந்து தோன்றின. 
தூரத்தில்‌ விழும்‌ அருவியின்‌ ஓசை, தாயின்‌ குரல்போல்‌ 
அழைத்தது. மலைகள்‌, சமப்பிரதேசங்கள்‌, ஏரி, அரணி 
நதி, கால்வாய்கள்‌, வயல்கள்‌, கோவில்‌, கிராமம்‌, அங்கே 
வசித்து வந்த முந்நூறு குடும்பங்கள்‌ யாவற்றையும்‌ ராமு 
பரிவுடன்‌ நோக்கலானான்‌. தீர்க்க: திருஷ்டியோடு கூடிய 
அவன்‌, தான்‌ கண்ட கனவு தன்‌ காலத்திலேயே பலித்‌ 
இருப்பதை நீர்‌ பெருகிய கண்களால்‌ கண்டான்‌. 

சாந்தம்‌ குடிகொண்ட மாலை நேரங்களில்‌, பச்சை 
மகமல்‌ போன்ற புல்லடர்ந்த அவ்வழகிய ஏரிகரையில்‌ 
சீதை, கோகிலம்‌, ஜானகி மூவரும்‌ அன்புடன்‌ தன்னைச்‌ 
சுற்றிலும்‌ உட்கார்ந்திருக்க, மெய்யறிவு சிறந்த அவனது 
! உள்ளம்‌ அறியவொண்ணாத சாந்தமும்‌, அழிவற்ற ஆனந்‌ 
| தமும்‌ அடைந்திருந்தது. அப்பொழுது ராமு, மலையருவி 
(தக்‌ ட எ குதல்‌ தட்‌ ண்ட ணன்‌ ட 





